நிறுவனச் சட்டவியல் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


வி . கே . பாலகிருஷ்ண சங்கரய்யா நாயுடு 


பாடநாடு 


பாம் 


னம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


பேபால் 


க.பா.நி. ( க.வெ. ) வரிசை எண் - 620 


நிறுவனச் சட்டவியல் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
வி. கே . பாலகிருஷ்ண சங்கரய்யா நாயுடு , 

பி.ஏ. , எம்.எல் . , 
பேராசிரியர் , 
சட்டக் கல்லூரி, மதுரை 


எழுநாட் 


பனம், 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


காடி 


First Edition -- April, 1975 


T.N T.B.S ( C.P. ) No. 


620 


Tamilnadu textbook Society 


COMPANY LAW 


V. K. BALAKRISHNA SANKARIAH NAIDU 


Price Rs . 7–10 


Published by the Tamilnadu 
Textbook Society under the Centially 
Sponsored Scheme of Production of 
books and literature in regional langu 
ages at the University level, of the 
Government of India in the Ministry 
of Education and Social Welfare 
( Department of Culture ), New 
Delbi . 


Printed by 
MANI PRINTERS , 
7 , Muthial Naicken Street 
Madras - 7 . 


அணிந்துரை 


இவ் 


திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந் 
தாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பட்டப் 
படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தை 
யும் தமிழிலேயே கற்றுவருகின்றனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள் 
ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி 
ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு செய் 
வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் 
நூல்கள் எழுதித்தர முன் வந்த நூல சிரிபர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது 
வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை அறிவியல் பாடங்களை 
மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் 
பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சி 
யைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
இயற்பியல், வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங் 
கியல் , தாவரவியல் , பொறியியல் சட்டம் ஆகிய எல்லாத் துறை 
களிலும் மூல நூல்கள் மொழி பெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகை 
யிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான நிறு வனச் சட்டவியல் என்ற இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனத்தின் 620 

ஆவது வெளி 
டாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 
நூல்களையும் சோத்து இதுவரை 655 நூல்கள் வெளிவந்துள்ளன் . 
இந் நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக் கழகங்களிலும் , கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் 

என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . 
எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை நிறைவேற்ற 
வேண்டிய கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


வழக்குப் பட்டியல் 


A 


1. Adams v. Thrift ( 102 ). 
2. A. Lakshmanaswami Mudaliar v . Life Insurance Cor 

poration of India ( 58 ) . 
3. Ad . Sait y . Bank of Mysore ( 60 ). 
4. Allen v . Gold Reefs of West Africa . 
5. A. L. Underwood Ltd , y . Bank of Liverpool ( 81 ) . 
6. Anand Bihari Lal y . Dinshaw ( 80 ) . 
7. Andrews v . Gas Meter Co. ( 71 ) . 
8. Alexander v . Automotive Telephone Co. ( 122 ) . 
9. Ashburry Railway Carriage and Iron Co. v . Ritchie 
( 57 ) . 

B 
10. Bank of Peshawer v . Madho Ram ( 109 ). 
11. Bowman v . Secular Society ( 15 ) . 
12. Brown v . British Abrasive Wheel Co. (70 ) . 
13. Bradford Banking Co. y . Briggs ( 72 ) . 
14. Borlands Trustee v . Steel Bros. ( 73 ) . 
15. Browne v . Trinidad (75 ). 
16. Burland v . Earle ( 76 ) . 
17. Bloomenthal v . Ford . ( 117 ) . 
18. Barlett.y , Mayfair Property Co. ( 137 ) . 
19. Bond v . Barrow Haematitle ( 148 ) . 


C 


20. Chinistaiyilla Rubber Estates Ltd. ( 100 ) . 
21. Cook v . Deeks ( 182) . 
22. Craven Ellis v . Cannons Ltd. ( 190 ) . 


23. Derry v . Peek ( 95 ) , ( 100 ) , ( 102 ). 
24. Dixon y . Kennaway ( 115 ) , ( 117 ) . 
25 . Dawson v . African Consolidated Land and Trading Co. 
( 121 ) . 

E 
26. Ex parte More ( 54 ) . 
27. Eby v . Positive Life Assurance Co. ( 74 ) . 
28. Edington v . Fitzmaurice ( 95 ) . 
29. Egles Field v . Marquis of Londenvy ( 97 ). 
30. E and W Insurance Co. Ltd. y . Mrs. Kamala Mehta 

( 121 ) . 
31. Erlanger v . New Sombrero Phosphate Co. ( 165 ). 
32. Elder v . Elder and Weston Ltd. ( 220 ). 


F 
33. Forest y . Manchester , etc. Railway Co. ( 58 ). 
34. Fass v . Habottle ( 77 ) , ( 218 ) . 
35. Foster v . Coles Foster and Sons Ltd. ( 139 ) . 
36. Flitcrafts case ( 206 ) . 

G 
37. Greenberg v . Cooperstein ( 25 ) . 
38. Gilford Motor Co. v . Horme ( 28 ) , ( 40 ) . 
39. Govt . Stock Riy . Co. v . Manila Rly . ( 86 ) , ( 87 ), ( 162 ). 
40. Golloway v . Halls Concerts Society ( 122 ). 

H 
41. Howard v . Patent Ivory Manufacturing Co. ( 80 ). 
42. Houghton and Co. v . Northard Lome and Wills Ltd. 

( 83 ) . 
43. Henderson v . Lacon Esq . ( 97 ) . 
44. Household Fire Insurance Co. v . Grant ( 110 ). 
45. Hopkinson v . Mortimer Harley and Co. Ltd. ( 126 ). 
46. Harold Holdsworth & Co. v . Caddies ( 190 ). 


I 


47. In re : F. G. ( Films) Ltd. ( 29 ) . 
48. In re : Sir Minshaw Maneekji Petit ( 29 ) . 
49. In re : Daimler & Co. Ltd. . Continental Tyre and 

Rubber Co. Ltd. ( 30 ) . 


50. In re : Scientific Poultry Breeding Association ( 52 ). 
31. In re : Indian Mechanical Gold Extraordinary Co. ( 53 ). 
52. I n re : Patent Tyre Co. (53 ) . 
53. In re : Cyclists Touring Club (53 ) . 
54. In re : Iron & Steel Co. ( 54 ) . 
55. In - re : Sharpe ( 60 ) . 
56. In re : John Beauforte ( London) Ltd. ( 61 ) . 
57. In re : Port Canning and Land Investment Co. ( 61 ) . 
58. In re : New British Iron Co. ( 75 ) . 
59. In re : South of England Natural Gas Co. Ltd. ( 86 ). 
60. In re : Metropolitan Coal Consumers Association ( 97 ). 
61. In re : Oltas Lapji Diamond Mines ( 116 ) . 
62. In re : South of London Grey -hound Race Courses Ltd. 

y. Wake ( 116 ) . 
63. In re : Barrow ( 118 ) . 
64. In re : European Central Rail Co. ( 122 ) . 
65. In re : Bengal Electric Lamps Ltd. ( 125 ) . 
66. In re : Discoverers Finance Corporation Ltd. ( 130) . 
67. In re : The Indian Specie Bank Ltd. ( 130 ) . 
68. In re : Sussex Brick Co. ( 131 ) . 
69. In re ; M. F. R. D. Cruz ( 154 ) . 
70. In re : National Motor Mail Coach Co. Ltd. ( 167 ) . 
11. In re ; Brahamanabaria Loan Co , Ltd. ( 196 ) . 
72. In re : Hartley Beard Ltd. ( 199 ) . 
13. In re : Yenirlyiye Tobacco Co. Ltd. ( 226 ). 
74. In re ; German Date Coffee Co ( 226 ). 
75. In re : Patiala Banaspathi Co ( 228 ). 
76. In re ; Bengal Flying Club ( 228 ). 
77. In re ; Gathapordo Ltd. (229 ) . 
78. In re ; Patent Steam Engines Co. ( 229 ) . 
19. In re : Eric Holmes ( Property Ltd. ) ( 247 ). 

J 
80. Jennings y . Hammond ( 24 ) . 
81. Jones v. Lipman ( 28 ) , 
82. Jonson y , Lyttle s Iron Agencies ( 125 ) . 


K 


83. Khusiram v . Hanutlal ( 77 ) . 
84. Kotla Venkatasamy v . Ramamurthy (79 ). 
85. Kredit Bank v . Shenkers ( 81 ) . 


viii 


86. Karberg s Case ( 98 ) ; 
87. Kelner y . Baxter ( 167 ) . 
88. Kayl v , Croydon Tramway Co. ( 198 ) . 


L 


89. Lotman y . Browgham ( 56 , 59 ) . 

London Country Council v . Attorney General ( 58 ) . 
91. Lakshmi Ratanlal Cotton Mills Ltd , v . J. K. Jute Mills 

Co. ( 82 ) 
92. Laroeque y . Beauchemin ( 122 ) . 
93. Ladies Dress Association v . Pulbrooke ( 126 ) . 
94. Lennard s Carrying Co. v . Asiatic Petroleum Co. ( 171 ) 
95. Lakshmi y . Indian Motor Co. ( 221 ) . 


M 


96. Macura y . Northern Insurance Co. Ltd. ( 9 , 40 ). 
97. Moosa y . Ebrahim ( 15 ) . 
98. Mewa Ram v . Ram Gopal ( 25 ) . 
99. Menier y . Hooperi Telegraph Co. ( 70 , 78 ) . 
100. Matheran Steam Tramways Co. v . Long ( 73 ) . 
101. Mohamed y . Rawat Bombay House ( 83 ) . 
102 Motilal Chunilal y . Thaharlal Chimanlal ( 111 ) . 
103. Madhava Ram Chandra Kamath v . Canara Banking 

Corporation ( 125 ) . 
104. Moode y . W and F Shepherd Ltd. ( 131 ) . 
105 Mosiri Bibi v . Dharma Das Gosh ( 151 ) . 
106. Meenakshi Mills Co. Ltd. v . Assistant Registrar of Joint 

Stock Companies ( 195 ) . 
107. Mohan Lal Chandmul v . The Punjab Co. Ltd. ( 221 ) . 
108. Murlidhar y . Bengal Steamship Co. ( 224 ). 


N 


109 Nagappa Chettiar v . Madſas Race Club ( 78 , 197 ) . 
110. Nash v . Lynde ( 86 ) . 
111. New Brunwicket v . Muggendge ( 94 ). 
112. Nelson y . James Nelsons and Sons Ltd. ( 190 ) . 


O 


113. Official Liquidator y . Suleman Bhai ( 144 ). 
114. Oriental Navigation Co. v . Bhanaram Agarwala ( 228 ). 
115 . Official Liquidator v . Venkataratnam ( 247 ). 


ix 


1 


Official Liquidator y . Raka Chemicals Food Products 
Ltd. (248 ). 

P 
117. Pulbrook v . Richmond Consolidator Mining Co. ( 76 ) . 
118. Pram Nath Sanyal v . Kali Kumar Dutt ( 86 ) . 
119. Peek y . Gurney ( 99 ) 
120 Pusala Sanyasi and Others v . Guntur Cotton , Jute and 

Paper Mills Co. ( 109 ) . 
121. Prayam Prasad y . Gaya Bank and Traders Association 

Ltd. (126 ) 
122. Percival v . Wright ( 170 ) . 


R 


123. Rayfields v . Hands and Others ( 76 ) . 
124 Royal British Bank v . Turquand ( 80 ) . 
125. Ruben v . Great Fingal Consolidated Ltd. ( 81 , 116 ) . 
126 , Rama Corporation v . Provid Tin and General Investment 

Co. ( 83 ) . 
127 Rajagopal Iyer v . South Indian Rubber Works ( 98 ) . 
128. Rainsgate Victoria Hotel Co. v Montifoire ( 110 ) . 
129. Ramana Bai v . Ghasi Ram ( 110 ) . 
130. Rain Ford v . James Keith Blackman & Co. ( 117 ) . 
131. R. Matholone y . Bombay Life Assurance Co. ( 131 ) . 
132. Re . Isle of Thanet Electric Supply Co. ( 140 ). 
133. Re . Eric Homes Property Ltd. ( 163 ) . 
134. Ramakisan Das v . Sathyanathan ( 176 ) . 
135. Rathinaveluswamy v . M. R. S. Manickavelu Chettiar 

( 198 ) . 
136. Re . Walters Deed of Guarantee ( 206 ) . 
137. Re . Hindustan Co - operative Insurance Society Ltd. ( 221 ) . 
138. Rajahmundry Electric Supply Corporation v . A. Nages 

wara Rao ( 222 ) . 


S 


139. Salomon y . Salomon ( 6 , 39 ) . 
140. State Trading Corporation v . The Commercial Tax 

Officer (11) 
141. Senaji v . Pennaji ( 26 ). 
142. Smith , Stone and Knight Ltd. v . Brimingham Corporation 

( 30 ) 
143. Stephus Mysore Reefs Mining Co. ( 55 ) 


1. முதனிலை 
( Preliminary ) 


நிறுவனம் என்றால் என்ன ? 

பலர் ஒன்று கூடி வியாபாரம் செய்யும் நோக்க முடன் நிறுவும் 
இயக்கத்திற்கு நிறுவனம் என்று பெயர் . அவ்வாறு ஒன்று சேர்ந் 
தவர்கள் ஆதரவாளர்கள் ( Subscribers ) என்றும் , பின்னர் நிறு 
வனம் பதிவானவுடன் பங்குநர்கள் ( Share - holders ) என்றும் 
அல்லது உறுப்பினர்கள் ( Members) என்றும் குறிப்பிடப்படுகின் 
றனர் . மேற்படி நிறுவனம் சட்டப்படி பதிவானவுடன் அதன் 
உறுப்பினர்களினின்றும் முற்றிலும் வேறாய் நின்று ஒரு தனி நபரா 
கத் திகழ்கிறது ( Separate existence apart from the members ) . 
அத்தகைய நபரை ஒரு செயற்கை நபர் என்றும் ( Artificial Per 
son ) அல்லது சட்டமுறையான நபர் ( Legal Person ) என்றும் குறிப் 
பிடுகிறோம் . மேலும் , ஒரு நிறுவனம் கால வரையறையின்றி நிலை 
யாக இயங்குவதோடு ( Perpetual existence ) , தனக்கென உரிய 
முத்திரை ( Common Seal ) உடையதாகும் . ஒரு நிறுவனத்தின் 
குறைந்த அளவு உறுப்பினர்கள் இருவரே ஆயின் அது தனியார் 
நிறுவனம் ( Private Company ) என்றும் , குறைந்த அளவு உறுப் 
பினர்கள் எழுவர் ஆயின் அது பொது நிறுவனம் என்றும் குறிப் 
பிடப்படுகிறது . இவ்விருவகையான நிறுவனங்களில் உறுப்பினர் 
களின் பொறுப்பை வரம்புற்றதாகவும் ( Limit d liability ) அல்லது 
வரம்பற்றதாகவும் ( Unlimited liability ) அல்லது பொறுப்புறுதி 
அளித்த அளவினதாகவும் ( Guaranteed amount ) அமைத்துக் 
கொள்ளலாம் . மேற்கூறிய இயல்புகளைப் படைத்ததே இன்றைய 
நிறுவனமாகும் ( Modern Company ) . 
வரையறை (Definition ) -d . 3 . 

நிறுவனச் சட்டத்தில் 3 ஆவது பிரிவில் நிறுவனம் வரையறை 
செய்யப்பட்டுள்ளது . அதன்படி நிறுவனம் என்பது இந்திய நிறு 


2 


நிறுவனச் சட்டவியல் 


வனச் சட்டப்படி ( 1956 ) நிறுவப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நிறு 
வனம் அல்லது உள்ள நிறுவனமாகும் ( Existing Company ). 
உள்ள நிறுவனம் என்பது 1956 ஆம் வருடத்திற்கு முன்பு இயற்றப் 
பட்ட நிறுவனச் சட்டங்களின்படி நிறுவப்பட்டு பதிவு செய்யப் 
பட்ட நிறுவனமாகும் . இவ் வரையறை ஒரு நிறுவனத்தின் இயல்பு 
களை விளக்குவதாயில்லை . மேற் கூறிய இயல்புகளைக் கொண்டு 
ஒரு நிறுவனத்தைக் கீழ்க்கண்டவாறு வரையறை செய்யலாம் . 
நிறுவனம் என்பது பலர் ஒன்று கூடி நிறுவியதும் , அதன் உறுப் 
பினர்களின்றும் வேறாய் நின்று ஒரு தனி நபராகத் திகழ்ந்து குறிப் 
பிட்ட குறிக்கோள்களுக் கிணங்க நிலையாக இயங்குவதோடு தனக் 
கென தனி முத்திரை படைத்ததொரு இயக்கமாகும் . நிறுவனத் 
தின் குறைந்த அளவு உறுப்பினர் எழுவராயின் அது பொது 
நிறுவனம் என்றும் ( Public Company ) . இருவராயின் அது தனி 
யார் நிறுவனம் என்றும் குறிப்பிடப்படுகிறது . 


தொடக்க நிலையில் வியாபாரத்தையே நோக்கமாகக் 
கொண்ட நிறுவனங்கள் , நாளாவட்டத்தில் நிலைத்த பின்னர் , 
தற்காலத்தில் பல்வேறு நோக்கங்களுடன் பல்வேறு துறைகளில் 
நுழைந்து , அவைகளில் நெடுத்தூண்களாக விளங்கி , நாட்டின் 
வளத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாயிருப்பது மறுக்கமுடி 
யாத உண்மையாகும் . 
நிறுவனங்கள் தோன்றிய வகையும் , சூழ்நிலைகளும் , 

வளர்ந்து இன்றைய நிலையை அடைந்த வரலாறும் ( Origin , 
History and Development of Companies ) 


பண்டைக் காலங்களில் போக்குவரத்து வளர்ச்சி அடையாத 
போது , வியாபாரம் சிறிய அளவில் ஒரு நாட்டின் அவ்வப் பகுதி 
களுக்குள் நடைபெற்றது . ஆனால் , நாளடைவில் போக்குவரத்து 
வளரவளர வியாபாரம் நாடெங்கும் வளர்ந்து பிற நாடுகளில் 
நிலைகொண்டு உலகெங்கும் பரவலாயிற்று . வியாபாரம் பெருகப் 
பெருக , ஒரு தனி மனிதனின் முதலீடு மட்டும் போதவில்லை . 
ஆகவே , பெருத்த அளவில் வியாபாரம் செய்யப் பலர் ஒன்று 
சேர்ந்து முதலீடு செய்ய வேண்டிய நிலை உண்டாயிற்று . இவ்வாறு 
பலர் ஒன்று திரண்டு பொருள் திரட்டி வியாபாரம் செய்வதற்கு 
இரண்டு சாதனங்கள் 

தோன்றின . ஒன்று கூட்டாண்மை 
நிறுமம் ( Partnership Firm ) , மற்றொன்று நிறுவனம் ( Company ) . 


கூட்டாண்மை நிறுமத்தில் கூட்டாளிகளின் பொறுப்பு வரம் 
பற்றதாகும் ( Unlimited ). ஒரு கூட்டாண்மை நிறுமம் நிலையான 
தன்று . ஒரு கூட்டாளி இறந்தாலும் , நொடிப்பு நிலையுற்றாலும் 


முதனிலை 


(Insolvent ) , பித்து நிலையுற்றாலும் ( Insane ) நிறுமம் கலைக்கப்படும் . 
மேலும் ஒரு கூட்டாண்மை நிறுமத்தில் வங்கித் தொழிலாயின் 
பத்து நபர்களுக்கு மேலும் , இதரத் தொழிலாயின் இருபது. நபர் 
களுக்கு மேலும் ஒன்று சேரமுடியாது . ஆகையால் வியாபாரத்தை 
மிகப்பெரிய அளவில் செய்வதற்குச் சிறுபான்மையினரின் முதலீடு 
போதுமானதாயில்லை . மேற்கூறிய காரணங்களால் , கால வரை 
யரையின்றி நிலையாக நின்று , பெருவாரியான மூலதனத்தைத் 
திரட்டி , வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் செய்வதற்கு நிறு 
வனமே சாலச்சிறந்த சாதனமாகக் காணப்பட்டது இவ்வாறு 
தோன்றிய நிறுவனம் அதன் பல்வேறு சிறப்பியல்புகளாலும் 
தன்மைகளாலும் காலப்போக்கில் காட்டு வெள்ளம்போல் பெருகி 
பல துறைகளில் நுழைந்து நாடெங்கும் பரவலாயிற்று . 


வரலாறு ( History ) 

இந்திய நிறுவனச் சட்டம் ஆங்கில நிறுவனச் சட்டத்தைத் 
தழுவியுள்ளதால் , இந்திய நிறுவனங்களின் வரலாற்றை ஆராயு 
முன் , இங்கிலாந்து நாட்டில் அவைகளின் வரலாற்றை அறிவது 
அவசியமாகும் . 


இங்கிலாந்து நாட்டு நிறுவனங்களின் வரலாறு 
இங்கிலாந்து நாட்டில் 

நாட்டில் நிறுவனங்களின் வரலாறு மிகத் 
தொன்மையதாயினும் , சென்ற ஒரு நூற்றாண்டுக் காலமாகத் 
தான் நிறுவனங்கள் துரிதமாகத் தோன்றிட அந்நாட்டின் 
நாடாளு மன்றம் ( Parliament ) வழிவகை 

செய்தது . அந்த 
நாட்டின் நிறுவனங்களின் வரலாற்றைப் பல பகுதிகளாகப் பிரிக் 
கலாம் . அவை பின்வருமாறு : 


முதலாவதாக , பபுள் சட்டத்திற்கு ( Bubble Act of 1720 ) 
மூன்பகுதி . இக் காலத்தில் மக்கள் வியாபாரத் துறையில் ஒரு 
நிறுவனத்தை ஒரு தனிப்பட்ட செயற்கை நபராக ஈடுபடச் 
செய்வதை நன்றாய் அறிந்திருந்தனர் . இம்மாதிரி பல நிறு 
வனங்கள் வெளிநாடுகளிலும் இயங்கியதோடு , அவைகள் பலவித 
உரிமைகளையும் சலுகைகளையும் ( Rights and Privileges ) பெற்றிருந் 
தன . இவைகளில் புகழ் பெற்றது கிழக்கு இந்திய நிறுவனம் (East 
India Company) . மேலும் இக்காலத்தில் நிறுவனங்கள் இருவகை 
யில் இயங்கின . ஒருவகையில் , நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஒவ் 
வொருவரும் தம் சொந்த முதலைக்கொண்டு தன் போக்காக 
நிறுவனத்தின் விதிகளின்படி வியாபாரம் செய்தனர் . இவைகள் 
கட்டுப்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் ( Regulated Companies ) 
எனப்பட்டன . மற்றொரு வகையில் , நிறுவனம் ஒரு தனிப்பட்ட 


நிறுவனச் சட்டவியல் 


செயற்கை நபராக வியாபாரம் செய்தது . இவைகள் கூட்டுப் 
பங்கு நிறுவனங்கள் ( Joint Stock Companies ) எனப்பட்டன . 
பின் கூறிய வகைதான் இன்றைய நிறுவனத்திற்கு ( Modern 
Company ) அடிப்படையாக அமைந்தது . 


பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் ரண்டாவது 
வகையைச் சேர்ந்த நிறுவனங்கள் ( Joint Stock Companies ) 
பெருவாரியாகத் தோன்றின . ஆனால் , பதினெட்டாம் நூற்றாண் 
டின் ஆரம்பத்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் நிலையற்ற 
வாணிபங்களில் ( Speculative Trades ) இறங்கின . இவ்வகையில் 
மிகவும் புகழ் பெற்றது ( South Sea Company ) என்ற நிறுவன 
மாகும் . பல நிலையற்ற வாணிபங்களில் ஈடுபட்டு , அந்த நிறுவனம் 
ஒரு நீர்க் குமிழிப்போல் வெடித்து மறைந்தது உலகம் உணர்ந்த 
உண்மையாகும் . இப் போக்கைப் போக்குவதற்கு நாடாளு 
மன்றம் தலையிட்டு பபுள் சட்டத்தை ( Bubble Act of 1720 ) 
யற்றியது . 

பபுள் சட்டம் இயற்றப்பட்ட 1720 ஆம் ஆண்டு முதல் 
1825 ஆம் ஆண்டுவரை நிறுவன வரலாற்றின் இரண்டாவது பகுதி 
யாகும் . இப்பகுதியில் பபுள் சட்டம் , தனி நபராகச் செயல்படும் 
நிறுவனம் நிறுவப்படுவதை மிகவும் கடினமாக்கியது . அத்தகைய 
நிறுவனங்கள் அரசர் பட்டயமின்றி ( Royal charter ) அல்லது 
சட்டத்தின் அனுமதியின்றிச் செயல்படுவது குற்றம் என்று பபுள் 
சட்டம் குறிப்பிட்டது . மேலும் இச்சட்டம் கைமாறும் பங்கு 
களைப் ( Transferable shares ) பெற்றிருப்பது குற்றமெனக் குறிப் 
பிட்டது . இச் சட்டம் விதித்த கடுமையான தடைகளால் , நிறு 
வனங்களின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டது . வியாபாரம் 
செய்யும் நோக்கமுடன் ஒன்றுசேர விரும்பியவர்கள் வேறுவழி 
யின்றிப் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களாக இயங்கினர் . 
ஆனால் , அவைகள் சட்டத்தின் பலவித இடர்ப்பாடுகளுக்குட்பட்டு 
இயங்கின . இவைகள் கூட்டாண்மைபோல் செயல்பட்டதால் 
( Large Partnerships ) எனக் குறிப்பிடப்பட்டன . 

ஆகையால் , 
அவை தனி நபர் தகுதி பெறவில்லை . மேலும் அவை நிறுவனத்தின் 
பெயரால் வழக்குகள் செய்யமுடியாது . பங்குகளை மற்ற உறுப் 
பினர்களின் இசைவு இன்றி மாற்ற முடியாது . இந்த நிலைமை 
1825 ஆம் ஆண்டு வரை நீடித்தது . 


1825 ஆம் வருடத்திலிருந்து 1844 ஆம் வருடம் வரை வரலாற் 
றின் மூன்றாவது பகுதியாகும் . 1825 ஆம் ஆண்டுச் சட்டம் பபுள் 
சட்டத்தைப் புறக்கணித்து நிறுவனங்கள் பதிவு செய்துகொள்ள 
வழிவகை செய்ததுமின்றி , உறுப்பினர்களின் பொறுப்பைக் குறிப் 


முதனிலை 


பிட்ட தொகைக்குக் கட்டுப்படுத்தியது . அடுத்தபடியாக 1834 - ல் 
இயற்றிய சட்டம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் சலுகை 
களைப் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கும் வழங்கியது . 
இவ்விரு சட்டங்களும் தேவையான பலன்களைத் தராமையால் , 
1837 ஆம் ஆண்டு ஒரு புதிய சட்டம் தோன்றியது . இச் சட்டம் 
நிறுவன நிர்வாக முறைகளைப்பற்றிய விதிகளை வழங்கியது . ஆனால் , 
மேற்கூறிய சட்டங்கள் காலாந்தரக் கணக்குகளைப்பற்றியும் ( Perio 
dical Accounts ) , துவக்குநர்கள் ( Promotors ) , இயக்குநர்கள் 
( Directors ) முதலானோர் மோசடிகள் செய்வதைத் தவிர்க்கவும் 
திட்டங்கள் வகுக்கவில்லை . மேலும் இச்சட்டங்களின் வாயிலாக 
மோசடி செய்யும் நிறுவனங்கள் தோன்றுவது மிகவும் எளிதாக 
இருந்தது . 


மேற்கூறிய குறைகளை நீக்க , 1844 - ல் இரண்டு சட்டங்கள் 
இயற்றப்பட்டன. இவை இரண்டும் நிறுவன வரலாற்றிலேயே 
மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை . ஏனெனில் இவை ஒவ்வொன் 
றும் நிறுவனத்தின் ஒவ்வொரு சிறப்பியல்பைத் தெளிவுபடுத்தியது . 
ஆகவே 1844 ஆம் ஆண்டிற்குப் பிற்பட்டகாலம் நிறுவன வரலாற் 
றின் நான்காவது பகுதியாகும் . இதில் முதல் சட்டம் நிறுவனங் 
களை நிறுவுவதற்கு அரசருக்கு மனுச் செய்வதைத் தவிர்த்து , 
சட்டத்தின் முறைகளைக் கடைபிடித்து நிறுவனத்தை நிறுவும் 
முறையை ஏற்படுத்தியது . இந்த முறைதான் இன்றைய நிறுவனச் 
சட்டத்திலும் பின்பற்றப்பட்டுள்ளது . இரண்டாவது சட்டம் 
நிறுவனங்கள் கலைக்கப்படுவதையும் , துவக்குநர்கள் , இயக்கு 
நர்கள் இழைக்கக்கூடிய தீமைகளைத் தவிர்க்கவும் வழிவகுத்தது . 


1855 ஆம் ஆண்டிற்குப் பிற்பட்ட காலம் நிறுவன வரலாற்றின் 
கடைசிப் பகுதியாகும் . இவ்வாண்டில் வெளியிடப்பட்ட சட்டம் 
நிறுவனத்தின் , முக்கிய இயல்பான வரம்புற்ற பொறுப்பை 
( Limited Liability ) ஏற்றுக்கொண்டது . இதன் பின்னர் 
1856 ஆம் ஆண்டு தோன்றிய சட்டம் , அமைப்பு முறையேடு 
( Memorandum of Association ) , செயல்முறை விதிகள் ( Articles 
of Association ) முதலியவைகளைத் தயாரித்து நிறுவனங்களை 
நிறுவும் வகையினை வகுத்தது . அதன் பின்னர் 1862 ல் இயற்றப் 
பட்ட சட்டம் , நிறுவனங்களை நிறுவும் முறைகளை எளிமைப் 
படுத்தி , நிறுவனத்தின் வரம்புற்ற பொறுப்பை ( Limited liability ) 
அதனுடன் தொடர்பு கொள்ளும் அனைவரும் அறியும்படி வகை 
செய்தது . இச் சட்டத்தினை ஆங்கிலச் சட்டவல்லுநர் பாமர் 
( Palmer ) நிறுவனத்தின் பேருரிமைப் பத்திரம் ( Magna Carta ) 
என்று குறிப்பிட்டுள்ளார் . இதன் பின்னர் 1908 , 1929 -ல் 


நிறுவனச் சட்டவியல் 


தோன்றிய சட்டங்கள் 1862 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் வேறு 
மாறுதல்களைச் செய்யவில்லை . கடைசியாக 1948 ஆம் ஆண்டு 
இயற்றப்பட்ட சட்டம் , 1929 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் பல 
திருத்தங்களைச் செய்தது . இந்த 1948 ஆம் ஆண்டுச் சட்டத்தைத் 
தழுவியே இந்திய நிறுவனச் சட்டம் ( Indian Companies Act , 
1956 ) இயற்றப்பட்டுள்ளது . 
இந்தியா 

இந்தியாவில் முதலில் 1850 ஆம் ஆண்டுக் கூட்டுப்பங்கு நிறுவ 
னச் சட்டம் ( Joint Stock Companies Act ) இயற்றப்பட்டது . 
அதன் பின்னர் , 1857 , 1860 ஆம் ஆண்டுகளில் இரண்டு சட்டங்கள் 
தோன்றின . இவை மூன்றையும் புறக்கணித்த 1882 ஆம் ஆண்டுச் 
சட்டத்தை , 1913ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் ரத்து செய் 
தது . 1936 - ல் உருவான சட்டம் , 1913 - ல் தோன்றிய சட்டத் 
தில் பல மாறுதல்கள் கொண்டு காணப்பட்டது . இறுதியாக 
1956 ஆம் ஆண்டு இன்றைய இந்திய நிறுவனச் சட்டம் இயற்றப் 
பட்டது . 1960 ஆம் வருடத்திற்குப் பிறகு வருடா வருடம் பல 
திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன . பிற்பகுதிகளில் இவைகள் 
யாவும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன . 

நிறுவனத்தின் இயல்புகள் ( Characteristics ) : ஒரு நிறுவனம் 
பற்பல இயல்புகளைப் படைத்தது . அவைகளில் பல நன்மை 
களையும் ( Advantages ) , சில தீமைகளையும் ( Disadvantages ) 
கொண்டவையாகும் . அவற்றின் விவரம் பின்வருமாறு : 
நன்மை நல்கும் தன்மைகள் ( Advantages ) 

1. செயற்கை நபர் ( Artificial Person ) ,: முதற்கண் குறிப் 
பிடத்தக்கது நிறுவனம் , அதனின் உறுப்பினர்களினின்றும் வேறாய் 
நின்று ஒரு தனி நபராக இயங்குகிறது . நிறுவனத்தின் திரை 
( Corporate Veil ) அதன் உறுப்பினர்கள் அனைவரையும் மறைத்து 
சட்டத்தின் முன்பு நிறுவனத்தை ஒரு தனி நபராகச் செயல்படச் 
செய்கிறது . ஒரு நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே 
குடும்பத்தினராக இருந்தபோதிலும் , நிறுவனம் அக் குடும்பத்தி 
னின்று முற்றிலும் வேறுபட்ட ஒரு தனி நபர் ஆகும் . இந்த 
நிலைமையை வலியுறுத்தி வெள்ளிடை மலைபோல் தெளிவாக்கியது 
புகழ் பெற்ற சாலமோன் y . சாலமோன் அண்ட் கம்பெனி 
லிமிடெட் , 1897 ஏ.சி. 22 ( Salomon v . Salomon and Co. , 
Ltd. , 1897 A. C. 22 ) என்ற வழக்கு . இவ்வழக்கின் விவரங்கள் 
பின் வருமாறு : சாலமோன் என்பவர் தோல் வியாபாரம் செய்து 
வந்தார் . வியாபாரம் மிகவும் செழிப்பாக நடந்து கொண்டிருக் 
கையில் , நிறுவனத்தின் நன்மைகளை அடைவதற்கு , அவர் , அவரது 
மனைவி , அவர்தம் மக்கள் ஐவர் ஆக ஏழு பேர் கொண்ட நிறுவனம் 


முதனிலை 


7 


ஒன்றை நிறுவினார் . பின்னர் தன் வியாபாரத்தை அந்த நிறு 
வனத்திற்கு 39,000 பவுன்களுக்கு விற்றார் . விற்ற தொகைக்கு , 
நிறுவனத்தின் ஒரு பவுன் மதிப்புள்ள 20,001 பங்குகளை தன் பெய 
ருக்கும் மற்ற ஆறு பேருக்கு தலைக்கு ஒரு பங்கு வீதமும் , பணமாக 
இரண்டாயிரம் பவுன்களும் , மீதி 10,000 பவுன்களுக்கு நிறுவனத் 
தின் கடனீட்டுப் பத்திரங்களையும் பெற்றார் . மேற்படி கடனீட்டுப் 
பத்திரங்களுக்கு (Debentures ) நிறுவனத்தின் - சொத்துகளின் 
பேரில் பிணையம் ( Security ) வழங்கப்பட்டது . ஆனால் , எதிர் 
பாராமல் நிறுவனத்தின் வியாபாரம் வெகு விரைவில் வீழ்ந்தது . 
சாலமோன் எவ்வளவோ முயன்றும் பயனின்றி , நிறுவனம் 
நிலைகுலைந்து கலைக்கப்பட்டது ( Wound up) . நிறுவனத்தின் 
எஞ்சியுள்ள சொத்துகள் ஆறாயிரம் பவுன்கள் என மதிப் 
பிடப்பட்டது . இத்தொகையை , பிணைக் கடனாளரான ( Secured 
creditor ) சாலமோன் தனக்குத்தான் சேர வேண்டுமென்று 
கூறினார் . ஆனால் பிணையமில்லாக் கடனாளர்கள் ( Unsecured credi 
tors ) , சாலமோனும் நிறுவனமும் வெவ்வேறு நபர்கள் அல்ல , 
அவர்கள் இருவரும் 

ஒருவரே , 

ஆகையால் நிறுவனத்தின் 
சொத்துகள் தங்களுக்குத்தான் சேரவேண்டும் என்று தீவிரமாக 
வாதித்தனர் . நீதி மன்றம் , நிறுவனம் ஒரு தனி செயற்கை நபர் 
என்றும் , அதன் சொத்துகளை பிணைக் கடனாளரான சாலமோன் 
அடைய வேண்டியது என்றும் முடிவு செய்தது . 

2. கால வரையரையின்றி நிலையாகச் செயலுறுதல் ( Perpetual 
existence ) : ஒரு நிறுவனம் உடலும் உயிரும் அற்ற ஒரு செயற்கை 
நபர் . எனவே , அதற்கு மரணம் என்பது கிடையாது . அதன் 
உறுப்பினர்கள் அனைவரும் அடியோடு மாறினாலும் , மாண்டாலும் , 
நொடிப்பு நிலையுற்றாலும் ( Insolvency ) அல்லது பித்து நிலையுற் 
றாலும் நிறுவனம் செயலுறுதல் பாதிக்கப்படுவதில்லை . ஆகவே , 
நிலையாக , காலவரையரையின்றி வியாபாரம் தொடர்ந்து நடை 
பெற நிறுவனமே சாலச்சிறந்த சாதனமாகும் . அது தனக்கென 
ஒரு முத்திரை கொண்டு இயங்குகிறது ( Common Seal ) . நிறு 
வனத்தின் பெயரால் செய்யப்படும் மிக முக்கியச் செயல்கள் , அம் 
முத்திரையிட்டுச் செய்யப்படும் . உதாரணமாக ஒரு நிறுவனம் 
வழங்கும் பங்கு உறுதிச்சீட்டுகளில் அதன் முத்திரை பதிக்கப்படு 
கிறது . ஒரு நிறுவனத்தின் ஒப்பாவணங்களிலும் ( Deeds ) அதன் 
முத்திரை பொறிக்கப்படுகிறது . 

3. வரம்புற்ற பொறுப்பு ( Limited liability) : நிறுவனம் 
நிலைகுலைந்தாலும் , வரம்புற்ற பொறுப்புள்ள நிறுவனத்தின் உறுப் 
பினர்களின் பொறுப்பு , அவர்கள் ஏற்றுக்கொண்ட பங்குத் 
தொகையின் அளவேயாகும் . எனவே , நிறுவனத்தின் கடன்கள் 


8 


நிறுவனச் சட்டவியல் 


முழுவதற்கும் பங்குநர்கள் ( Shareholders ) பொறுப்பல்லர் . சட்டி 
சுட்டது கைவிட்டது என்றபடி , உறுப்பினர்களின் பொறுப்பு 
அவர்கள் கொண்ட பங்களவேயான தால் , நிலையற்ற வியாபாரங் 
களிலும் ( Speculative business ) துணிகரமாய் இறங்குவதற்கு 
நிறுவனம் சாலச்சிறந்த சாதனமாகிறது என்பதில் ஐயமில்லை . 


4 . 


சட்ட நடவடிக்கைகள் ( Legal Proceedings ) : நிறுவனம் 
ஒரு தனி நபராகையால் , அது தொடரும் சட்ட நடவடிக்கைகள் 
யாவும் நிறுவனத்தின் பெயரிலும் , அதற்கு எதிராகத் தொடரப் 
படும் சட்ட நடவடிக்கைகள் நிறுவனத்தின் பெயரிலும் செய்யப் 
படுகின்றன . இதனால் நிர்வாகத்தில் அல்லது அங்கத்தினர்களில் 
ஏற்படும் மாறுதல்கள் , நிறுவனத்தின் சட்ட நடவடிக்கைகளை எவ் 
வகையிலும் பாதிப்பதில்லை . 


கைமாறும் பங்குகள் ( Transferable Shares ) : ஒரு நி 
வனத்தின் பங்கு ஓர் அசைபொருள் ( Movable Property ) என்று 
82 ஆவது பிரிவு கூறுகிறது . ஆகையால் , உறுப்பினர்கள் தம் விருப் 
பம்போல் வேண்டும்போது தங்கள் பங்குகளை , செயல்முறை 
விதிகளில் உள்ள கட்டுதிட்டங்களுக்குட்பட்டு , வேறொருவருக்குக் 
கைமாற்றம் செய்யலாம் . இதனால் நிறுவனத்திலிருந்து விலக 
விரும்புகிறவர்களும் அல்லது பங்குத்தொகையைப் பணமாக்க 
விரும்புபவர்களும் எளிதில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் 
கொள்ளலாம் . 


6. மூலதனம் ( Capital ) : ஒரு வியாபாரத்திற்கு இன்றி அமை 
யாதது தேவையான மூல தனம் . ஒரு நிறுவனம் தனக்குத் தேவை 
யான மூலதனத்தை , அதன் பங்குகளை ( Shares ) பொதுமக்களுக்கு 
வழங்கி எளிதில் பெறுகிறது . இந்த நன்மையைக் கருதியே பல 
தனியார் நிறுவனங்களும் ( Private Companies ) , கூட்டாண்மை 
நிறுமங்களும் ( Partnership Firms ) , பொது நிறுவனங்களாக 
மாற்றப்படுகின்றன . 


7 . கடன் வாங்குதல் ( Borrowings ) : பங்குத் தொகை 
போதாவிடில் , ஒரு நிறுவனம் தன் சொத்துகளின் பேரில் எளிதில் 
கடன் பெறலாம் . அல்லது கடனீட்டுப் பத்திரங்களை வழங்கி 
( Debentures ) தனக்குத் தேவையான கடன் தொகையைப் பெற 
லாம் . மேற்படி கடனீட்டுப் பத்திரங்களுக்கு ஒரு நிறுவனம் தன் 
சொத்துகளின் பேரில் படரும் பற்று ( Floating charge ) வழங்க 
லாம் . படரும் பற்று ஒரு நிறுவனம் தான் வழங்கமுடியும் , ஒரு தனி 
நபர் அல்லது கூட்டாண்மை நிறுமம் வழங்க முடியாது . 

படரும் 


மூதனிலை 


பற்றின் . சிறப்பியல்புகள் பிற்பகுதியில் விரிவாக விளக்கப் பட் 
இள்ளன . 

8. சொத்து உரிமை : நிறுவனம் ஒரு செயற்கை நபர் . அது 
சொத்துகளைத் தன் பெயரில் வாங்கவும் , அவைகளை அனுபவிக் 
கவும் , விற்கவும் முழு உரிமை உடையது . நிறுவனத்தின் சொத் 
துகள் யாவும் நிறுவனத்திற்கே உரியவை . நிறுவனம் செயலு 
றுங்கால் ( Going Concern ) பங்குநர்களுக்கு அந்தச் சொத்து 
களில் கடுகளவு உரிமையும் கிடையாது . 

9. வரிச் சலுகைகள் ( Concessions in Taxes ) : நிறுவனங்களை 
ஊக்குவதற்கும் , அவைகளின் எண்ணிக்கையை பெருக்கவும் வரி 
விதிக்கும் சட்டங்கள் ( Laws of Taxation ) நிறுவனங்களுக்குப் 
பற்பல சலுகைகளையும் விலக்குகளையும் ( Exemptions ) வழங்கி 
யுள்ளன . 
நீமை தரும் தன்மைகள் ( Disadvantages ) 

நிறுவனத்தினால் சிற்சில சமயங்களில் தீமைகளும் விளைகின் 
மன . அவை பின்வருமாறு : 

1. திரை தூக்கப்படுதல் ( Lifting of the Corporate Veil ) : 
நிறுவனத்தின் திரை , சட்டத்தின் கண்களுக்கு , அதனைச் சார்ந்த 
உறுப்பினர்களை மறைத்தாலும் , அது ஓர் இரும்புத்திரை அன்று . 
சட்டசபையும் நீதிமன்றமும் தேவை என்று கருதும்போது நிறு 
வனத்தின் திரையை விலக்கி அதன் உள்ளக்கிடக்கைகளைக் 
( Realities behind the legal facade ) காண்கின்றன . அவ்வாறு 
நிறுவனத்தின் திரை கிழித்தெறியப்படும் சந்தர்ப்பங்களும் சூழ் 
நிலைகளும் பிற்பகுதியில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன . 

2. இயற்றியவனுக்கே இன்னலை விளைவித்தல் : 
வெட்ட பூதம் புறப்பட்டதுபோல் நன்மைக்குப் பதிலாகத் 
தீமையும் விளைவதுண்டு . சில சமயங்களில் ஒரு நிறுவனத்தால் 
நிறுவனம் உண்டாக்கியவனையே திண்டாட வைத்ததைக் கண் 
கூடாகக் காட்டுகிறது மெக்கூரா v . நார்த்தர்ன் இன்ஷ்யூரன்ஸ் 
கம்பெனி லிமிடெட் ( Macura v . Northern Insurance Co. , Ltd. , 
1925 , A.C. 619 ) என்ற வழக்கு . மெக்கூரா என்பவர் ஒரு பெரிய 
தேக்குமரக் காட்டின் ( Timber Forest ) அதிபர் ( Owner ) . அவர் 
தீயினாலுண்டாகக்கூடிய சேதத்தைத் தவிர்க்க , அத் தேக்கு மரங் 
களைப் போதிய தொகைக்குக் காப்பீடு செய்தார் . பின்னர் நிறு 
வனம் நல்கிடும் நன்மைகளை அடைய , ஒரு நிறுவனம் நிறுவி , அதன் 
பங்குகள் யாவற்றையும் , ஒன்றைத்தவிர தானே எடுத்துக்கொண் 
டார் . அந்த நிறுவனத்திற்குத் தனக்குரிய தேக்கு மரக் காட்டினை 


கிணறு 


10 


நிறுவனச் சட்டவியல் 


விற்றார் . அதன் பிறகு அத் தேக்கு மரக் காடு தீக்கிரையாயிற்று . 
நிறுவனத்தின் பங்குகள் யாவும் தனக்குரிமையானவையென்றும் , 
ஆகையால் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட இழப்பு தன்னுடைய இழப்பு 
என்று கூறி காப்பீடு நிறுவனத்திடம் (Insurance Company ) இழப் 
பீடு கோரினார் . ஆனால் , நீதிமன்றம் நிறுவனமும் மெக்கூராவும் 
வெவ்வேறு நபர்கள் என்றும் , ஆகையால் நிறுவனத்தின் இழப்பு 
அவருடைய இழப்பு அன்று என்றும் , காப்பீடு நிறுவனம் அந்த 
இழப்பிற்குப் பொறுப்பன்று என்றும் முடிவு செய்தது . இவ்வாறு 
இயற்றியவனுக்கே நிறுவனம் சில வேளைகளில் இன்னலை விளைவிக் 
கிறது . 


3. சட்டச் சடங்குகள் , விளம்பரம் , செலவுகள் ( Statutory 
formalities, Publicity and expenses ) : ஒரு நிறுவனத்தை நிறுவு 
வதற்குப் பற்பலச் சட்டச் சடங்குகள் , விளம்பரங்கள் , செலவுகள் 
தவிர்க்க முடியாத தேவையாகின்றன . இதனால் கல்யாணம் 
பண்ணிப் பார் , வீட்டைக் கட்டிப்பார் என்ற முதுமொழியோடு , 
நிறுவனத்தை நிறுவிப்பார் என்று கூறுவதும் மிகையாகாது . 

கலைக்கப்படுதல் ( Winding up ) : ஒரு நிறுவனத்தைக் 
கலைப்பது எளிதன்று ; அதற்கான சட்டச் சடங்குகளைக் காணுங் 
கால் , ஒரு திருமணத்தைக் கலைப்பது எவ்வளவு கடினமும் கால 
தாமதமுமாகுமோ 

அவ்வளவு கடினமும் காலதாமதமும் ஒரு 
நிறுவனத்தைக் கலைப்பதற்கும் ஆகும் . 

5. மேலாண்மை ( Administration ) : சட்டத்தின் கெடுபிடி 
களையும் கடுமையையும் கருதும்போது , நிறுவனத்தை நிர்வகிப்பது 
கடினம் என்பது தெளிவு . ஏனென்றால் சட்டத்தின் விதிகளை 
அறிந்தோ அறியாமலோ தவறினாலும் மீறினாலும் , நிர்வாகிகள் 
சிறைசெல்வர் ; தண்ட வரி தருவர் ; சட்டத்தின் கடுமையை வலி 
யுறுத்த , ஆங்கில சட்ட வல்லுநர் கவர் ( Gower ) என்பவர் நிறு 
வனத்தின் நிர்வாகிகள் ஒவ்வொரு நாள் காலையும் கொடிய குற்ற 
வாளிகளாகக் கண் விழித்தெழுகிறார்கள் என்று கூறியது மிகை 
யாகாது . பெருவாரியான பிரிவுகள் பகரும் தண்டனைகளைப் 
பார்க்குங்கால் , நிறுவனச் சட்டமா அல்லது குற்றவியல் சட்டமா 
(7 ன்ற ஐயம் எழுகிறது . நிறுவனச் சட்டம் ஓர் இரண்டாவது 
குற்றவியல் சட்டம் ( Second Penal Code ) என்று கூறுவதில் 
தவறில்லை . 

6 . சட்ட நடவடிக்கைகள் ( Legal Proceedings ) : வழக்குகளில் 
ஒரு நிறுவனம் வாதியானால் ( Plaintiff ) செலவுத் தொகைகளுக்குப் 
பிணையம் ( Security for Costs ) வழங்கும்படி கட்டளையிடப்படு 
சிறது . 


முதனிலை 


11 


7 . சட்டத்தின் இடர்ப் பாடுகள் அல்லது முட்டுக்கட்டைகள் ( Legal 
obstacles ) : நிறுவனத்திற்கென நிர்ணயிக்கப்பட்ட சிறப்பு 
விதிகளும் ( Special Rules ) . கோட்பாடுகளும் ( Doctrines ) , குறிப் 
பாக வரம்பு மீறுதல் கோட்பாடு ( The Doctrines of ultra vires ) 
பல சந்தர்ப்பங்களில் சங்கடங்களை விளைவிக்கின்றன . 


8. நிறுவனம் நிர்வாகிகள் கைப்பாவை : நிறுவனம் 
செயற்கை நபர் . ஆகையால் , நிர்வாகிகள் மூலமாக அது செய 
லுறுகிறது . எனவே , நிர்வாகிகள் கைப் பொம்மையாக , கண் 
கட்டுப் பாவையாக , இயக்குநர்கள் இசைக்கு நடனமாடும் நிலையில் 
( Dancing to the tunes of the Directors ) உள்ளது நிறுவனம் . இத் 
தீங்குகளைத் தவிர்க்க , உறுப்பினர்களின் கண் விழிப்பும் , அரசி 
னரின் கண்காணிப்பும் மிகவும் தேவைப்படுகிறது . 

9. வரம்புற்ற பொறுப்பு ( Limited liability ) : நிறுவனத்தின் 
பெயருடன் ஒளிரும் வரம்புற்ற பொறுப்பு என்ற வார்த்தைகள் , 
பொதுமக்களுக்குச் சிகப்புக் கொடி காட்டி , உறுப்பினர்களின் 
பொறுப்பு பங்களவே யாகும் என்பதை நினைவூட்டி எச்சரிக் 
கிறது . இது நிறுவனத்துடன் தொடர்புகொள்ள விழைபவர் 
களைத் தயக்கமுறச் செய்கிறது . 


10. ( i ) குடி உரிமை ( Citizenship Right ) : ஒரு செயற்கை 
நடரான நிறுவனத்திற்குக் குடியுரிமை உண்டா இல்லையா என்பது 
சில காலம்வரை தெளிவாகவில்லை . மாகாண உயர் நீதி மன்றங் 
களுக்குள் ( State High Courts ) மாறான கருத்துகள் இருந்தன . 
ஆனால் , உச்ச நீதி மன்றம் ( Supreme Court ) , தி ஸ்டேட் டிரேடிங் 
கார்ப்போரேஷன் ஆஃப் இந்தியா Y . தி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸர் 
( The State Trading Corporation of India v . The Commercial 
Tax Officer , A.I.R. 1963 , S.C. 1811 ), டாடா இன்ஜினீரிங் 
லோகோமோடிவ் லிமிடெட் V. தி ஸ்டேட் ஆஃப் பீகார் ( Tata 
Engineering Locomotive Ltd. v . The State of Bihar , A.I.R. 
1965, S. C. 40 ) என்ற வழக்குகளில் இந்த நிலைமைக்குப் 
முற்றுப்புள்ளி வைத்து , நிறுவனம் ஒரு குடிமகன் அன்று என்று 
திட்டவட்டமாகத் தெரிவித்தது . எவ்விதம் நிறுவனத்தின் 
உறுப்பினர்கள் அனைவரும் மணமானவர்களானாலும் நிறுவனம் 
மணமானவராகக் கருத முடியாதோ , அவ்விதமே , நிறுவனத்தின் 
உறுப்பினர்கள் அனைவரும் குடிமக்களாக இருந்தபோதிலும் , நிறு 
வனம் குடிமகனாக முடியாது என்பதை உச்ச நீதிமன்றம் வெட்ட 
வெளிச்சமாக்கியது . மேலும் , இந்தியக் குடியுரிமைச் சட்டம் 
( Indian Citizenship Act , 1955 ) குழுக்களுக்கும் சங்கங்களுக்கும் 
குடியுரிமை வழங்கவில்லை . மேற் கூறியவைகளால் , ஒரு நிறுவனம் 


திறுவனச் சட்டவியல் 


குடிமகன் அன்று என்பதும் , அது குடிமகன் உரிமைகள் 
யாவும் பெறமுடியாது என்பதும் தெளிவாகும் . 


(ii ) குற்றங்களும் தீங்குகளும் ( Crimes and Torts ) : நிறு 
வனத்தின் நல்லகாலம் , சில காலம் வரை அது , செயற்கைப் பிறவி 
என்ற காரணத்தால் குற்றம் , தீங்கு முதலியன செய்யவல்லதன்று 
என்று கருதப்பட்டது . ஆனால் , இது தவறான கருத்து என்ற 
எண்ணம் ஏற்பட்டு நிலைமை மாறலாயிற்று . நிறுவனத்திற்கு 
அறிவில்லாத போதிலும் , உடல் உறுப்புகள் இல்லாவிட்டாலும் 
அதனை இயக்கிவரும் இயக்குநர்களின் அறிவையும் , எண்ணங் 
களையும் நிறுவனத்திற்குச் சாற்றி , அதன் பெயரால் செய்யப்படும் 
குற்றங்களுக்கும் , தீங்குகளுக்கும் , நிறுவனம் பொறுப்பாக்கப்படு 
கிறது . இந்தக் கொள்கைக்கு உறுப்புக் கொள்கை ( Organic 
Theory ) என்று பெயர் . இந்தக் கொள்கையின் அடிப்படையில் 
நிறுவனம் , குற்றம் , தீங்கு முதலியவைகளுக்குப் பொறுப் 
பாகின்றது . ஆனால் , நிறுவனம் ஒரு செயற்கை நபராகையால் 
அதைக் கைது செய்யவோ ( arrest ) அல்லது சிறையிலிடவோ 
( imprisoned) முடியாது . 

மேற்கூறிய நன்மைகளையும் தீமைகளையும் சீர்தூக்கி நோக்குங் 
கால் , நன்மைகள் மிகவும் தலை தூக்கி நின்று தாண்டவமாடுவது 
திண்ணம் . எனவே , பொதுமக்கள் நிறுவனங்களைப் போற்றி , 
பேணி , பெருக்குவதில் வியப்புறுவதற்கில்லை , 


வகை 


(( Mode 


of 


Forming 


நிறுவனத்தை நிறுவும் 

Company ) 


நிறுவுவதற்குக் கீழ்க்கண்டவைகளைச் 


ஒரு நிறுவனத்தை 
சேய்ய வேண்டும் : 


Cupt 


முதற்கண் , 12 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி , நிறுவனம் 
பொது நிறுவனமா ( Public Company ) அல்லது தனியார் நிறுவ 

( Private Company ) என்பதையும் , உறுப்பினர்களின் 
பொறுப்பு வரம்புற்றதா ( Limited liability ) அல்லது வரம்பற் 
நதா ( Unlimited liability ) , அல்லது பொறுப்புறுதி அளவினதா 
( Guaranteed amount ) என்பதையும் முடிவு செய்து கொண்டு , 
தனியார் நிறுவனமாயின் குறைந்தது இரண்டு நபர்களும் , பொது 
நிறுவனமாயின் குறைந்தது ஏழு நபர்களும் ஒன்று சேர்ந்து நிறு 
வனத்தின் அமைப்பு முறையோடு ( Memorandum ) தயாரித்து 
அதில் கையெழுத்திட்டு , மற்றும் நிறுவனச் சட்டத்தில் குறிப்பிட் 
ஒள்ள முறைகளைப் பின்பற்ற வேண்டும் . அமைப்பு முறையேட் 
டில் கையெழுத்திட்டவர்கள் ஆதரவாளர்கள் எனப்படுவர் . ஆதர 


முதனிலை 


13 


( Subscribers ) 


பின்கண்டவைகளைத் 


தயாரிக்க 


வாளர்கள் 
வேண்டும் . 


(a ) அமைப்பு முறையேடு ( Memorandum of Association ) : 
ஆதரவாளர்களுக்கு ( Subscriber3 ) உதவியாக , நாடாளும் மன்றம் 
( Parliament ) , நிறுவனச்சட்டத்தின் முதல் பின் இணைவில் ( First 
Schedule ) B , C , D , E அட்டவணைகளில் ( Tables ) குறிப்பிட் 
டுள்ளது . இவைகளை மேற்கூறிய மூவகையான நிறுவனங்கள் , 
அதாவது , வரம்புற்றது , வரம்பற்றது , பொறுப்புறுதி நிறுவனம் , 
தத்தமக்கு ஏற்றவாறு அவைகளையே அல்லது தமது தேவைக்கு 
ஏற்றவாறு சட்ட வரம்பிற்குட்பட்ட மாறுதல் செய்து அமைப்பு 
முறையேட்டை அமைத்துக் கொள்ளலாம் . அமைப்புமுறை 
ஏட்டில் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒவ்வொரு 
சாட்சியுடன் கையெழுத்திட்டு , தங்களைப்பற்றிய விவரம் , 
தொழில் , முகவரி முதலானவற்றைக் குறிப்பிட 

வேண்டும் . 
அமைப்பு முறையேட்டின் பகுதிகளும் அதன் முக்கியத்துவமும் 
பிற்பகுதியில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளது . இந்த ஆவணத் 
திற்குக் குறிப்பிடப்பட்ட முத்திரைக் கட்டணம் ( Stamp fees ) 
செலுத்த வேண்டும் . 


( b ) நிறுவனத்தின் பெயர் : அடுத்தபடியாக நிறுவனத் 
தின் பெயரை நிச்சயிக்க வேண்டும் . ஒவ்வாத பெயர்களைப் 
பதிவாளர் ஒப்புக்கொள்ளமாட்டார் . ஆகவே , நிறுவனத்திற்குத் 
தக்கதொரு பெயர் சூட்டவேண்டும் . பின்னர் பெயரின் இறுதி 
யில் வரம்பற்ற பொது நிறுவனமாயின் , வரம்புற்றது ( Limited ) 
என்ற வார்த்தையும் , வரம்புற்ற தனியார் நிறுவனமாயின் , 
தனியார் வரம்புற்றது ( Private Limited ) என்ற வார்த்தை 
களையும் குறிப்பிடவேண்டும் . 


( c ) செயல் முறை விதிகள் ( Articles of Association ) : 
அடுத்தபடியாக ஆதரவாளர்கள் ( Subscribers ) செயல் 

முறை 
விதிகளைத் தயாரிக்கவேண்டும் . அவர்களுக்கு உதவியாக நிறுவனச் 
சட்டத்தின் முதல் பின் இணைவில் ( First Schedule ) அட்டவணை 
A- ல் ( Table A ) நிறுவனத்தின் மாதிரிச் செயல்முறை விதிகள் தரப் 
பட்டுள்ளன . அவைகளை நிறுவனங்கள் அப்படியே அல்லது 
அதற்கு ஏற்றவாறு சட்டவரம்பிற்குட்பட்ட மாறுதல்களைச் 
செய்து அமைத்துக் கொள்ளலாம் . செயல் முறை விதிகளின் 
சிறப்புகளும் பிற்பகுதியில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன . வரம் 
பற்ற நிறுவனமும் ( Ualimited Company ) பொறுப்புறுதி நிறுவன 
மும் ( Guarantee Company ) , தனியார் நிறுவனமும் ( Private 
Compaay ) கட்டாயமாகச் செயல்முறை விதிகளை ஆதரவாளர் 


நிறுவனச் சட்டவியல் 


களால் கையெழுத்திடப்பட்டு அமைப்பு முறையேட்டுடன் பதி 
வாளருக்கு ( Registrar ) அனுப்பவேண்டும் . ஆனால் , வரம்புற்ற 
பொது நிறுவனம் ( Public Limited Company ) 

செயல்முறை 
விதிகளை அனுப்ப வேண்டிய கட்டாயம் இல்லை . அவைகள் அவ் 

ரறு அனுப்பாவிட்டால் அவைகளுக்கு அட்டவணை A - ல் உள்ள 
மாதிரிச் செயல்முறை விதிகள் பயன்படுத்தப்படும் . செயல்முறை 
விதிகளுக்கும் குறிப்பிடப்பட்ட முத்திரைக் கட்டணம் ( Stamp 
fees ) செலுத்தவேண்டும் . 


( d ) ஒப்பந்தங்கள் ( Contracts ) : நிறுவனம் மேலாண்மை 
மூகவர் ( Managing Agent ) அல்லது செயலாளர்களும் பொரு 
வாளர்களும் ( Secretaries and Treasurers ) அமர்த்துவதற்கு 
ஒப்பந்தங்கள் செய்திருந்தால் , அந்த ஒப்பந்தங்களின் நகல்களைப் 
பதிவாளருக்கு அனுப்புதல் வேண்டும் . 


( e) உறுதி மொழி ( Declaration ) : சட்டப்படி யாவும் சரிவர 
பின்பற்றப்பட்டுள்ளன என்று இயக்குநர் அல்லது மேலாண்மை 
முகவர் அல்லது செயலாளர்களும் பொருளாளர்களும் அல்லது 
மேலாளர் அல்லது செயலாளர் அல்லது 

ஒரு வழக்கறிஞர் 
( Advocate ) அல்லது பட்டயக் கணக்கர் உருவப்படிவம் எண் 1 - ல் 
( Form No. 1 ) உறுதிமொழி உரைக்க வேண்டும் . 


( f ) இயக்குநர்களின் இசைவு : செயல்முறை விதிகளில் 
அல்லது திட்ட அறிவிப்பில் இயக்குநர்களாக குறிப்பிடப்பட்டவர் 
களின் இசைவு உருவப்படிவம் எண் 29 - ல் ( Form No. 29 ) தரப்பட 
வேண்டும் [ பி . 266 ( 1a ) ] 


( g) இயக்குநர்கள் பட்டியல் : இயக்குநர்களாக இருக்க இசைந் 
தவர்களின் பட்டியல் உருவப்படிவம் எண் 30 - ல் ( Form No. 30 ) 
தரப்படவேண்டும் [ பி . 266 ( 4 ) ] . 


( h ) இயக்குநர்களாக அமர்த்தப்பட்டவர்கள் , தகுதிக்குரிய 
பங்குகளை ( Qualifying Shares ) ஏற்றுக்கொண்ட பொறுப்பு 
உருவப்படிவம் எண் 31 - ல் ( Form No. 31 ) தரப்படவேண்டும் . 
ஆனால் இயக்குநர்களாக அமர்த்தப்பட்டவர்கள் அமைப்பு முறை 
யேட்டில் தகுதிக்குரிய பங்குகளை ஏற்று கையெழுத்திட்டிருந்தால் 
இது தேவையில்லை [ பி . 266 ( b ) ( III ) ] . 


( i ) இயக்குநர்கள் , மேலாண்மை 

முகவர்கள் 
Agents ) , செயலாளர்களும் பொருளாளர்களும் , 


(Managing 
மேலாளர் 


முதனிலை 


15 


முதலியவர்களைப் பற்றிய முழுவிவரங்கள் உருவப்படிவம் எண் 
32 - ல் ( Form No. 32 ) தரப்படவேண்டும் [ பி 303 ] 


( j ) அலுவலகத்தின் முகவரி ( Registered Office ) : நிறு 
வனத்தின் அலுவலகம் உள்ள முகவரி உருவப்படிவம் எண் 18 - ல் 
( Form No. 18 ) தரப்பட வேண்டும் ( பி . 146 ] . 


குறிப்பு - உருவப்படிவங்கள் 18 - ஐயும் 32 - ஐயும் நிறுவனம் 
பதிவான முப்பது நாள்களுக்குள் அனுப்பிவைக்கலாம் . 


நிறுவனத்தின் அமைப்பு முறையேடு செயல்முறை விதிகளு 
டன் மேற்கூறிய விவரங்களையும் சேர்த்து நிறுவனத்தைப் பதிவு 
செய்வதற்குப் பதிவாளரிடம் அளிக்க வேண்டும் . பதிவாளர் மேற் 
கூறியவைகளைப் பார்வையிட்டு மனநிறைவு பெற்றால் மேற்கூறிய 
வைகளைப் பதிவுசெய்து , நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது என்ப 
தற்குச் சான்றுச் சீட்டினை ( Certificate of incorporation ) தம் 
கையெழுத்திட்டு வழங்கவேண்டும் . அவ்வாறு சான்றுச் சீட்டு 
வழங்கப்பட்ட தேதியிலிருந்து நிறுவனம் ஒரு தனி நபராகக் 
( Separate person ) கருதப்படுகிறது . மேலும் பதிவு செய்யப்பட்ட 
தற்கு வழங்கப்பட்ட சான்றுச் சீட்டு , நிறுவனம் பதிவு செய்யப் 
படுவதற்குக் கடைபிடிக்க வேண்டிய சட்டமுறை விதிகள் யாவும் 
கடைபிடிக்கப்பட்டுள்ளன என்பதற்கு ஒரு முடிவான சான்றாகும் . 
அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் நிறுவனம் பதிவு செய்யப் 
பட்டது செல்லாதது என்று குறைகூற முடியாது . ஆகையால் 
அமைப்பு முறையேட்டில் கையெழுத்திடவில்லை , அல்லது பொய்க் 
கையெழுத்துச் செய்யப்பட்டுள்ளது அல்லது நிறுவனத்தின் நோக் 
கங்கள் ( Objects ) சட்ட விரோதமானவை (Illegal ) என்ற கார 
ணங்களுக்கும் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது செல்லாது என்று 
கருதமுடியாது . மூசா V. இப்றாகீம் ( Moosa v . Ebrahim , 40 , 
Cal , 1 ) என்ற வழக்கில் அமைப்பு முறையேட்டில் கையெழுத்திட் 
டோர் அனைவரும் இளவர்கள் ( Minors ) என்று வாதம் செய்யப் 
பட்டது . இருந்தபோதிலும் சான்றுச் சீட்டுதான் முடிவானது 
என்று நீதிமன்றம் கூறியது . 


மேற்கூறிய காரணங்களுக்கு ஒன்று சட்டபடி நிறுவனம் 
கலைக்கப்பட வேண்டும் அல்லது 

போமேன் v . செக்யூலர் 
சொசைட்டி ( Bowman v . Secular Society , 1917 , A.C. 406 ) என்ற 
வழக்கில் குறிப்பிட்டபடி , அரசினர் நிறுவனம் பதிவு செய்யப் 
பட்டதைப் புறக்கணிக்கும்படி ( Cancel ) நீதிப் பேராணை மனுச் 
செய்யவேண்டும் ( Writ petition ) . 


16 , 


நிறுவனச் சட்டவியல் 


நிறுவனம் பதிவானபோதிலும் உடனே தன் தொழிலைத் 
தொடங்க முடியாது . சட்டப்படி திட்ட அறிவிப்பை ( Prospectus ) 
வெளியிட்டு , அல்லது திட்ட அறிவிப்பிற்குப் பதிலாக விவரப்பட்டி 
பதிவாளரிடம் வழங்கி ( Statement in lieu of Prospectus ) பங்கு 
களை வழங்கிய பிறகு 149 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்ட உறுதி 
மொழியை ( Declaration) இயக்குநர் அல்லது செயலாளர் உருவப் 
படிவம் எண் 19 - ல் ( Form No. 19 ) தாக்கல் செய்து நிறுவனம் 
தொழிலைத் தொடங்குவதற்குரிய சான்றுச் சீட்டை ( Certificate of 
Commencement of Business ) பதிவாளரிடமிருந்து பெறவேண்டும் . 
அதன் பின்னர் தான் நிறுவனம் தொழிலை ஆரம்பிக்கவும் கடன் 
பெறுவதற்கும் முயலலாம் . 


மேலே குறிப்பிட்டவைகளோடு இதரச் சட்டங்களின் விதி 
களைப் பின்பற்றவேண்டிய நிலையும் நிறுனத்திற்கு உண்டாக 
லாம் . உதாரணமாகக் கீழ்க்கண்ட சட்டங்களைக் குறிப்பிடலாம் ; 


1. நிறுவனம் பத்து இலட்சம் ரூபாய்களுக்கு மேற்பட்ட 
பங்குகளை வழங்குவதாயின் மூலதனம் வழங்குதலைக் கட்டுப் 
படுத்தும் சட்டப்படி ( The Capital Issues Control Act ) ஆணை 
யாளரின் ஆணை பெறவேண்டும் . 


2. நிறுவனம் பெரும் தொழிற்சாலைகளை நடத்த முற்படின் 
அதற்குரிய மத்திய அரசு இலாகாவின் இசைவைப் பெற்ற பிறகே 
தொழிலை ஆரம்பிக்கவேண்டும் . 


3. நிறுவனம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிச் 

அல்லது 
இறக்குமதி செய்வதாயின் இறக்குமதி ஏற்றுமதிச் சட்டப்படி 
( Import and Export Control Act ) அனுமதி பெறவேண்டும் . 


4. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வெளிநாட்டு 
நாணய மாற்றம் கட்டுப்பாட்டுச் சட்டப்படி ( Foreign Exchange 
Regulation Act ) அதன் விதிகளைப் பின்பற்ற வேண்டும் . 


முதனிலை 


17 


நிறுவனத்திற்கும் அதனை ஒத்த வேறு பல இயக்கங்களுக்கும் 

உள்ள வேறுபாடுகள் ( Distinction between Company and 
other Association of Persons ) . 


1 . 


ஒரு நிறுவனத்திற்கும் ஒரு 

கூட்டாண்மை நிறுமத்திற்கும் 
உள்ள வேறுபாடுகள் ( Distinction between a Company 
and a Partnership Firm ) . 


நிறுவனம் 
( Company ) 


கூட்டாண்ன.ம நிறுமம் 
( Partnership Firm ) 


( 1 ) சட்டத்தின் கண் நிறுவ 

னம் ஒரு தனி நபர் . 


( 2 ) நிறுவனத்தின் கடன்க 

ளுக்குப் பங்குநர்கள் 
பொறுப்பல்ல . 


{ 1 ) சட்டத்தின் கண் கூட் 

டாண்மை நிறுமம் ஒரு 

தனி நபர் அல்ல . 
( 2 ) கூட்டாண்மையின் கடன் 

களுக்குக் கூட்டாளிகள் 
( Partners ) , கூட்டாகவும் 
தனித்தனியாகவும் 
பொறுப்புள்ளவராகிறார் 
கள் ( Joint and several 

liability ) . 
( 3 ) கூட்டாண்மையில் , கூட் 

டாளிகள் கடன் முழுவதற் 
கும் பொறுப்பாகிறார்கள் . 


தங்கள் 


( 3 ) நிறுவனம் கலைக்கப்பட் 

டால் ( Wound up ) பங்கு 
நர்களின் பொறுப்பு அவர் 

கள் பங்களவேயாகும் . 
( 4 ) பங்குநர்களைத் 

தங்கள் 
விருப்பப்படி உரிமை மாற் 
றம் செய்யலாம் . அதற்கு 
நிறுவனத்தின் இசைவு 

தேவையில்லை . 
( 5 ) நிறுவனத்தின் 

சொத்து 
களில் பங்குநர்களுக்கு 

உரிமை கிடையாது . 
( 6 ) நிறுவனம் வரம்பு மீறுதல் 

( Ultra vires ) கோட்பாட் 
டிற்குட்பட்டது . 

அந்த 
வரம்பை மீறிய செயல் 
கள் செல்லாது 


( 4 ) கூட்டாளிகள் 

பங்கை மாற்றக் கூட்டாளி 
களின் இசைவு இன்றிப் 
பிறருக்கு உரிமை மாற்றம் 

செய்யமுடியாது . 
( 5 ) கூட்டாண்மையின் சொத் 

துகள் கூட்டாளிகளின் 

கூட்டுச் சொத்தாகும் . 
( 6 ) கூட்டாண்மை எவ்விதத் 
தடையுமின்றிச் 

சட்டத் 
திற்குட்பட்ட, எதையும் 
செய்யலாம் . 


நி- 2 


18 


நிறுவனச் சட்டவியல் 


FE 


நிறுவனம் 


நிறுமம் 


காது . 


( 7 ) பங்குநர்கள் நிறுவனத்து ( 7 ) ஒரு கூட்டாளி நிறுமத்து 

டன் எவ்வித ஒப்பந்தமும் டன் ஒப்பந்தம் செய்ய முடி 
செய்து கொள்ளலாம் . 

யாது . ஏனெனில் , நிறுமம் 

ஒரு தனி நபர் அல்ல . 
( 8 ) பங்குநர் நிறுவனத்தின் ( 8 ) ஒவ்வொரு கூட்டாளியும் 
முகவர் அல்ல . 

ஆகை நிறுமத்தின் முகவர் 
யால் பங்குநரின் செயல் 

( Agent ) நிறுவனத்திற் 
நிறுவனத்தை பாதிக் காகச் செய்யப்பட்ட கூட் 

டாளியின் செயல்கள் நிறு 

மத்தைக் கட்டுப்படுத்தும் 
( 9 ) நிறுவனத்தின் உறுப்பி 

( 9 ) கூட்டாளி ஒருவர் இறந் 
னர்கள் அனைவரும் அடி 

தாலும் , 

விலகினாலும் , 
யோடு மாறினாலும் , 

நொடிப்பு நிலையுற்றாலும் , 
மாண்டாலும் , நொடிப்பு வேறொருவர் 

புதிதாகச் 
நிலையுற்றாலும் ( Insolvent ) சேர்ந்தாலும் , 

நிறுமம் 
நிறுவனம் பாதிக்கப்படுவ கலைக்கப்படுகிறது 

( Dis 
தில்லை . 

solution ) . 
( 10 ) உறுப்பினர்கள் எண் 

( 10 ) கூட்டாண்மையில், 
ணிக்கையில் உச்ச வரம்பு வங்கித் தொழிலாயின் 
கிடையாது . 

பத்து நபர்கள் என்றும் , 
இதர வியாபாரங்களா 
யின் இருபது 

நபர்கள் 
என்றும் 

உறுப்பினர்கள் 
உச்சவரம்பைச் சட்டம் 
கட்டுப்படுத்துகிறது . 
இந்த உச்சவரம்பை மீறி 
னால் கூட்டாண்மை சட்ட 

விரோதமானது . 
( 11 ) ஒவ்வொரு நிறுவனமும் , ( 11 ) கூட்டாண்மை பதிவு 
நிறுவனச் 

சட்டப்படி செய்யப்பட வேண்டும் 
பதிவு செய்யப்பட வேண் 

என்ற கட்டாயம் சட்டம் 
டும் . தவறினால் அது ஏற்படுத்தவில்லை . ஆனால் , 
சட்டவிரோதமாகும் . 

பதிவு செய்யாவிட்டால் , 
அது , பல இடர்ப்பாடு 
களுக்கு இலக்காகின்றது . 


முதனிலை 


19 


நிறுவனம் 


நிறுமம் 


பொது 


( 12 ) நிறுவனத்தின் அமைப்பு ( 12 ) கூட்டாண்மை ஒப்பந்தம் 

முறையேடும் ((Memo ( Partnership Agreement ) 
randum of Association ) அத்தகைய பொது ஆவண 
செயல் முறை விதிகளும் 

மல்ல . 

அது 
((Articles of Association) மக்களுக்குக் கொள் நிலை 
பொது ஆவணங்களாகும் அறிவிக்கை ஆகாது . 
( Public Documents ) . 
பொது மக்களுக்கு அவை 
கள் கொள் நிலை அறி 
விக்கையாகும் ( Construc 

tive notice ) . 
( 13 ) நிறுவனம் வருடா வருடம் ( 13 ) கூட்டாண்மைக்கு இவ் 

ஆண்டறிக்கையும் (annual விதக் கடமையில்லை . 
report ) . தணிக்கை செய் 
யப்பட்ட கணக்குகளும் 
( Audited Account s ) 
உறுப்பினர்களுக்கு 

அனுப்பவேண்டும் . 
( 14 ) நிறுவனம் நொடிந்தவர் ( 14 ) ஒரு நிறுமம் நொடிந்தவர் 

என்று தீர்ப்புச் செய்ய ( insolvent ) என்று முடிவு 
முடியாது ( cannot be 

செய்யப்படும் . 
adjudged as insolvent ) . 
( 15 ) நிறுவனம் வேறு நிறுவனங் ( 15 ) நிறுமம் அவ்விதம் நிறுவ 
களில் உறுப்பினராகலாம் . னங்களில் உறுப்பினராக 

முடியாது . 


2. நிறுவனத்திற்கும் பொழுதுபோக்கும் சங்கத்திற்கும் உள்ள 

வேறுபாடுகள் ( Distinction between a Company and a Club ) . 


நிறுவனம் 


பொழுது போக்கும் சங்கம் 


( 1 ) நிறுவனம் ஒரு தனி நபர் . 


( 2 ) ஆதாயம் அடைவதே 

முக்கிய நோக்கம் . 
( 3 ) நிறுவனச் சட்டத்தின் 

விதிகளுக்குட்பட்டது . 


( 1 ) சங்கம் ஒரு தனி நபர் 

அல்ல . 
( 2 ) ஆதாயம் 

அடையும் 
நோக்கமே கிடையாது - 
( 3 ) நிறுவனச் சட்டத்தின்கீழ் 
பதிவானாலும் 

அதன் 
பெரும் பகுதி 

இதனை 
பாதிப்பதில்லை . 


20 


நிறுவனச் சட்டவியல் 


நிறுவனம் 


நிறுமம் 


( 4 ) நிறுவனத்தின் வியாபாரம் 

விற்பனை வரிக்குட்பட்டது . 


( 4 ) சங்கத்தின் விற்பனைக்கு 

வரி கிடையாது . ஏனென் 
றால் உறுப்பினர்களும் 
சங்கமும் வெவ்வேறு நபர் 
களல்ல . 


பொறுப் 


( 5 ) பங்குநர்கள் பொறுப்பை 

அவர்கள் இசைவு இன்றி 
அதிகப்படுத்த முடியாது . 


பை 


( 5 ) உறுப்பினர்கள் 

அவர்கள் இசைவு 
இன்றி அதிகப்படுத்த 
லாம் . 


( 6 ) பங்கு ஆதாயம் அளிக் 

கிறது . 


( 6 ) பங்கு ஆதாயம் ( dividend ) 

அளிப்பதில்லை . 


aaa 


3 . 


நிறுவனத்திற்கும் இந்து கூட்டுக்குடும்ப நிறுமத்திற்கும் உள்ள 
வேறுபாடுகள் ( Distinction between a Company and a Joint 
Hindu Family Firm ) 


நிறுவனம் 


இந்து கூட்டுக்குடும்ப நிறுமம் 


( 1 ) நிறுவனம் உறுப்பினர்கள் ( 1 ) இந்து கூட்டுக்குடும்ப நிறு 
உடன்பாட்டினால் உண் 

மம் தகுதி நிலையில் தோன் 
டாகிறது ( Arises from றியதே தவிர உடன்பாட் 
Contract ). 

டினால் உண்டாவதல்ல 
( Arises from Status and 

not from Contract . ) 
( 2 ) ஆண் , பெண் ஆகிய இரு ( 2 ) குடும்பத்தில் பிறக்கும் ஆண் 

பாலரும் உறுப்பினர் உறுப்பினரே நிறுமத்தில் 
களாகலாம் . 

உறுப்பினராவார் . 
( 3 ) உறுப்பினர்கள் ( Members ) ( 3 ) உறுப்பினர்கள் யாவரும் 

இயற்கை நபராகவோ , இயற்கை நபர்கள் ( Natu 
செயற்கை நபராகவோ 

ral Persons ) 
( artificial person ) இருக் 

கலாம் . 
( 4 ) நிறுவனம் ஒரு தனி நபர் . ( 4 ) நிறுமம் ஒரு தனி 

நபர் 

அல்ல . 
( 5 ) பொது நிறுவனமாயின் ( 5 ) இதில் உறுப்பினர்களுக்குக் 

குறைந்தது எழுவரும் , தனி குறைந்த வரம்பு கிடை 
யார் நிறுவனமாயின் 
குறைந்தது இருவரும் 
இருக்க வேண்டும் . 


யாது . 


முதனிலை 


21 


நிறுவனம் 


இந்து கூட்டுக்குடும்ப நிறுமம் 


( 6 ) நிறுவனம் வரம்பு மீறல் ( 6 ) வரம்புமீறல் கோட்பாட் 

கோட்பாட்டிற்குட்பட் டிற்குட்பட்டதல்ல . 
டது ( Doctrine of ultra 

vires ) . 
( 7 ) இளவர் ( Minor ) உறுப்பின ( 7 ) இளவரும் நிறுமத்தில் ஓர் 
ராக முடியாது . 

உறுப்பினர் . 
( 8 ) பிறப்பினால் பங்குநராக ( 8 ) பிறப்பினால் உறுப்பினராகி 

முடியாது . பங்குநராகக் றார் . ஆண் மகன் பிறக்கப் 
குறிப்பிட்ட முறைகளைப் பிறக்க உறுப்பினர்கள் எண் 
பின்பற்றவேண்டும் . பங்கு ணிக்கை அதிகமாகிறது . 
களைப் பிறருக்கு வழங்கித் 
தான் பங்குநர்களை அதிக 

மாக்கலாம் . 
( 9 ) உறுப்பினர் இறந்தால் ( 9 ) உறுப்பினர் இறப்பதால் , 

அவர் உரிமையை சட்டச் உறுப்பினர்களின் எண் 
சார்பாளர் ( Legal repre 

ணிக்கை குறைகிறது . 
sentative ) பெறுகிறார் . அத 
னால் உறுப்பினர்கள் எண் 

பாதிக்கப்படுவ 
தில்லை . 
( 10 ) உறுப்பினர்கள் அனைவரும் ( 10 ) உறுப்பினர்கள் அனைவரும் 

இறந்தாலும் நிறுவனம் இறந்தால் , நிறுமம் மறை 
பாதிக்கப்படுவதில்லை . 

கிறது , 
( 11 ) பங்குநர்களின் பொறுப்பு ( 11 ) உறுப்பினர்கள் பொறுப்பு 
அவர்கள் பங்களவே 

அவர்கள் பங்களவேயா 
யாகும் . 

யினும் மேலாளர் ( Mana 
ger ) அல்லது குடும்பத் 
தலைவர் முழுப் பொறுப் 

புள்ளவர் . 
( 12 ) நிறுவனம் பதிவு செய்யப் ( 12 ) நிறுமம் பதிவு செய்யப் 
படவேண்டும் . 

படவேண்டியதில்லை . 
( 13 ) ஒரு நிறுவனம் கடன் வாங் ( 13 ) இந்துக் குடும்பம் படரும் 
குவதற்குப் படரும் பற்று 

பற்று வழங்க முடியாது . 
வழங்கலாம் ( Floating 
charge ) . 


ணிக்கை 


2 : 


நிறுவனச் சட்டவியல் 


நிறுவனம் 


இந்துக் கூட்டுக் குடும்ப நிறுமம் 


கிடையாது . 


( 14 ) நிறுவனம் வருடா வருடம் ( 14 ) இத்தகைய கடமை இந்து 

ஆண்டறிக்கையும் , கூட்டுக் குடும்பத்திற்குக் 
தணிக்கை செய்யப்பட்ட 
கணக்குகளையும் உறுப்பி 
னர்களுக்கு அனுப்பவேண் 

டும் . 
( 15 ) நிறுவனம் நிறுவனச் சட் ( 15 ) இந்து கூட்டுக் குடும்ப 

டத்தின் விதிகளுக்குட்பட் நிறுமம் இந்துமதச் சட்டத் 
டது . 

திற்குட்பட்டு இயங்கு 


கிறது . 


4. பொது நிறுவனத்திற்கும் , பொது இணையத்திற்கும் உள்ள 

வேறுபாடுகள் ( Distinction between a Public Company and 
a Public Corporation ) 


கம் 


பொது நிறுவனம் 


பொது இணையம் 


( 1 ) நிறுவனச் சட்டப்படி நிறு ( 1 ) தனி முறையான சட்டத் 

வப்பட்டுப் பதிவு செய்யப் தின்படி நிறுவப்படுகிறது 
படுகிறது . 

( Created by Special Act ) . 
( 2 ) நிறுவனச் சட்டத்தின் விதி ( 2 ) தனிமுறைச் சட்டத்தின் 
களின்படி இயங்குகிறது . 

விதிகளின்படி 

யங்கு 


கிறது . 


( 3 ) பங்குநர்களே கிடையாது . 


( 3 ) குறைந்தது ஏழு பங்குநர் 

கள் இருக்கவேண்டும் . 
( 4 ) மூல தனம் பெரும்பாலும் 

பங்குகள் வாயிலாகப் 

பெறுகிறது . 
( 5 ) இயக்குநர்கள் உறுப்பினர் 

களால் தேர்ந்தெடுக்கப் 

படுகின்றனர் . 
( 6 ) நிறுவனச் சட்டத்தின் விதி 

களின்படி கலைக்கப்படு 

கிறது ( Wound up ) . 
( 7 ) நிறுவனத்தின் ஆதாயமும் 

இழப்பும் , பங்குநர்களை 
பாதிக்கிறது . 


( 4 ) தேவையான 

மூலதனம் 
அரசினர் 

வழங்குகின்ற 
னர் . 
( 5 ) இயக்குநர்கள் அரசினரால் 

நியமிக்கப்படுகின்றனர் . 


( 6 ) பொது இணையம் கலைக்கப் 

படுவதில்லை . 


( 7 ) பொது இணையத்தின் ஆதா 

யமும் இழப்பும் ( Profit and 
Loss) பொது மக்களை 
பாதிக்கிறது . 


முதனிலை 


நிறுவனத்திற்கும் சட்ட முரணான சேர்க்கைக்கும் உள்ள வேறு 
பாடுகள் ( Distinction between a Company and an illegal 
Association ) 


நிறுவனம் 


சட்ட முரணான சேர்க்கை 


( 1 ) நிறுவனம் 

சட்டப்படி 

( 1 ) சட்ட முரணான சேர்க்கை 
பதிவு செய்யப்படுகிறது . பதிவு செய்யப்படுவதில்லை. 
( 2 ) சட்டமுறையானது . 

( 2 ) சட்ட முரணானது . 
( 3 ) நிறுவனம் ஒரு தனி நபர் . ( 3 ) தனி நபர் அல்ல . 
( 4 ) நிறுவனம் வழக்காடலாம் . 

( 4 ) சட்ட முரணான சேர்க்கை 

வழக்குப் போடமுடியாது . 
( 5 ) நிறுவனத்தின் கடன்க ( 5 ) கடன்கள் 

முழுவதற்கும் 
ளுக்கு உறுப்பினர்கள் 

உறுப்பினர்கள் பொறுப் 
பொறுப்பில்லை . 

பாகிறார்கள் . 
( 6 ) உறுப்பினர்கள் பொறுப்பு ( 6 ) உறுப்பினர்களின் 

அவர்கள் பங்களவேயாகும் . பொறுப்பு வரம்பற்றது . 
( 7 ) நிறுவனத்தின் உறுப்பினர் ( 7 ) உறுப்பினர்கள் குற்றவாளி 
கள் குற்றவாளிகளல்லர் . 

களெனத் தண்டிக்கப்படு 
கின்றனர் . 


- 


சட்ட முரணான சேர்க்கைகள் ( Illegal Associations ) 

பலர் ஒன்றுகூடி வியாபாரம் செய்வதைக் கட்டுப்படுத்த 
நிறுவனச் சட்டத்தில் 11 -ஆவது பிரிவில் சில தடைகள் விதிக்கப் 
பட்டுள்ளன . இத் தடைகளை மீறித் தோன்றும் நபர்களின் 
சேர்க்கை ( Association of Persons ) சட்ட முரணான சேர்க்கையாகும் 
(Illegal Association ) . 

அப் பிரிவின்படி , பத்து நபர்களுக்கு மேற்கொண்ட யாதொரு 
நிறுவனமும் , சேர்க்கையும் , அல்லது கூட்டாண்மையும் , நிறுவனச் 
சட்டப்படி நிறுவனமாகப் பதிவாகாமல் , வங்கித் தொழிலை 
நடத்தும் பொருட்டு உருவாக்கப்படக்கூடாது . 

இருபது நபர்களுக்கு மேற்பட்ட யாதொரு நிறுவனமும் , 
சேர்க்கையும் அல்லது கூட்டாண்மையும் ஆதாயம் அடையும் 
நோக்கமுடைய வேறு தொழிலைச் செய்யும் பொருட்டு , நிறுவனச் 
சட்டப்படி ஒரு நிறுவனமாகப் பதிவாகாமல் , உருவாக்கப்படக் 
கூடாது . 

இந்தப் பிரிவு ஓர் இந்து கூட்டுக் குடும்பத்தை பாதிக்கவில்லை . 
ஆனால் , ஒரு சேர்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட இந்து கூட்டுக் 


24 


நிறுவனச் சட்டவியல் 


குடும்ப நிறுமங்கள் ( Hindu Joint Family Firms ) சேர்ந்தால் , 
சேர்க்கையின் எண்ணிக்கை இருபது நபர்களுக்கு மிகையாகக் 
கூடாது . மேலும் , நிறுமத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் 
சேர்க்கையில் உறுப்பினராகக் கருதப்படுவர் . உறுப்பினர்களின் 
தொகையைக் கணிப்பதற்கு இளவர்களைக் கணக்கில் கொள்வ 
தில்லை ( Minors excluded ) . 


இப் பிரிவுக்கு மாறாகத் தொழிலைச் செய்யும் ஒரு நிறுவனத்தின் 
அல்லது சேர்க்கையின் அல்லது கூட்டாண்மையின் ஒவ்வொரு 
உறுப்பினரும் தொழிலில் ஏற்படும் கடன்கள் முழுவதற்கும் 
பொறுப்பாகின்றனர் . 


இப் பிரிவுக்கு மாறாக உருவாக்கப்பட்ட , ஒரு நிறுவனத்தின் , 
அல்லது சேர்க்கையின் அல்லது கூட்டாண்மையின் ஒவ்வொரு 
உறுப்பினரும் ஆபிரம் ரூபாய்கள் வரையில் தண்டவரி விதிக்கப் 
படுவர் . 


சட்ட முரணான சேர்க்கையின் விளைவு கள் ( Consequences of 

illegality ) 

1. சட்ட முரணான சேர்க்கை ஒரு தனி நபர் அல்ல . அதனால் , 
அது எந்த நபருடனும் எந்தவிதமான ஒப்பந்தமும் ( Contract ) 
செய்ய முடியாது . 

அது ஒப்பந்தம் செய்தாலும் , அதைச் சட்டப் 
படி நிறைவேற்றும் உரிமை அதற்குக் கிடையாது ( ஜென்னிங்ஸ் 
y . ஹேம்மண்ட் ( Jennings y . Hammond , 9 , Q. B. D. 225 ) ] 

2. சேர்க்கையில் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 
அதன் கடன்கள் முழுவதற்கும் முழு பொறுப்புள்ளவராவர் . 

3. சேர்க்கை உறுப்பினர் பேரில் அல்லது வேறு ஒரு நபர் 
பேரில் எவ்வித வழக்கும் தொடரமுடியாது . அவ்விதமே சேர்க் 
கையின்பேரில் ஒரு உறுப்பினர் 

ஒரு உறுப்பினர் எவ்வித வழக்கும் தொடர 
முடியாது . 


4. உறுப்பினர்கள் , சேர்க்கையின் சொத்துகளில் பங்கு 
பெறுவதற்கும் அல்லது அதைக் கலைப்பதற்கும் வழக்குத் தொடர 
முடியாது ( Cannot Sue for Partition or dissolution ) . 


சேர்க்கையோ அல்லது உறுப்பினரோ அல்லது கடனா 
ளரோ , சேர்க்கையைக் கலைப்பதற்கு மனு செய்ய முடியாது . 


6. மூன்றாம் நபர்கள் ( Third Parties ) சேர்க்கை சட்ட 
விரோதமானது என்பதை அறியாமல் அதனுடன் தொடர்பு 


முதனிலை 


கொண்டால் , அதன் காரணமாக அவர்கள் சேர்க்கையின் பேரில் 
வழக்குத் தொடரலாம் . 


சேர்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஆயிரம் 
ரூபாய்கள் வரை தண்டவரி ( Fine ) விதிக்கப்படுவர் . 


சட்ட முரணான சேர்க்கையின் தீயவிளைவுகளை விளக்குகின்றன 
கீழ்க்காணும் வழக்குகள் : 


1 . கிரீன்பர்க் . கூப்பர்ஸ்டைன் ( Greenberg v . Cooperstein , 
1926 , ch . 657. ) 


உறுப்பினர்கள் செலுத்தும் கட்டணத் தொகையிலிருந்து 
உறுப்பினர்களுக்குக் கடன் வழங்கும் நோக்கமுடன் இருபது நபர் 
களுக்கு மேற்பட்ட ஒரு சேர்க்கை ( Association ) நான்கு கிளை 
களுடன் ( Branches ) தொடங்கப்பட்டது . மேற்படி சேர்க்கை 
நிறுவனச் சட்டப்படி அல்லது இதர இந்தியச் சட்டப்படி பதிவு 
செய்யப்படவில்லை . உறுப்பினர்களிடையே வேற்றுமை மூண்டு 
பிளவு ஏற்படவே , மூன்று உறுப்பினர்கள் , சேர்க்கையைச் சரிவர 
நிர்வாகம் செய்ததற்கும் , கட்டணத் தொகைகளைக் கோரியும் 
செயலாளர் மீது வழக்குப் போட்டனர் . எதிர்வாதி ( Defendant ) 
வழக்கை எதிர்த்து , சேர்க்கை சட்ட 

முரணானதாசையால் 
வழக்கினைத் தள்ளுபடி செய்ய வேண்டுமெனக் கூறினார் . ஆனால் , 
நீதி மன்றம் சேர்க்கை சட்டவிரோதமானாலும் , கட்டணத் 
தொகை சட்ட விரோதமான செயலுக்குப் பயன்படுத்தும் 
முன்னர் திருப்பிக் கேட்பதில் தவறில்லை என்று முடிவு செய்து 
வாதியின் கோரிக்கையை அனுமதித்தது . 


2. மேவா ராம் V. ராம் கோபால் ( Mewa Ram v . Ram 
Gopal , 43 , All . 735. ) 

மேற்கூறிய Greenberg வழக்கை ஆதாரமாகக் கொண்டு 
அலகாபாத்தில் இவ்வழக்குப் போடப்பட்டது . அவ்வழக்கில் , சில 
வருடங்களாக வியாபாரம் செய்து வந்த சட்ட முரணான சேர்க்கை 
யின் உறுப்பினர் ஒருவர் , சேர்க்கையின் சொத்துகளைப் பங்கிடவும் 
( Partition ) சேர்க்கையைக் கலைக்கும்படியும் ( dissolution ) கோரி 
னார் . ஆனால் நீதிமன்றம் , Greenberg வழக்கில் கட்டணத் 
தொகை சட்டவிரோதமான செயலுக்குப் பயனாகுமுன் வழக்குத் 
தொடங்கப்பட்டதால் , அதன் சூழ்நிலை முற்றிலும் மாறானது என் 
பதைத் தெளிவுபடுத்தி , இந்த வழக்கில் சேர்க்கை , சட்ட விரோத 

செய்கையில் சில காலம் ஈடுபட்டமையால் , வாதியின் 
வழக்கு அனுமதிக்க முடியாது என்று முடிவு செய்தது . 


மான 


86 


நிறுவனச் சட்டவியல் 


3. செனாஜி v . பென்னாஜி ( Senaji v . Pennaji , 59 M.L.J. 
435 ( P.C. ) ] 


இவ் வழக்கில் மூன்று கூட்டாண்மை நிறுமங்கள் ( Partnership 
Firms ) கொண்ட ஒரு சேர்க்கை பொருளீட்டும் நோக்கமுடன் 
வியாபாரம் செய்தது . 

கூட்டாண்மை நிறுமம் ஒரு தனிநபர் 
அல்லாமையால் , மேற்படி சேர்க்கையின் உறுப்பினர்கள் , மூன்று 
நிறுமங்களின் கூட்டாளிகளின் எண்ணிக்கையாகும் என்றும் , 
அத் தொகை இருபது நபர்களுக்கு மேற்பட்டதால் , சேர்க்கை 
சட்டவிரோதமானது என்றும் , அதனால் அந்தச் சேர்க்கையைக் 
கலைக்கவோ அல்லது கணக்குகளைக் கோரியோ வழக்கிட முடியாது 
என்றும் முடிவு செய்தது சென்னை உயர்நீதி மன்றம் . 


என்று 


நிறுவனத்தின் திரை தூக்கப்படுதல் ( Lifting the Corporate Veil ) 

ஒரு நிறுவனம் பதிவானவுடன் , அது உறுப்பினர்களினின்று 
முற்றிலும் வேறான ஒரு தனி செயற்கை நபர் ( Artificial Person) 

சட்டவியல் கற்பனை செய்துள்ளது ( Fiction of Law ) . 
இந்தக் கோட்பாடு நிறுவனச் சட்டவியலின் வேரூன்றிய கோட் 
பாடாகும் . இருப்பினும் அதனை வேரோடு களைந்தெறிந்து , 
நிறுவனத்தின் கற்பனைத் திரையைக் கிழித்து , சட்டசபையும் 
( Legislature ) , நீதிமன்றமும் அதன் உண்மை நிலையினைக் கண் 
டறிய சிற்சில சூழ்நிலைகளில் முற்படுகிறது . இச்செயல் , நிறுவனத் 
தின் திரை தூக்கப்படுதல் என்று குறிப்பிடப்படுகிறது . 


கீழ்க்கண்ட சூழ்நிலைகளில் நாடாளுமன்றம் ( Parliament ) 
நிறுவனத்தின்மேல் உள்ள கற்பனை ஓட்டை உடைத்து ( break 
open the corporate shell ) அதன் உள்ளக் கிடக்கைகளை ஊன்றி 
நோக்கும்படி உத்திரவிட்டுள்ளது : 


நிறுவனச் சட்டத்தின் 45 ஆவது பிரிவின்படி , 
நிறுவனம் தனியார் நிறுவனமாயின் ( Private Company ) , அதன் 
உறுப்பினர்கள் இருவருக்கும் குறைந்த பிறகும் , பொது நிறுவனமா 
யின் ( Public Company ) , அதன் உறுப்பினர்கள் எழுவருக்கும் 
குறைந்த பிறகும் , நிறுவனம் தொடர்ந்து தொழிலை ஆறு மாதங் 
களுக்குமேல் நடத்துமாயின் , அதனை அறிந்த அங்கத்தினர்கள் 
அனைவரும் , நிறுவனத்தின் கடன்கள் முழுவதற்கும் கூட்டாகவும் 
தனித்தனியாகவும் ( Joint and Several liability ) Qui mù 
பாகிறார்கள் ஆகையால் , நிறுவனம் தம்மிலும் வேறுபட்ட ஒரு 
தனி நபர் என்று கூறி பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது . 


முதனிலை 


2. நிறுவனச் சட்டத்தின் 147 

சட்டத்தின் 147 ஆவது பிரிவின்படி , ஒரு 
நிறுவனத்தின் பெயரால் செய்யப்படும் எந்தச் செயலும் , அல்லது 
ஒப்பந்தத்திலும் , நிறுவனத்தின் பெயரைச் சரிவரக் குறிப்பிடா 
விட்டாலும் அல்லது நிறுவனத்தின் உரிய முத்திரையை இடாவிடி 
னும் அந்தப் பிரிவில் கூறியுள்ள விதிகளை மீறினாலும் , மேற்படி 
செயலையும் ஒப்பந்தத்தையும் செய்தவரே அதற்கு முழுப் பொறுப் 
புள்ளவராகிறார் . 


3 . நிறுவனச் சட்டத்தின் 542 ஆவது பிரிவின்படி , நிறுவனத் 
தைக் கலைத்துக்கொண்டிருக்கும் போது . நிறுவனத்தின் இயக்கு 
நர்கள் அல்லது அலுவலர்கள் கடன்காரர்களையும் மற்றவர்களை 
யும் மோசடி செய்யும் வகையில் , நிறுவனத்தை நடத்தியதாக 
நீதிமன்றம் தீர்மானித்தால் , அவ்விதம் அதனை நடத்தியவர்களும் 
அதற்கு உடந்தையானவர்களும் , நிறுவனத்தின் கடன்களுக்குப் 
பொறுப்புள்ளவராகிறார்கள் . 


4 . 


கொண்ட நிறுவனமும் ( Holding Company ) கொள்ளப் 
பட்ட நிறுவனமும் ( Subsidiary Company ) தனித்தனி நபர்களான 
போதிலும் , நிறுவனச் சட்டத்தின் 212 ஆம் பிரிவில் , கொண்ட 
நிறுவனம் தன் பங்குநர்களுக்கு , கொள்ளப்பட்ட நிறுவனத்தின் 
கணக்குகளையும் காண்பிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது . 
இது அவை இரண்டும் வெவ்வேறான நபர்கள் என்பதை மறுக்கும் 
முறையில் உள்ளது . 


5 . வருமான வரிச் சட்டத்தில் ( Income Tax Act ) இயக்குநர் 
அடையும் ஊதியமும் நிறுவனத்தின் ஊதியமாகக் கணக்கிடப் 
பட்டு வரி விதிக்கப்படுகிறது . இதனால் நிறுவனமும் இயக்குநரும் 
வெவ்வேறு நபர்களாகக் கருதப்படவில்லை என்பது தெளிவா 
கிறது . 


6. இந்திய முத்திரைவரிச் சட்டம் ( Indian Stamp Duty 
Act ) , மரணவரிச் சட்டம் ( Estate Duty Act ) , இந்திய நிதிச் 
சட்டம் ( Indian Finance Act ) , வெளிநாட்டு நாணயமாற்றுக் 
கட்டுப்பாடு சட்டம் ( Foreign Exchange Control Act ) 
முதலானவை நிறுவனத்தின் திரையை விலக்கி அதன் உண்மை 
நிலையினைக் காண வழி கண்டுள்ளன . 


நீதிமன்றங்களும் கீழ்க்கண்ட சூழ்நிலைகளில் , ஒரு 
வனத்தின் துகிலுரித்து அதன் உண்மை நிலையினை ஊடுருவிப் பார்க் 


கின்றன . 


28 


நிறுவனச் சட்டவியல் 


யாக 


1. மோசடி ( Fraud ) : மோசடியை மறைக்கும் மூடுதிரை 

ஒரு நிறுவனம் பயன்படுத்தப்பட்டால் , நீதிமன்றம் , நிறு 
வனத்தின் திரையை நீக்கி , அதன் உண்மை நிலையைக் கண்டு 
முடிவு செய்கிறது . இதைக் கீழ்க்காணும் வழக்குகள் விளக்கு 
கின் 


றன : 


கில்போர்டு மோட்டார் கம்பெனி V. ஆர்னே ( Gilford Motor 
Co. , v . Horne , 1933 , 1 ch , 935 ) . 

இவ்வழக்கில் ஆர்னே ( Horne ) என்பவர் கில்போர்டு மோட் 
டார் கம்பெனியின் மேலாண்மை இயக்குநராக ( Managing 
Director ) இருந்தார் . அவர் அந்த நிறுவனத்திலிருந்து விலலகி 
னால் , நிறுவனத்தின் வாடிக்கைகாரர்களை ( Customers ) தன்னிடம் 
வரும்படி தூண்டுவதில்லை என்று நிறுவனத்துடன் ஓர் ஒப்பந்தம் 
செய்தார் . ஆனால் , அவர் அந்த நிறுவனத்தை விட்டு விலகிய 
பிறகு , வேறொரு நிறுவனம் நிறுவி அதனுடன் தன் முன்னாள் நிறு 
வனத்தின் வாடிக்கைகாரர்களைத் தொடர்பு கொள்ளும்படி 
தூண்டினார் . ஆனால் நீதிமன்றம் , ஆர்னே நிறுவிய நிறுவனம் 
போலியானது ( sham ) என்றும் , மோசடி செய்வதற்கு உறு கருவி 
யாக நிறுவனம் உபயோகப்படுத்தப்பட்டது என்றும் , அதனால் 
நிறுவனமும் ஆர்னேயும் வெவ்வேறான நபர்கள் அல்ல ; அவர்கள் 
இருவரும் ஒருவரே ; ஆகவே , ஆர்னே ஒப்பந்தத்தை மீறியதற்குப் 
பொறுப்பாகிறார் என்று உண்மைக்கு உகந்த உறுதியான முடிவை 
வழங்கியது . 

ஜோன்ஸ் v . லிப்மேன் [ Jones Lipman ( 1962 ) 1 . 
W.L.R. 832 ]. 


V. 


இவ் வழக்கில் , A என்பவர் தன் நிலத்தை B என்பவருக்கு 
விற்பதாக ஒப்பந்தம் செய்திருந்தார் . பின்னர் , A என்பவர் 
மேற்படி ஒப்பந்தத்தை தவிர்ப்பதற்காக , தன் நிலத்தைத் தானே 
நிறுவிய ஒரு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டார் . ஆனால் , நீதிமன்றம் , 
அந்த நிறுவனம் ஒரு போலி நபர் என்றும் ( Sham Person ) , A யும் 
அவர் நிறுவிய நிறுவனமும் ஒருவரே என்றும் கூறி , நிறுவனத்திற்கு 
விற்பனை செய்தது செல்லாதென முடிவு செய்தது . 

மேற்கூறிய வழக்குகள் ஒரு நிறுவனத்தின் போர்வையில் 
மோசடிகள் செய்ய முடியாதென்பதை விளக்குகின்றன . 

வருமானவரியைத் தவிர்க்க ஒரு நிறுவனத்தைப் பயன் 
படுத்தினால் , நிறுவனத்தின் திரை தூக்கப்பட்டு , அதன் உண்மை 
நிலை ஆராயப்படுகிறது . இந்த நிலையைப் பின்வரும் வழக்கு 
விளங்கச்செய்கிறது : 


2 . 


முதனிலை 


19 


இன் ரிசர் தின்ஷா மானெக்ஜீ பெட்டிட் ( In Re : Sir Diashaw 
Maneckjee Petit, A.I.R. 1927 , Bomb . 371 ) . 

இவ் வழக்கில் ஒரு பெரிய செல்வந்தர் பெரும் தொகைகளை 
வைப்புத் தொகைகளிலும் ( Deposits ) , பங்குகளிலும் ( Shares ) 
முதலீடு ( invasted ) செய்து , அதற்குரிய வட்டியும் பங்கு ஆதாய 
மும் ( Dividends ) பெற்றார் . அவைகளுக்குரிய வருமான வரியைத் 
தவிர்க்க , அவர் நான்கு தனியார் நிறுவனங்கள் ( Private Com 
panies ) நிறுவி , தமக்குச் சொந்தமான முதலீடுகளை ( Investments ) 
மேற்படி நிறுவனங்களுக்கு மாற்றி , அதற்கு மறுபயனாக ( considera 
tion ) , அவைகளின் பங்குகளைப் பெற்றுக்கொண்டார் . முதலீடு 
களுக்குரிய ஊதியமும் ஆதாயமும் , அந்தந்த 

அந்தந்த நிறுவனங்கள் 
பெற்றன . அந்த நிறுவனங்களிடமிருந்து அவர் மேற்படி தொகை 
களைக் கடனாகப் பெற்றுக் கொண்டு , அந்தக் கடன்களைத் திருப்பிச் 
செலுத்துவதேயில்லை . இவ்விதம் தமக்கு எவ்வித வருமானமும் 
கிடையாது , நிறுவனங்களிடமிருந்து பெறும் கடன்கள் வருமான 
மல்ல என்று கூறி வருமான வரிகளைத் தவிர்க்க முயன்றார் . ஆனால் , 
நீதிமன்றம் மேற்படி தனியார் நிறுவனங்கள் வருமான வரிகளைத் 
தவிர்ப்பதற்குப் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் , அந்த நிறு 
வனங்கள் அச் செல்வந்தரின் நிழல்கள் ( Mere shadows ) என்றும் , 
நிறுவனங்களின் ஊதியங்கள் யாவும் செல்வந்தருடைய ஊதியம் 
என்றும் முடிவு செய்தது . 

3. நிறுவனம் உறுப்பினர்களின் முகவராக ( Agent ) 
உட்கிடையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ( impliedly 
or expressly ) இருப்பின் , நீதிமன்றம் , நிறுவனத்தையும் உறுப் 
பினர்களையும் வெவ்வேறாகக் கருதுவதில்லை . இந் நிலையைக் 
கீழ்க்கண்ட வழக்கு விளக்குகிறது : 

இன் ரி எஃப்.ஜி. ( பில்ம்ஸ் ) லிட் . [ [ In Re F.G. ( Films ) Ltd. , 
( 1953 , 1 W.R.L. 433 ) ] 

இவ் வழக்கில் ஓர் அமெரிக்கரும் இரண்டு ஆங்கிலேயர்களும் 
சேர்ந்து ஒரு நிறுவனத்தைத் தொடங்கினார்கள் . அந்த நிறுவனம் 
இங்கிலாந்து நாட்டில் பதிவு செய்யப்பட்டது . அதன் பங்கு 
களில் 90 சதவீதம் , அமெரிக்கருக்குச் சொந்தமானது 
நிறுவனம் இந்தியாவில் Monsoon என்ற படம் தயாரித்தது . 
ஆனால் , திரைப்படங்களைக் கண்காணிக்கும் குழு ( Film Censor 
Board ) , அப் படத்தை அமெரிக்கருக்குச் சொந்தமானது எனக் 
கூறி அதை ஆங்கில நிறுவனத்தின் படமாகப் பதிவு செய்ய மறுத் 
தது . அக் 

கருத்து மிகவும் சரியானது என்று நீதிமன்றம் 
ஏற்றுக்கொண்டது . 


அந்த 


நிறுவனச் சட்டவியல் 


4. ஒரு நிறுவனம் உறுப்பினர்களின் நம்பகராக இருப்பின் 
( Trustee of the members ) , அது உறுப்பினர்களினின்றும் வேறு 
நபராகக் கருதப்படாது . 


5. ஒரு நிறுவனத்தின் தன்மையையோ அல்லது அதன் உறை 
விடத்தையோ கண்டறிய அதன் திரை தூக்கப்படுகிறது . 
(Determination of the character and residence of the company ) . 
இந் நிலையைக் கீழ்க்கண்ட வழக்கு விளக்குகிறது : 


இன் டைய்ம்லெர் அண்ட் கம்பெனி லிமிடெட் V. காண்டி 
னென்டல் டயர் அண்ட்ரேப்பர் கம்பெனி லிமிடெட் [In Daimler 
and Co , Ltd. v . Continental Tyre and Rubber Co. Ltd. 
( 1916 , A. C. 307 ) ] . 


இவ் வழக்கில் ஒரு ஜெர்மனி நாட்டின் நிறுவனம் உற்பத்தி 
செய்த 

டயர்களை ( tyres ) விற்பதற்கு , இங்கிலாந்தில் ஒரு 
நிறுவனம் நிறுவப்பட்டுப் பதிவு செய்யப்பட்டது . அதில் பெரும் 
பாலான பங்குகள் ஜெர்மானியர்களுக்குச் சொந்தமானது . 
மேலும் , அந் நிறுவனத்தின் இயக்குநர்கள் அனைவரும் ஜெர்மனியில் 
வசிக்கும் ஜெர்மானியர்கள் . அந்த நிறுவனம் முதல் உலகப்போர் 
மூண்டபோது , வியாபாரக் கடன்களைத் தண்டல் செய்ய வழக்குத் 
தொடுத்தது . ஆனால் , நீதி மன்றம் , அந்த நிறுவனம் விரோதி 
நாட்டைச் சேர்ந்தது என்று முடிவு செய்து , வழக்கைத் தள்ளியது . 


6 . பல நிறுவனங்கள் கூட்டாக ஒரு குடும்பத்தைப் போல் 
தொடர்புற்றிருந்தால் ( Group Enterprises ) . நீதி மன்றங்கள் , 
அவைகள் அனைத்தையும் ஒரே நபராகச் சில சூழ்நிலைகளில் முடிவு 
செய்கின்றன . இதற்குக் கீழ்க்கண்ட வழக்கு ஓர் உதாரணமாகும் . 


ஸ்மித் ஸ்டோன் அண்ட் நைட் லிமிடெட் V. பிர்மிங்ஹாம் 
கார்ப்பொரேஷன் ( Smith , Stone and Knight Ltd. v . Birmingham 
Corporation , 1939 4 All . E.R. 116. ) 


இவ் வழக்கில் , கொண்ட நிறுவனம் ஒன்று ( Holding 
Company ) , கொள்ளப்பட்ட நிறுவனத்திற்கு ( Subsidiary 
Company ) சொந்தமான நிலத்தை , அரசினர் எடுத்துக் கொண்ட 
தற்குரிய ஈடு தொகையைப் ( Compensation ) பெறுவதற்கு உரிமை 
உடையது என்று நீதி மன்றம் முடிவு செய்தது . 


1. பொதுக் கொள்கை காரணமாக ( On grounds of 
Public policy ) , ஒரு நிறுவனத்தின் திரை தூக்கப்படுகிறது . 


முதனிலை 


31 


8. இயக்குநர்கள் புரியும் குற்றங்களும் தீங்குகளும் ( Crimes 
and Torts) , நிறுவனம் செய்ததாகக் கருதப்பட்டு அது தண்டிக்கப் 
படுகிறது . 


9 . ஒரு நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குநர்கள் 
செய்யும் தீர்மானம் , நிறுவனத்தின் தீர்மானமாகச் சட்டசபையும் 
நீதிமன்றமும் கருதுகின்றன . 


நிறுவனங்களின் வகைகளும் அவைகளை வகுக்கும் முறைகளும் ( Kinds 

and classification of Companies ) 


நிறுவனங்களைக் கீழ்க்கண்ட முறைகளில் பலவகைகளாகப் 
பிரிக்கலாம் . 


1. நிறுவனங்கள் நிறுவப்படும் முறைகளைக் கொண்டு மூன்று 
வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை பின்வருமாறு : 


( a ) பட்டயம் பெற்ற நிறுவனம் ( Chartered Company ) 
( b ) சட்டப்படி அமைந்த நிறுவனம் ( Statutory Company ) 
( c ) நிறுவனச் சட்டப்படி பதிவான நிறுவனம் ( Company 

Registered under the Companies Act ) . 


fa ) பட்டயம் பெற்ற நிறுவனம் : இவ்வகை நிறுவனம் பலர் 
கூடி அரசர் அல்லது அரசிக்கு மனு செய்து அவர் அளிக்கும் பட்ட 
யத்தின்படி பிறக்கின்றது . இத்தகைய நிறுவனம் பட்டயத்தில் 
( Charter ) குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்களுக்கிணங்கச் செயல்பட 
வேண்டும் . இருந்தபோதிலும் இத்தகைய நிறுவனம் ஒரு 
இயற்கை நபரைப்போல ( Natural person ) எல்லா உரிமைகளையும் 
உடையதாகும் . ஆகையால் , வரம்புமீறல் கோட்பாடு ( Doctrine 
of ultra vires ) இதன் செயல்களை பாதிக்காது . ஆனால் , அது பட் 
டயத்தில் குறிப்பிட்ட குறிக்கோள்களை மீறினால் , பட்டயம் புறக் 
கணிக்கப்படும் ( revoked ) . இத்தகைய நிறுவனங்கள் இங்கிலாந்து 
நாட்டில் தோன்றின . இந்தியாவில் இம் மாதிரி நிறுவனங்கள் 
கிடையாது . இவ்வகையில் தோன்றிய நிறுவனங்களில் சிறப்புப் 
பெற்றவைகளில் சில பின்வருமாறு : 


( 1 ) தி ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ( The East India Company ) . 
( 2 ) தி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ( The Bank of England ) . 

( 3 ) தி பி . அண் ஓ . ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ( The P. and 
O. Steam Navigation Company ) . 


32 


நிறுவனச் சட்டவியல் 


( b ) சட்டப்படி அமைந்த நிறுவனம் ( Statutory Company ) : 
இவ்வகையான நிறுவனம் நாடாளுமன்றம் ( Parliament ) அல்லது 
மா நிலச் சட்டமன்றம் ( State Legislature ) இயற்றிய சட்டங் 
களினால் தோன்றுகிறது . இந்த நிறுவனத்தைப் பிறப்பித்த சட்டத் 
தில் குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்களுக்கிணங்க இது இயங்க 
வேண்டும் . அவைகளை மீறினால் மேற்படி செயல்கள் வரம்பு 
மீறுதல் கோட்பாட்டினால் பாதிக்கப்பட்டு , சட்டப்படி செல்லாத 
வையாகும் ( Doctrine of ultra vires ) . இவைகள் ‘ வரம்புற்றது 
என்ற வார்த்தையைப் பெயரின் இறுதியில் குறிப்பிடத் தேவை 
யில்லை . ( i) தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , ( ii ) ஆயுள் காப்பீடு 
இணையம் ( Life Insurance Corporation ) முதலியன இவ்வகையைச் 
சேர்ந்த நிறுவனங்களாகும் . 


( c ) நிறுவனச் சட்டப்படி பதிவான நிறுவனம் ( Company 
Registered under the Companies Act ) : இத்தகைய நிறுவனம் 
நிறுவனச் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு பிறக்கிறது . இந்த 
நிறுவனமும் அதன் அமைப்பு முறையேட்டில் ( Memorandum of 
Association ) குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்களுக்கிணங்க இயங்க 
வேண்டும் . இல்லாவிடில் , அவைகளை மீறிய செயல்கள் வரம்பு 
மீறுதல் கோட்பாட்டினால் பாதிக்கப்பட்டுச் செல்லாதவையாகும் 
( Doctrine of ultra vires ) . 


II . நிறுவனங்கள் , அவைகளின் குறைந்த அளவு உறுப்பினர் 
களைக் கொண்டு ( Minimum number of members ) இரு வகை 
களாகப் பிரிக்கப்படுகின்றன . அவை பின்வருமாறு : 


( a ) பொது நிறுவனம் ( Public Company ) 
( b ) தனியார் நிறுவனம் (Private Company ) 


( a ) பொது நிறுவனம் ( Public Company ) : குறைந்தது ஏழு 
உறுப்பினர்கள் கொண்ட நிறுவனமாயின் அது பொது நிறுவனம் 
எனப்படும் . இந்த நிறுவனத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 
உச்சவரம்பு ( Maximum limit ) கிடையாது . இத்தகைய நிறுவ 
னங்கள் பொதுமக்களிடமிருந்து மூல தனம் பெறுவதால் , 
வனச் சட்டம் இவைகளுக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் விதித் 
துள்ளன . 


( b ) தனியார் நிறுவனம் ( Private Company ) : தனியார் நிறு 
வனம் என்பது நிறுவனச் சட்டத்தின் 3 ஆவது பிரிவில் கூறி 
யுள்ளபடி கீழ்க்காணும் கட்டுவரம்புகளை அதன் செயல்முறை 


33 


முதனிலை 


கை 


விதிகளில் ( Articles of Association ) கொண்டதாயிருக்க 
வேண்டும் . அவற்றின் செயல்முறை விதிகள் : 

( a ) திட்ட அறிவிப்பு ( Prospectus ) வெளியிடுவதைத் தடை 
செய்யவேண்டும் . 
( b ) பங்குகள் 

மாறுவதைக் கட்டுப்பாடு செய்ய 
வேண்டும் . 

( c ) உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பதுக்கு மேற் 
படாமல் அளவு படுத்த வேண்டும் . மேற்கூறிய எண்ணிக்கையை 
கணக்கிட , நிறுவனத்தின் பணியாளர்களும் , உறுப்பினராயிருந்த 
கடந்தகால 

பணியாளர்களும் கணக்கிடப்படமாட்டார்கள் . 
மேலும் கூட்டுப் பங்குநர்கள் ஒரு நபராகக் கணக்கிடப்படுவார்கள் . 
தனியார் நிறுவனத்தின் தனிச் சலுகைகள் ( Privileges of a Private 
Company ) 

( a ) நிறுவனம் பதிவு செய்யப்படுவதற்குக் குறைந்தது 
இரண்டு உறுப்பினர்கள் இருந்தால் போதுமானது . 

( b ) திட்ட அறிவிப்பு ( Prospectus ) வெளியிடத் தேவை 
யில்லை . திட்ட அறிவிப்பிற்குப் பதிலாக விவரப்பட்டியும் 
( Statement in lieu of Prospectus ) தாக்கல் செய்யப்பட வேண்டிய 
தில்லை 

( c ) குறைந்த அளவுப் பங்குத்தொகை பெறுவதற்கு 
முன்பே பங்குகளை வழங்கலாம் . 

( d ) நிறுவனம் பதிவானவுடன் தொழிலைத் தொடங்க 
லாம் . தொழில் தொடங்குவதற்குரிய சான்றுச் சீட்டுப் பெற 
வேண்டிய தேவையில்லை . 
( e ) சட்ட முறையான 

கூட்டம் ( Statutory meeting ) 
கூட்டத் தேவையில்லை . சட்ட முறையான அறிக்கையும் 
( Statutory Report ) பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டிய 
தில்லை . 

( f ) 81 - வது பிரிழின்படி , புதிதாக வழங்கும் பங்குகளை 
பழைய உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டுமென்ற கட்டாயம் 
இல்லை . 

( g ) நலன் கொண்ட இயக்குநர் , ( Interested Director ) 
இயக்குநர் குழுக் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் . 
( h ) பொதுக்கூட்டத்தின் குறைவெண் 

வரம்பிற்கு 
( Quorum ) இரண்டு உறுப்பினர்கள் நேரில் கலந்து கொண்டால் 
( Personally present ) போதுமானது . 


34 


நிறுவனச் சட்டவியல் 


( i ) நிறுவனத்திற்கு இரு இயக்குநர்கள் இருந்தால் போதும் , 
மேலும் எல்லா இயக்குநர்களும் ஆயுட்கால இயக்குநர்களாக 
( Life time Directors) அமர்த்தப்படலாம் . இயக்குநர்கள் 
தவணைமுறையில் ( By rotation ) பதவி விலக வேண்டியதில்லை . 
தனியார் நிறு வனம் பொது நிறு வன பாக் சாறுதல் ( Conversion 

of a Private Company into a Public Company) 

ஒரு தனியார் நிறுவனம் தனித் தீர்மானம் செய்து செயல் 
முறை விதிகளில் உள்ள 3 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்ட தடை 
களை விலக்கினால் , அது பொது நிறுவனமாக மாறிவிடும் . அவ் 
வாறு மாறிய முப்பது நாட்களுக்குள் , திட்ட அறிவிப்பு அல்லது 
திட்ட அறிவிப்பிற்குப் பதிலான விவரப்பட்டியலை பதிவாளரிடம் 
தாக்கல் செய்யவேண்டும் . நிறுவனம் கொண்ட மாறுதல் அதன் 
அடையாளத்தை (Identity ) மாற்றுவதில்லை . 
சட்டத்தால் மாற்றப்படுதல் ( Statutory Conversion ) 


ஒரு தனியார் நிறுவனம் , 43A பிரிவில் குறிப்பிடப்பட்ட்டுள்ள 
சூழ்நிலைகளில் , பொது நிறுவனமாகக் கருதப்படுகிறது . 
பிரிவின்படி ஒரு தனியார் நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட 
பங்குத் தொகையில் 25 சதவீதத்திற்கு மேற்பட்ட தொகையை 
ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் கொண்டி 
ருந்தால் , அது ஒரு பொது நிறுவனமாக மாறுகிறது . அவ்வாறு 
மாறுதலான மூன்று 

மூன்று மாதங்களுக்குள் மேற்படி 
பதிவாளருக்கு அந்த நிறுவனம் அறிக்கை அனுப்ப வேண்டும் . 
ஆனால் 43A பிரிவில் கீழ்க்கண்ட மூன்று விலக்குகளும் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . அதன்படி , 


மாறுதலைப் 


நிறுவனம் 


( a ) ஒரு தனியார் நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட பங்குத் 
தொகை முழுவதையும் 

வேறோர் தனியார் 
அல்லது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட வெளிநாட்டு 
நிறுவனங்கள் (Foreign Company ) கொண்டிருந்தால் அது பொது 
நிறுவனமாகாது . 

( b ) ஒரு தனியார் நிறுவனத்தின் பங்குகளை ஒன்று அல்லது 
ஒன்றிற்கு மேற்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் கொண்டிருப்ப 
தோடு மேற்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தனி 
யார் நிறுவனங்களாகக் கருதப்படுமாயின் மத்திய அரசு அவ்வாறு 
கட்டளையிட்டால் அது பொது நிறுவனமாகாது . 

( c ) பங்குத்தொகை கொண்டுள்ள நிறுவனம் அல்லது நிறு 
வனங்கள் யாவும் தனியார் நிறுவனமாயிருப்பதோடு , அந்த நிறு 


முதனிலை 


35 


வனம் ஒவ்வொன்றிலும் வேறு நிறுவனம் பங்கு கொண்டிருக்க 
வும் கூடாது அவைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்ப 
துக்கு மேற்படக்கூடாது . மேற்படி விதிகளுக்குட்பட்ட நிறுவனம் 
அல்லது நிறுவனங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பங்கு கொண் 
டிருந்தால் அது பொது நிறுவனமாக மாறாது . 


மேலும் 43 ஆவது பிரிவின்படி அதன் மீது விதிக்கப்பட்ட 
தடைகளை மீறினால் அது பொது நிறுவனமாகக் கருதப்படும் . 
ஆனால் தடைகள் மீறப்பட்டது எதிர்பாராமல் ஏற்பட்டாலும் , 
அல்லது கவனப்பிசகினால் விளைந்ததானாலும் , நிறுவனம் பொது 
நிறுவனமாகக் கருதப்படமாட்டாது . 
பொது நிறுவனம் தனியார் நிறுவனமாக மாறுதல் ( Conversion of 

a Public Company into a Private Company ) 

ஒரு பொது நிறுவனம் தனித் தீர்மானம் செய்து , செயல் 
முறை விதிகளை மாற்றி , 3 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்ட தடை 
களை விதித்து , மேற்படி மாறுதலுக்கு மத்திய அரசின் ஒப்புதல் 
பெற்றதாயின் , அது ஒரு தனியார் நிறுவனமாக மாறுகிறது . 

. 
மேற்படி மாறுதல் அதன் அடையாளத்தை மாற்றுவதில்லை ( No 
change of Identity ) . 


III . உறுப்பினர்களின் பொறுப்பின் தன்மையைக்கொண்டு 
நிறுவனங்களை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 

அவை பின் 
வருமாறு : 

( a ) வரம்புற்ற நிறுவனம் ( Limited Company ) . 
( b ) வரம்பற்ற நிறுவனம் ( Unlimited Company ) . 
( c ) பொறுப்புறுதி நிறுவனம் ( Guarantee Company ). 


(a) வரம்புற்ற நிறுவனம் : இவ்வகையான நிறுவனம் ஒரு 
பொது நிறுவனமாகவோ அல்லது தனியார் நிறுவனமாகவோ 
இருக்கலாம் . 

உறுப்பினர்களின் பொறுப்பு அவர்கள் ஏற்றுக் 
கொண்ட பங்குத் தொகையின் அளவேயாகும் . ஆனால் இத் 
தகைய நிறுவனங்களில் இயக்குநர்களும் , மேலாண்மை முகவர் 
களும் , மேலாளர்களும் வரம்பற்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள 
லாம் . 


( b ) வரம்பற்ற நிறுவனம் : 

இதில் 

உறுப்பினர்களின் 
பொறுப்பு வரம்பில்லாதது . இந்த நிறுவனம் பொது நிறுவன 
மாகவோ அல்லது தனியார் நிறுவனமாகவோ இருக்கலாம் , 


36 


நிறுவனச் சட்டவியல் 


மேலும் இந் நிறுவனம் பங்குத் தொகையுள்ளதாக இருக்கலாம் . 
அல்லது பங்குத் தொகை இல்லாமலும் இருக்கலாம் . இத்தகைய 
நிறுவனம் மீண்டும் வரம்புற்ற நிறுவனமாகப் பதிவு செய்துக் 
கொள்ளலாம் . 


( c ) பொறுப்புறுதி நிறுவனம் : இதில் உறுப்பினர்களின் 
பொறுப்பு அவரவர் அளித்த பொறுப்புறுதியின் அளவேயாகும் . 
இந்த நிறுவனம் பங்குத் தொகையுள்ளதாக இருக்கலாம் அல்லது 
பங்குத் தொகை இல்லாமலுமிருக்கலாம் . மேலும் நிறுவனம் ஒரு 
பொது நிறுவனமாகவோ அல்லது தனியார் நிறுவனமாகவோ 
இருக்கலாம் . 


IV . நிறுவனங்களை அவைகளுக்குள்ள தொடர்பை கொண்டு 
இரு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை பின்வருமாறு : 

( a ) கொண்ட நிறுவனம் ( Holding Company ). 
( b ) கிளை நிறுவனம் ( Subsidiary Company ). 


( a ) கொண்ட நிறுவனம் ( Holding Company ) 

கொண்ட நிறுவனம் என்பது நிறுவனச் சட்டத்தில் 4 ஆவது 
பிரிவில் வரையறை செய்யப்பட்டுள்ளது . அதன்படி கொண்ட 
நிறுவனம் என்பது வேறொரு நிறுவனத்தைக் கிளை நிறுவனமாகக் 
கொண்டதாகும் . ஒரு கொண்ட நிறுவனம் அதனுடைய ஐந் 
தொகை குறிப்புடன் ( Balance Sheet ) , கிளை நிறுவனத்தின் ஐந் 
தொகைக் குறிப்பு , ஆதாயம் இழப்பு கணக்குகள் ( Profit and 
Loss Accounts ) இயச்குநர் குழு அறிக்கை , தணிக்கையாளர் 
அறிக்கை , கொண்ட நிறுவனம் கிளை நிறுவனத்தில் கொண்டுள்ள 
நலனைப்பற்றிய முழுவிவரங்கள் 

முழுவிவரங்கள் முதலியனவற்றைச் சேர்த்து 
வழங்க வேண்டும் . 


ஒரு கிளை நிறுவனம் , அதன் கொண்ட நிறுவனத்தில் உறுப் 
பினராக முடியாது . ஆனால் 42 ஆவது பிரிவில் இதற்குச் சில 
விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன . அதன்படி ஒரு கிளை நிறுவனம் 
தன் உறுப்பினரின் சட்டச் சார்பாளர் என்ற முறையில் கொண்ட 
நிறுவனத்தில் உறுப்பினராய் இருக்கலாம் . மேலும் ஒரு கிளை 
நிறுவனம் ஒரு நம்பகர் ( Trustee ) என்ற முறையில் கொண்ட 
நிறுவனத்தில் உறுப்பினராயிருக்கலாம் . ஒரு கிளை நிறுவனம் 
1956 ஆம் ஆண்டுச் சட்டம் வருவதற்குமுன் அதன் கொண்ட நிறு 
வனத்தில் உறுப்பினராயிருந்தாலும் அல்லது கிளை நிறுவனம் 
ஆவதற்கு முன்பே கொண்ட நிறுவனத்தில் உறுப்பினராய் 


முதனிலை 


37 


இருந்தால் , மேலும் தொடர்ந்து உறுப்பினராயிருக்கலாம் . ஆனால் 
அதன் ஓட்டு உரிமையைப் பயன்படுத்த முடியாது . 


கொண்ட நிறுவனத்தின் உரிமைகள் 

ஒரு கொண்ட நிறுவனம் தீர்மானம் செய்து அதன் சார் 
பாளர்களை ( Representatives ) நியமித்து கிளை நிறுவனத்தின் 
கணக்குகளைப் பார்வையிடச் செய்யலாம் . மேலும் கொண்ட 
நிறுவனத்தின் உறுப்பினர்கள் கிளை நிறுவனத்தைப் பற்றி புலன் 
விசாரணை செய்யும்படி மத்திய அரசுக்கு மனுச் செய்யலாம் . அவ் 
வாறு அமர்த்தப்பட்ட பார்வையாளர்கள் (Inspectors ) அந்தக் 
கிளை நிறுவனத்துடன் தொடர்புடைய இதர நிறுவனங்களையும் 
புலன் விசாரணை செய்யலாம் . 


( b ) கிளை நிறுவனம் ( Subsidiary Company ) ( பி -4 ) 


ஒரு நிறுவனத்தின் இயக்குநர் குழுவின் அமைப்பை வேறொரு 
நிறுவனம் கட்டுப்பாடு செய்தால் அது கட்டுப்படுத்தும் நிறுவனத் 
தின் கிளை நிறுவனமாகும் . ஒரு நிறுவனத்தின் ஓட்டுரிமைகளில் 
பாதிக்குமேல் வேறொரு நிறுவனம் பெற்றிருந்தால் அது அதன் 
கிளை நிறுவனமாகும் . ஒரு நிறுவனத்தின் சம உரிமைப் பங்கு 
களில் (Equity Shares ) பாதிக்கு மேலாக வேறொரு நிறுவனம் 
பெற்றிருந்தால் அது அதன் கிளை நிறுவனமாகும் . 


ஒரு நிறுவனம் கிளை நிறுவனமா என்பதை முடிவு செய்ய , 
வேறொரு நிறுவனம் நம்பகர் என்ற நிலையில் ( Trustee ) அதன் 
பங்குகளைக் கொண்டிருந்தாலும் , அல்லது கடனீட்டுப் பத்திரங் 
களுக்கு ( Debentures ) பிணையமாய் வழங்கப்பட்ட பொறுப்புரிமை 
அமைப்பு ஆவணப்படி ( Debenture Trust Deed ) , வெறொருவர் 
அதன் பங்குகளையோ அதிகாரங்களையோ பெற்றிருந்தாலும் 
அல்லது கடன் வழங்குவதைத் தொழிலாகக் கொண்ட வேறொரு 
நிறுவனத்தின் சார்பாளர் ( Nominee ) அல்லது கிளை நிறுவனம் , 
கடன் தொகையை பாதுகாப்பதற்காக அதன் பங்குகளையோ 
அல்லது அதிகாரங்களையோ பெற்றிருந்தாலும் , 

அவைகள் 
கருதப்படமாட்டாது . ஆனால் வேறொரு நிறுவனத்தின் சார்பாளர் 
அல்லது அதன் கிளை நிறுவனத்தின் சார்பாளர் அதன் பங்கு 
களையோ அல்லது அதிகாரங்களையோ நம்பகர் என்ற முறையில் 
அல்லாமல் பெற்றிருந்தால் , அந்த நிறுவனம் ஒரு கிளை நிறுவன 
மாகக் கொள்ளப்படும் . வெளிநாட்டு நிறுவனங்கள் அவைகள் 
பதிவு செய்யப்பட்ட நாட்டின் சட்டப்படி கொண்ட நிறுவனமா 
அல்லது கிளை நிறுவனமா என்பது முடிவு செய்யப்படும் . 


38 


நிறுவனச் சட்டவியல் 


V. நிறுவனங்களை அவைகள் பதிவு செய்யப்பட்ட நாடுகளைக் 
கொண்டு இருவகைகளாகப் பிரிக்கலாம் . அவை பின்வருமாறு : 

( a ) வெளி நாட்டு நிறுவனம் ( Foreign Company ) . 
( b ) உள் நாட்டு நிறுவனம் ( Inland Company ) . 
( a ) வெளிநாட்டு நிறுவனம் : வெளிநாட்டில் பதிவான 
நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் எனப்படும் . வெளிநாட்டு 
நிறுவனம் இந்தியாவில் உள்ள அலுவலகத்தில் அதனுடையவும் 
அதன் கிளை நிறுவனங்களுடைய ஐந்தொகைக் குறிப்புகளும் , 
ஆதாய இழப்பு கணக்குகளும் வைத்திருக்க வேண்டும் . மேலும் , 
அதனுடைய பெயர்ப் பலகையில் அதனுடைய பெயரையும் அது 
பதிவான நாட்டின் பெயரையும் தெளிவாகத் தெரிவிக்க 
வேண்டும் . மேற்படி விவரங்களை அதன் திட்ட அறிவிப்பிலும் , 
கடிதங்களிலும் , விலைப்பட்டிகளிலும் தெளிவாகக் குறிப்பிட 
வேண்டும் . உறுப்பினர்களின் 

பொறுப்பு வரம்புற்ற தாயின் 
அதையும் அவைகளில் குறிப்பிட வேண்டும் . 

வெளிநாட்டு 
நிறுவனங்கள் வெளியிடும் திட்ட அறிவிப்புகள் 603-608 பிரிவு 
களைப் பின்பற்ற வேண்டும் . உள்நாட்டு நிறுவனங்களைப்போலவே , 
வெளிநாட்டு நிறுவனங்களும் 209 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ள 
படி கணக்குப் பதிவேடுகளை இந்தியாவில் உள்ள அதன் அலுவலகத் 
தில் வைத்திருக்க வேண்டும் . வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியா 
வில் உள்ள அலுவலகங்களின் விவரங்களையும் , அதன் ஐந்தொகைக் 
குறிப்பு ஆதாய இழப்பு கணக்குகளையும் மூன்று நகல்கள் பதிவாள 
ருக்கு அனுப்பிவைக்க வேண்டும் ( National Grindlays Bank 
Ltd. ) என்பது வெளி நாட்டு நிறுவனத்திற்கு ஒரு உதாரண 
மாகும் . 

( b ) உள்நாட்டு நிறுவனம் : இந்தியாவில் பதிவான நிறுவனம் 
உள் நாட்டு நிறுவனம் எனப்படும் . 


VI . நிறுவனங்களில் உள்ள சொந்தத்தைக் கொண்டு 
Ownership ) அவைகளை இரு வகைகளாகப் பிரிக்கலாம் . 
பின்வருமாறு : 

( a ) அரசினர் நிறுவனம் ( Government Company ) . 
( b ) பொது நிறுவனம் ( Public Company ) . 


( a ) அரசினர் நிறுவனம் : அரசினர் நிறுவனம் என்பது 
617 ஆவது பிரிவில் வரையறை செய்யப்பட்டுள்ளது அதன்படி , 
ஒரு நிறுவனத்தின் பங்குகளில் 51 சதவீதத்திற்கு மேல் மத்திய 
அரசு அல்லது மாநில அரசு அல்லது இவ்விரு அரசுகளும் சேர்ந்து 


முதனிலை 


39 


கூட்டாகப் பெற்றிருந்தால் , அந்த நிறுவனமும் அதன் கிளை நிறு 
வனமும் அரசினர் நிறுவனம் எனப்படும் . 1960 ஆம் ஆண்டிற்குப் 
பிறகு அரசினர் நிறுவனத்தில் மேலாண்மை முகவர் ( Managing 
Agent ) அமர்த்த முடியாது . இந்த நிறுவனத்தின் தணிக்கையாளர் 
மத்திய அரசால் , தணிக்கைத்துறைத் தலைவரின் ( Comptroller 
and Auditor - General ) அறிவுரையின்படி அமர்த்தப்படுகின் 
றார் . தணிக்கைத்துறைத் தலைவர் நிறுவனத்தைத் தணிக்கை செய் 
யும் முறைகளைக் குறிப்பிடுவதோடு , சோதணைத் தணிக்கையும் 
( Test Audit ) செய்யலாம் . தணிக்கையாளர் அறிக்கையும் , 
அதைப்பற்றி தணிக்கைத்துறைத் தலைவர் கருத்துரைகளும் ( Com 
ments ) நிறுவனத்தின் பொதுக்கூட்டத்தில் வைக்க வேண்டும் . 
மேலும் , நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையை மத்திய அரசினர் 
நாடாளும் மன்றத்திற்கும் , மாநில அரசினர் சட்ட சபைகளுக்கும் 
அறிவிக்க வேண்டும் . 


அரசினர் நிறுவனமும் மற்ற நிறுவனங்களைப்போல் நிறுவனச் 
சட்டப்படி பதிவு செய்யப்படுகிறது . ஆனால் , மத்திய அரசு , 
அரசினர் நிறுவனத்திற்கு நிறுவனச் சட்டத்தின் சில விதிகளுக்கு 
விலக்கு வழங்கலாம் . அவ்வாறு வழங்கப்பட்ட விதிவிலக்குகள் 
நாடாளும் மன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் . [[ Modern 
Bakery ( India ) Ltd. , Hindustan Teleprinters Ltd. , Heavy Elec 
tricals ( India ) Ltd. ] முதலியன அரசினர் நிறுவனங்களுக்கு உதா 
ரணங்கள் . 


பொது நிறுவனம் , : - ஒரு நிறுவனத்தின் பங்குகளைப் பொது 
மக்கள் பெற்றிருந்தால் , அது பொது நிறுவனம் எனப்படும் . 

நிறுவனங்களில் உள்ள சொந்தத்தை கொண்டு ( Ownership ) 
நிறுவனங்களை வேறொரு வகையில் இருவகைகளாகப் பிரிக்கலாம் . 
அவை பின்வருமாறு : 


( a ) பொது நிறுவனம் ( Public Company ) . 


( b ) ஒரு நபரின் நிறுவனம் ( One man Company ) . 


ஒரு நபர் நியமனம் : ஒரு நிறுவனம் சட்டப்படி பொது 
நிறுவனமாயிருந்தாலும் அதன் பங்குகளில் மிகப் பெரும் பகுதியை 
ஒரு நபரே பெற்றிருந்தால் அது உண்மையில் ஒரு தனி நபரின் 
நிறுவனமாகும் . இதற்குச் சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு மிகப் 
புகழ்பெற்ற ( Salomon y . Salomon and Co. Ltd. , 1897 , A.C. 22 ) 
என்ற வழக்காகும் . இவ்வழக்கின் முழு விவரங்களும் அதன் 
விளைவுகளும் முன் படலத்தில் ( Chapter ) விளக்கப்பட்டுள்ளன . 


40 


நிறுவனச் சட்டவியல் 


இவ் வழக்கில் , முதன்முதலாக , ஒரு பொது நிறுவனத்திற்குத் 
தேவையானது ஏழு தனி நபர்களே தவிர , அவர்கள் இரத்த 
பாசமுடையவர்களாக இருக்கலாம் என்று தெளிவாக்கப்பட்டது . 
ஒரே குடும்பத்தைச் சார்ந்த ஏழு நபர்கள் மட்டுமே உறுப்பின 
ராகக்கொண்ட பொது நிறுவனம் சட்டப்படி முறையானதென 
அவ் வழக்கில் முடிவு செய்யப்பட்டது . மேலும் ஒரு நிறுவனத் 
தில் , தலைக்கு ஒரு பங்குபெற்ற ஆறு நபர்களும் மீதியுள்ள எல்லாப் 
பங்குகளையும் பெற்றுள்ள ஏழாவது நபரின் நம்பகர்களாக 
( Trustee ) இருந்தபோதிலும் அந்த நிறுவனம் முற்றிலும் சட்டப் 
படி முறையானது . 


ஒரு நபரின் நிறுவனம் அந்த நபரினின்று சட்டப்படி வேறு 
பட்ட நபராகும் . அதன் விளைவாக , கிணறுவெட்ட பூதம் புறப் 
பட்டதைப்போல் , நன்மைக்குப் பதிலாகச் சில சமயங்களில் தீமை 
யும் விளைவதுண்டு . இயற்றியவனுக்கே இன்னலை விளைவித்த நிறு 
வனத்தைக் கண்கூடாகக் கண்டோம் . ( Macura v . Northern 
Assurance Co. Ltd. , 1925 , A.C. 617 ) என்ற வழக்கில் . இவ் 
வழக்கின் முழு விவரங்கள் முன் பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன . 


ஒரு நபர் நிறுவனம் , ஒரு தனி நபர் என்ற நிலை அது நல்லெண் 
ணத்திலே நடப்பட்டு நன்மார்க்கத்தில் நடக்கும் வரையில் தான் 
நிலைக்கும் . அதற்கு மாறாக அது , மோசடியில் முளைத்து முறை 
கேடான முறைகளில் முற்பட்டால் , அதன் நிலை மாறி , துகில் 
கிழித்தெறியப்பட்டு அதன் உண்மை நிலை உள்ளங்கை நெல்லிக் 
கனியாக்கப்படும் . இக்கூற்றை ( Gilford Motor Co. v . Horne, 
1933 , 1 ch . 938 ) என்ற வழக்கு வெளிப்படுத்தியுள்ளது . இவ் 
வழக்கின் விவரங்களும் முன் பகுதிகளில் விளக்கப்பட்டுள்ளன . 


VII . நிறுவனங்களில் உள்ள நலனைக் கொண்டு அவைகளை 
இரு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை பின்வருமாறு : 

( a ) பொது இணையம் ( Public Corporation ) . 
( b ) பொது நிறுவனம் ( Public Company ) . 


பொது இணையர் : பொது இணையம் என்பது நாடாளும் 
மன்றம் அல்லது மாநில சட்ட சபைகளால் குறிப்பிட்ட குறிக் 
கோள்களுக்காக இயற்றப்பட்ட இணையங்களாகும் . அவைகளு 
டைய நலனில் ( Welfare ) நாட்டு மக்கள் அனைவரும் நலன் 
( Interest ) கொண்டுள்ளனர் . பொது மக்கள் எவரும் இதில் பங்கு 
நராக முடியாது . மூலதனம் முழுவதும் அரசினரால் வழங்கப்படு 
கிறது . இதில் இயக்குநர்கள் யாவரும் அரசினரால் நியமிக்கவும் 


முதனிலை 


41 


விலக்கவும் படுகின்றனர் . 
செய்கிறது . 


இது நாட்டின் நலனுக்கே தொண்டு 


யாவன : 


இணையங்களை இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை 

( a ) இணையம் குழுமம் ( Corporation Aggregate ) , 
( b ) இணையம் தனிமம் ( Corporation Sols ) . இணையம் குழுமம் 
என்பது பல நபர்கள் சேர்ந்ததாகும் . ஆனால் இணையம் தனிமம் 
என்பது ஒரே ஒருவரைக் கொண்டதாகும் . இது 

பொதுப் 
பதவியை ( Public Office ) குறிக்கிறது . அரசர் , குடியரசுத் 
தலைவர் , முதல் அமைச்சர் , அமைச்சர் , ஆளுநர் , பல்கலைக் கழகத் 
துணைவேந்தர் , சட்டக் கல்லூரி இயக்குநர் , கல்லூரி முதல்வர் 
முதலான பதவிகள் இதற்கு உதாரணமாகும் . ( State Trading 
Corporation , Tamil Nadu Poultry Development Corporation , 
Tamil Nadu Finance Corporation ) முதலியன இணையம் குழுமத் 
திற்கு உதாரணங்களாகும் . 


ஒரு பொது இணையத்திற்கும் ( Public Corporation ) ஒரு 
பொது நிறுவனத்திற்கும் ( Public Company ) உள்ள வேறுபாடுகளை 
முன் பகுதிகளில் விளக்கப்பட்டுள்ளன . 


VIII . நிறுவனங்கள் அவைகளின் தொழில்களைக் கொண்டு 
இருவகைகளாகப் பிரிக்கப்படுகின்றன . அவை பின்வருமாறு : 

( a ) வியாபார நிறுவனங்கள் ( Trading Companies ) . 

( b ) வியாபாரமில்லா நிறுவனங்கள் ( Non -trading 
Companies ) . 


வியாபாரமில்லா நிறுவனம் : கல்வி , அறிவியல் ( Science ) , 
இலக்கியம் , ஆராய்ச்சி , மதம் , அறம் செய்தல் , வாணிபத் 
தொடர்பு முதலானவைகளில் எதையேனும் பெருக்கும் நோக்க 
முடன் செயலுறும் நிறுவனம் வியாபாரமில்லா நிறுவன மெனப் 
படும் . இவைகள் , வியாபார நிறுவனங்களைப் போல் வரம் 
புற்றது என்ற வார்த்தையைப் பெயரின் இறுதியில் குறிப்பிடத் 
தேவையில்லை . முக்கியமாகக் குறிப்பிடத்தக்கது , இவைகள் , 
அதன் உறுப்பினர்களுக்குப் பங்கு ஆதாயம் ( Dividend ) அளிப்ப 
தில்லை . 


42 


2. அமைப்பு முறை ஏடு 
( Memorandum of Association ) 


அமைப்பு முறை ஏடு என்றால் என்ன ? : நிறுவனச் சட்டத்தில் 
அமைப்பு முறை ஏட்டைக் குறித்துத் தெளிவான வரையறை 
( Definition ) செய்யப்படவில்லை . அதைப்பற்றி நிறுவனச் 
சட்டத்தின் 2 ( 28 ) பிரிவில் கீழ்க்கண்டவாறு வரையறை செய்யப் 
பட்டுள்ளது . அமைப்பு முறை ஏடு என்றால் மூலமாய் வரையப் 
பட்டதும் ( as originally framed ) அவ்வப்போது செய்யப்பட்டுள்ள 
மாறுதலுடனும் விளங்கும் அமைப்பு முறை ஏடு . இந்த வரை 
யறை அமைப்பு முறை ஏட்டின் தன்மையையும் உபயோகத் 
தினையும் தெளிவுறுத்துவதாயில்லை . எனவே , நீதிமன்றங்கள் பல 
வழக்குகளில் வழங்கியுள்ள விளக்கங்களைக் கொண்டுதான் அதன் 
தன்மையையும் பயனையம் கடமையையும் ஒருவாறு உணர முடி 
கிறது . அவ்வினங்களின்படி அமைப்புமுறை ஒரு நிறுவனத்தின் 
அமைப்பை ( Constitution ) அறிவிக்கிறது . அது நிறுவனத்தின் 
உயிர் நாடியும் அடிப்படையான ஆவணமுமாகும் . அது , நிறுவனம் 
வெளி உலகோடு கொண்டுள்ள தொடர்பையும் , செயல்படும் 
முறையினையும் வெட்ட வெளிச்சமாக்குகிறது . அதன் நோக்கம் , 
பங்கு 

பகுதாரர்களும் , கடன்காரர்களும் மற்றும் அதனுடன் தொடர்பு 
கொள்ளும் அனைவரும் , நிறுவனம் எவ்வகையான செயல்களில் 
ஈடுபடலாம் என்பதைத் தெள்ளத்தெளிய மலை மேலிட்ட தீபம் 
போல் விளக்குவதாகும் . மேலும் , அது ஒரு பொது ஆவணமாகை 
யால் ( Public Document ) அதில் குறிப்பிடப்பட்ட யாவும் பொது 
மக்களுக்குக் கொள் நிலை அறிவிக்கையாகும் ( Constructive Notice ) . 
சில காலம் வரை அது சற்றும் மாற்ற முடியாத பட்டயமாகக் 
( Unalterable Charter ) கருதப்பட்டுவந்தது . ஆனால் , இதனால் பல 
இன்னல்களும் இடஞ்சல்களும் ஏற்படவே அந்த நிலை கொஞ்சம் 
கொஞ்சமாக மாறி , தற்காலத்தில் , நிறுவனச் சட்டம் குறிப்பிட் 
டுள்ள அளவுக்கு மாறு தலைச் செய்யலாம் என்ற நிலை அடைந் 


அமைப்பு முறை ஏடு 


துள்ளது . இப்பவும் நிறுவனச் சட்டத்தின் 16 ஆம் பிரிவு நிறு 
வனம் அமைப்பு முறை ஏட்டினைச் சட்டம் குறிப்பிட்ட முறைகளில் 
குறிப்பிட்ட அளவைத் தவிர , மாறுதல் செய்யக்கூடாது என்று 
கூறுவது அது மாற்றமுடியாத ஆவண மென்பதை வலியுறுத்து 


கிறது . 


மேற்கூறிய இயல்புகளைத் தழுவி , அமைப்பு முறை ஏட்டை 
ஒருவாறு கீழ்க்கண்டவாறு வரையறை செய்யலாம் . அமைப்பு 
முறை ஏடு என்பது நிறுவனத்தின் உயிர் நாடியும் அடிப்படையு 
மாகி , அதன் அமைப்பை அனைவருக்கும் அறிவித்து , பங்குதாரர் 
களுக்கும் , கடன்காரர்களுக்கும் மற்றும் அதனுடன் தொடர்பு 
கொள்வோருக்கும் , நிறுவனம் எல்லாச் செயல்களில் ஈடுபடலாம் 
என்பதை வெட்ட வெளிச்சமாக்கிப் பொதுமக்களுக்கு அதில் 
குறிப்பிட்டவைகளைக் கொள் நிலை அறிவிக்கையாக்கும் ஒரு பொது 
ஆவணமாகும் " . 


அமைப்புமுறை ஏடு பற்றி நிறுவனச் சட்டத்தில் 13 to 19 
பிரிவுகளில் நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது . 


நிறுவனச் சட்டத்தில் 13 , 14 , 15 ஆம் பிரிவுகளில் அமைப்பு 
முறை ஏட்டின் வரையறையும் வகையும் தயாரிக்கும் முறையும் 
தெளிவாக்கப்பட்டுள்ளது . நிறுவனச் சட்டத்தின் முதல் பின் 
இணைவில் ( First Schedule ) B , C , D , E என்ற அட்டவணைகளில் 
( Tables ) பல்வேறு நிறுவனங்களுக்கு உகந்த அமைப்பு முறை 
ஏடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன . வரம்புற்ற ( Limited ) , வரம் 
பற்ற ( Unlimited) பொறுப்புறுதி ( Guarantee ) நிறுவனங்கள் , 
தத்தமக்கு ஏற்றவாறு , அவைகளையே ( அட்டவணைகள் ) அல்லது 
அவைகளுக்கிணங்கிய வகையில் அமைப்புமுறை ஏட்டினை அமைத் 
துக் கொள்ளலாம் , என்று 14 ஆவது பிரிவு கூறுகிறது . 


அமைப்பு முறை ஏட்டின் பகுதிகள் ( Requirements of the Memoran 

dum )) 


அமைப்பு முறை ஏடு கீழ்க்கண்ட ஆறு வகைப் பகுதிகள் 
( Clauses ) கொண்டதாகும் . 


( 1 ) முதற்பகுதி , நிறுவனத்தின் பெயரையும் , அதன் இறுதி 
யில் , வரம்புற்ற பொதுமக்கள் நிறுவனமாயின் ( Public Limited 
Company ) , வரம்புற்றது ( Limited ) என்ற வார்த்தையையும் , 
வரம்புற்ற தனியார் நிறுவனமாயின் ( Private Limited Company ), 
தனியார் வரம்புற்றது ( Private Limited ) என்ற வார்த்தைகளையும் 


நிறுவனச் சட்டவியல் 


குறிப்பிடவேண்டும் என்று கூறுகிறது . இப்பகுதி பெயர்ப் பகுதி 
( Name Clause ) எனப்படுகிறது . 

( 2 ) இரண்டாம் பகுதி , நிறுவனக் காரியாலயத்தின் முகவரி 
யும் (உறைவிடமும் ) , அது வீற்றிருக்கும் மாநிலமும் ( State ) 
குறிப்பிட வேண்டும் என்று கூறுகிறது . 

இப்பகுதி பதிவு செய்யப் 
பட்ட அலுவலகப் பகுதி ( Registered Office Clause ) எனப்படு 
கிறது . 

( 3 ) மூன்றாவது பகுதியில் , நிறுவனத்தின் நோக்கங்களைக் 
குறிப்பிடவேண்டும் . நோக்கங்களை இரண்டு வகையாகப் பிரித்து , 
முதற் பிரிவில் நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களைக் குறிப்பிட 
வேண்டும் . இரண்டாவது பிரிவில் , 

பிரிவில் , இதர 

நோக்கங்களைக் 
குறிப்பிட வேண்டும் . இந்த இதர நோக்கங்கள் முதற் பிரிவில் 
கூறிய நோக்கங்களுக்கு உட்படாதவையாய் இருக்க வேண்டும் . 
இப்பகுதி நோக்கப் பகுதி ( Objects Clause ) எனப்படும் . முக்கிய 
நோக்கங்களென்பது , அவைகளுக்கு உறுதுணையான நோக்கங்களும் 
( ancillary objects ) , அவைகளின் விளைவான நோக்கங்களையும் 
( incidental objects ) , அவைகளை ஊக்குவிக்கும் உற்ற நோக்கங் 
களையும் சேர்ந்ததாகும் . மேலும் , வியாபாரம் 

செய்யாத 
நிறுவனமாயின் ( Non - Trading Company ) , அதன் நோக்கங்கள் 
எந்தெந்த மாநிலங்களுக்குப் பரவக் கூடியது ( extend ) என்று 
குறிப்பிடவேண்டும் . 
( 4 ) நான்காவது 

பகுதியில் , வரம்புற்ற நிறுவனமும் 
( Limited Company ) , பொறுப்புறுதி நிறுவனமும் ( Guarantee 
Company ) , அங்கத்தினர்களின் பொறுப்பு வரம்புற்றது என்று 
குறிப்பிடவேண்டும் . மேலும் , பொறுப்புறுதி நிறுவனமாயின் , 
அது கலைக்கப்படும்போது நிறுவனத்தின் கடன்களுக்கு அங்கத் 
தினர் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட தொகைக்குப் பொறுப் 
புறுதி ஏற்கிறார்கள் என்றும் குறிப்பிடவேண்டும் . 


( 5 ) ஐந்தாவது பகுதியில் , நிறுவனத்தின் அதிகாரம் பெற்ற 
( authorised ) அல்லது பதிவான ( Registered ) மூலதனத்தையும் 
( Capital ) அது எவ்வளவு நிலையான , மதிப்புள்ள ( Fixed Value ) 
பங்குகளாக வகுக்கப்பட்டுள்ளது என்றும் , அந்தப் பங்குகள் ஒவ் 
வொன்றின் மதிப்பையும் குறிப்பிட வேண்டும் . 

இதுவே 
சொல்லக்கூடிய மூல தனம் ( Nominal Capital ) என்று குறிப்பிடப் 
படும் . 


( 6 ) ஆறாவது பகுதியில் , ெையழுத்திட்ட ஆதரவாளர்கள் 
அனைவரும் சேர்ந்து ஒரு நிறுவனமாகப் பதிவாக்கப் படுவதற்குரிய 


அமைப்பு முறை ஏடு 


விருப்பத்தைத் தெரிவித்து , ஒவ்வொருவரும் தம் கையெழுத்துக்கு 
எதிராகத் தாம் ஏற்றுக்கொள்ளும் பங்குகளின் எண்ணிக்கையைக் 
குறிப்பிட வேண்டும் . ஒவ்வொரு ஆதரவாளரும் ( Subscriber ) 
குறைந்தது ஒரு பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


15 ஆவது பிரிவில் கூறியபடி , அமைப்புமுறை ஏடு அச்சிடப் 
பட்டு , தொடர்ச்சியான எண்ணிக்கைகளைக் கொண்ட பத்திக 
ளாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு ஆதரவாளரும் கையெழுத் 
திட்டு , தம் முகவரி ( Address ) , விவரம் ( Description ) , தொழில் 
( Occupation ) முதலியனவற்றைக் குறிப்பிட வேண்டும் ஒவ் 
வொரு கையெழுத்திற்கும் குறைந்தது ஒரு சாட்சி ( Witness) 
சான்றுக் கையொப்பம் ( attest ) செய்து அவரும் தம் முகவரி , 
விவரம் , தொழில் முதலியவற்றைக் குறிப்பிட வேண்டும் . 


அமைப்பு முறை ஏட்டுக்கும் செயல் முறை விதிகளுக்கும் உள்ள 
வேறுபாடுகள் ( Distinction between Memorandum and Articles 
of Association )) 


அமைப்பு முறை ஏடு 


செயல்முறை விதிகள் 


1. நிறுவனம் செயல்படும் 

முறையைச் ( Manner of 

functions ) செப்புகிறது . 
2. அமைப்பு முறை ஏட்டுக்கு 

உட்பட்ட துணை ஆவணம் 
( Subsidiary document ) . 


1. நிறுவனத்தின் அமைப்பை 
அறிவிக்கிறது 

( Constitu 
tion ) . 

) . 
2. நிறுவனத்தின் அடிப்படை 

யும் உயிர் நாடியுமான முக் 
கிய ஆவணம் ( Primary 

document ) . 
3. நிறுவனத்தின் நோக்கங் 

களை நவின்று வெளி 
வரம்பை வெளிப்படுத்து 
கிறது ( Sets out outer 

limits ) . 
4. மாற்றுவதற்குக் கடின 

முறைகளைக் கையாள 
வேண்டும் . மேலும் அதற்கு 
நீதிமன்றத்தின் உத்தரவு 
பெறவேண்டும் . 


3. நிறுவனத்தின் விதிகளை 

விளம்பர உள் வரம்பை 
உணர்த்துகிறது ( Inner 
limits ) . 


4. மாற்றுவது எளிது . சட்ட 

திட்டத்திற்குட்பட்ட மாறு 
தலைப் பங்குதாரர்கள் தனித் 
தீர்மானத்தால் ( Special 
Resolution ) செய்யலாம் . 


நிறுவனச் சட்டவியல் 


அமைப்பு முறை ஏடு 


செயல் முறை விதிகள் 


5. விதிகள் விரிவாகவும் தளர் 

வாகவும் விளக்கப்படுகின் 
றன ( Wide and liberal inter . 
pretation ) . 


5. நோக்கங்கள் நேர் பொரு 

ளாய் கனகச்சிதமாக மிகக் 
குறுகிய வகையில் விளக்கப் 
படுகின்றன ( Literal and 
Strict very narrow inter 

pretation ) . 
6. நோக்கங்களை மீறிய 

செய்கை அங்கத்தினர் அனை 
வரும் ஒரு முகமாக ஒப்புக் 
கொண்டாலும் அது சட்ட 
முரணான தாகும் ( Ultra 
vires acts cannot be ratifi 
ed ) . 


6 விதிகளை மீறினாலும் அங்கத் 

தினர்கள் ஆமோதித்தால் 
சட்டமுறையானதாகி விடும் 
( Ultra vires rules can be 
ratified ). 


என்று 


அமைப்பு முறை ஏட்டை மாற்றும் வகை ( Alteration of Memoran 

dum ) : 

அமைப்புமுறை ஏடு ஒரு மாற்றமுடியாத பட்டயம் ( Unaltera 
ble Charter ) சிலகாலம் கருதப்பட்டது . 

ஆனால் , 
நாளடைவில் அது பல இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் விளை 
வித்ததால் அந்த நிலை பெரிதும் மாறிவிட்டது . இன்றைய நிறுவன 
வியலில் , நிறுவனச் சட்டத்தின் 16 ஆவது பிரிவின் முற்பகுதியில் 
அமைப்பு முறை ஏட்டினை , நிறுவனம் மாற்றமுடியாது என்று 
பழைய பல்லவியையே பாடினாலும் , பிற்பகுதியில் , அதற்கு உரிய 
மாறுதலை , சட்டதிட்டங்களில் குறிப்பிடப்பட்ட முறையில் குறிப் 
பிட்ட அளவிற்கு , நீதி மன்றத்தின் உத்தரவு பெற்றுச் செய்யலாம் 
என்று அனுமதிக்கப்பட்டுள்ளது . 


மேலும் அப் பிரிவு , 13 ஆவது பிரிவில் குறிப்பிடப் பட்டவை 
தான் அமைப்புமுறை ஏட்டின் பகுதிகளாகப் கருதப்படும் 
எனக் கூறுகிறது . அவைகளைத் தவிர , மற்றவை ஏதேனும் அதில் 
குறிப்பிடப் பட்டிருப்பின் , அது அமைப்பு முறை ஏட்டினைச் 
சேர்ந்ததாகக் கருதப்பட மாட்டாது என்றும் , மேலும் அதனைச் 
செயல்முறை விதியை மாற்றுவதுபோல் பங்குதாரர்கள் தங்கு 
தடங்கலின்றி தாராளமாய் மாற்றலாம் என்று கூறுகிறது 


அமைப்பு முறை ஏட்டினை மாறுதல் செய்யும் முறையை 17 , 
18 , 19 , 21 , 100 , 101 , 102 103 , 104 ஆம் பிரிவுகளில் தெளி 


அமைப்பு முறை ஏடு 


47 


வாகத் தீட்டப்பட்டுள்ளது . அமைப்பு முறை ஏடு ஆறு பகுதிகள் 
கொண்டது . முதல் பகுதியான பெயரை மாற்றும் முறையை 
21 ஆம் பிரிவு கூறுகிறது . இரண்டாம் பகுதியான காரியாலய 
இருப்பிடத்தையும் , மூன்றாம் பகுதியான 

நோக்கங்களையும் 
( Objects ) மாற்றும் முறைகளை 17 , 18 , 19 ஆம் பிரிவுகளில் 
விவரிக்கப்பட்டுள்ளது . 

ஐந்தாம் பகுதியான மூலதனத்தை 
மாற்றும் முறையை 100 , 101 , 101 , 103 , 104 ஆம் பிரிவுகளில் 
விளக்கப்பட்டுள்ளது . 


நான்காம் பகுதியான வரம்புற்ற பொறுப்பு , அங்கத்தினர் 
அனைவரும் ஆமோதித்தால் தான் மாற்ற முடியும் என்று 38 ஆவது 
பிரிவு கூறுகிறது . எனவே , அங்கத்தினர் முதலில் ஏற்றுக் 
கொண்ட பங்குகளை அதிகப்படுத்தவோ , அல்லது 

அவர்கள் 
பொறுப்பை அதிகப்படுத்துவதோ ஒவ்வொருவரும் இசைவு 
தெரிவித்தாலன்றி , முடியாததாகும் . இந்த அளவுக்கு இப் பகுதி 
மாற்ற முடியாத நிலையைப் பெற்றுள்ளது . ஆனால் வரம்பற்ற 
நிறுவனம் ( Unlimited liability ) தன் பொறுப்பை வரம்புற்றதாக 
மாற்றிக்கொள்ளலாம் . 


ஆறாம் பகுதியான சேர்க்கைப் பகுதி ( Association Clause ) 
ஒன்றுதான் இன்றும் மாற்றமுடியாத நிலையைப் பெற்றுள்ளது . 
மற்றப் பகுதிகளை மேற்கூறியபடி மாறுதல் செய்ய நிறுவனச் 
சட்டம் அனுமதித்துள்ளது . 


இது தவிர , 404 ஆம் பிரிவில் , நீதிமன்றம் . 397 , 398 ஆம் 
பிரிவுகளின்படி அமைப்பு முறை ஏட்டுக்கு மாறுதல் செய்தால் , 
அம் மாறுதல் நிறுவனமே செய்ததைப் போன்றதாகும் என்று 
கூறுகிறது . 


இப்போது அமைப்பு முறை ஏட்டின் ஒவ்வொரு பகுதியையும் 
மாறுதல் செய்யும் வகையை விரிவாகக் கவனிப்போம் . 


( 1 ) நிறுவனக்தின் பெயரை மாற்றும் முறை : இதைப் 
பற்றி 21 ஆவது பிரிவில் தெளிவாக்கப்பட்டுள்ளது . அதில் , ஒரு 
நிறுவனம் மத்திய அரசின் ஒப்புதலை எழுத்து மூலம் பெற்று , 
தனிமுறை தீர்மானத்தால் ( Special resolution ) செய்து தன் 
பெயரை மாற்றிக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 

பெயரைப் பற்றிய இதர விதிகள் : 20 ஆவது பிரிவில் , மத்திய 
அரசின் கருத்தில் ஒவ்வாதது ( Undesirable ) என்று கருதப்படும் 
பெயரால் எந்த நிறுவனமும் பதிவு 

பதிவு செய்யப்படமாட்டாது 


நிறுவனச் சட்டவியல் 


என்றும் , ஒரு பெயர் , வெறொரு உள்ள நிறுவனத்தின் ( Existing 
Company ) பெயரானாலும் அல்லது அதனை மிகவும் ஒத்து இருந் 
தாலும் ( Nearly reservable ) அது ஒவ்வாத பெயராகக் ( Undesi 
rable name ) கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 

ஒரு நிறுவனம் தெரியாமலோ அல்லது வேறு விதமாகவோ , 
உள்ள நிறுவனத்தின் ( Existing Company ) பெயரையோ அல்லது 
அதனை ஒத்த பெயரையோ கொண்டு அல்லது புதிதாகக் கொண்டு 
பதிவு செய்யப்பட்டால் , அது மத்திய அரசின் ஒப்புதலை முன்ன 
தாகப்பெற்று , சாதாரணத் தீர்மானத்தால் ( Ordinary resolu 
tion ) அப்பெயரை மாற்றிக் கொள்ளலாம் . ஆனால் , அந்த 
நிறுவனத்தை மத்திய அரசே , அது பதிவு செய்யப்பட்ட , அல்லது 
நிறுவனச் சட்டம் செயல்படத் தொடங்கிய பன்னிரண்டு மாதங் 
களுக்குள் அவ்வாறு உத்தரவிட்டால் , அது கட்டாயமாக , மத்திய 
அரசின் ஒப்புதலை முன்னதாகப் பெற்று , சாதாரணத் தீர்மானத் 
தால் ( Ordinary resolution ) அப்பெயரை மாற்ற வேண்டும் . 
23 ஆவது பிரிவில் , ஒரு நிறுவனம் தன் பெயரை 21 , 22 ஆம் 
பிரிவுகளில் கூறியபடி மாற்றினால் , பதிவாளர் அப்புதிய பெயரைப் 
பதிவுப் புத்தகங்களில் பதிவு செய்து மறுபடியும் புதியதாகப் புதிய 
பெயரில் பதிவான சான்றுச்சீட்டு ( Certificate of Incorporation ) 
வழங்க வேண்டும் . மேலும் , அமைப்பு முறை ஏட்டிலும் 
( Memorandum ) தகுந்த மாறுதலைக் குறிப்பிட வேண்டும் என்றும் , 
மேலும் , பெயர் மாற்றம் , நிறுவனத்தின் உரிமைகளையும் கடமை 
களையும் பாதிக்காது என்றும் , நிறுவனத்தின் பெயரால் 
தொடர்ந்த அல்லது அதன் பேரில் தொடரப்பட்ட சட்டமுறை 
யான நடவடிக்கைகளைச் ( Legal Proceedings ) குறைவுள்ள 
தாகச் செய்யாது ( render defectiv3) என்றும் கூறப்பட்டுள்ளது . 

24 ஆவது பிரிவில் ஒரு நிறுவனம் , சட்டம் செயல்படும் முன் 
னால் தனியார் நிறுவனமாயின் ( Private Limited Co. ) பதிவாளர் , 
அதன் பெயரில் தனியார் ( Private ) என்ற வார்த்தையை , வரம் 
புற்றது ( Limited ) என்ற வார்த்தை முன்னால் குறிப்பிட்டு , அதற் 
கான மாறுதலைப் பதிவான சான்றுச் சீட்டிலும் , அமைப்பு முறை 
ஏட்டிலும் குறிப்பிட வேண்டு மென்றும் , அத்தகைய பெயர் 
மாறுதல் அதன் உரிமைகளையும் , கடமைகளையும் , சட்டமுறை 
யான நடவடிக்கைகளையும் பாதிக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது . 


25 ஆவது பிரிவில் சிலவகையான நிறுவனங்கள் வரம்புற்றது 
( Limited ) என்ற வார்த்தையைத் தம் பெயரோடு இணைக்கப் 
படாமல் பதிவாவதற்குறிய சூழ்நிலைகளைக் கூறுகின்றன . ஒரு நிறு 
வனம் , வாணிபம் ( Commerce ) , கலை ( Art ) , அறிவியல் ( Science ) , 


அமைப்பு முறை ஏடு 


49 


சமயம் , அறம் முதலான துறைகளை அல்லது அவை போன்ற 
வேறு உபயோகமுள்ள துறைகளைப் பெருக்குவதற்குத் தொடங் 
குவதாயும் , அதன் வருமானம் முழுமையும் மேற்படி துறைகளைப் 
பெருக்கப் பயன்படுத்துவதாகவும் அதிலிருந்து பங்கு ஆதாயம் 
( Dividend ) கொடுப்பதைத் தடை செய்வதையும் அரசினர் அறிந்து 
மனம் இசைவு பெற்றால் , மேற்படி நிறுவனம் தன் பெயரோடு 
வரம்புற்றது ( Limited ) அல்லது தனியார் வரம்புற்றது ( Private 
Limited ) என்ற வார்த்தைகள் இணைக்கப்படாமல் , ஒரு வரம்புற்ற 
நிறுவனமாகப் பதிவு செய்யப்படுவதற்கு அனுமதிக்கப்படும் . 
அவ்வாறு மேற்படி நிறுவனம் பதிவு செய்யப்படின் , அது வரம் 
புற்ற நிறுவனத்தின் எல்லா உரிமைகளையும் பெறுவதோடு , 
25 ஆவது பிரிவில் குறிப்பிட்ட அளவிற்கு அதன் கடமைகளுக்கும் 
உட்பட்டதாகும் . 


அவ்விதமே ஒரு நிறுவனம் மேற்படி துறைகளைப் பெருக்கும் 
நோக்கமுடையதாயும் , அதன் வருமானம் மேற்படி முறையில் 
பயன்படுவதாயும் அறிந்து மன இசைவு பெற்றால் , மேற்படி நிறு 
வனம் தன் பெயருடன் இணைந்துள்ள வரம்புற்றது , தனியார் 
வரம்புற்றது என்ற வார்த்தைகளைத் தனிமுறை தீர்மானத்தால் 
( Special Resolution ) தம் பெயரிலிருந்து நீக்க அரசினர் அனுமதி 
அளிக்கப்படும் . மேற்படி பெயர் மாறுதல் , அதன் உரிமைகளையும் 
கடமைகளையும் , சட்டமுறை நடவடிக்கைகளையும் பாதிக்காது . 
ஒரு கூட்டாண்மை 

நிறுமம் ( Partnership Firm ) இந்த 
நிறுவனத்தில் அங்கத்தினராகலாம் . ஆனால் , கூட்டாண்மை கலைக் 
கப்படின் ( Dissolution of Firms ) அது அங்கத்தினராய் இருக்க 
முடியாது . 

மத்திய அரசு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்கும் ( Conditio.as ) 
விதிகளுக்கும் ( Regulations ) கட்டுப்படுத்தித் தம் அனுமதியை 
அளிக்கலாம் மேலும் அந்தக் கட்டுப்பா களையும் விதிகளையும் 
அமைப்பு முறை ஏட்டிலும் , செயல்முறை விதிகளிலும் குறிப்பிடும் 
படி கட்டளையிடலாம் . 

மேற்கண்ட வகையில் அனுமதி பெற்ற நிறுவனம் தன் பெய 
ருடன் வரம்புற்றது ( Limited ) அல்லது தனியார் வரம்புற்றது 
( Private Limited ) என்ற வார்த்தை இணைத்துக் குறிப்பிடத் 
தேவையில்லை , செயல்முறை விதிகளும் அதனை வலி புறுத்தாம 
லிருந்தால் . மேலும் மத்திய அரசினரால் குறிப்பிடப்பட்ட 
நிறுவனச் சட்டத்தின் பிரிவுகள் அந்த நிறுவனத்தைப் பாதிக் 


காது . 


.4 


50 


நிறுவனச் சட்டவியல் 


மத்திய அரசினர் அனுமதியை எந்த நேரமும் ரத்து ( revoke ) 
செய்யலாம் . அது அவ்வாறு செய்தவுடன் , பதிவாளர் உடனே 
அதன் பெயருடன் , வரம்புற்றது , தனியார் வரம்புற்றது என்ற 
வார்த்தைகளை இணைத்துக் குறிப்பிடவேண்டும் . மேலும் , மத்திய 
அரசினரால் வழங்கப்பட்ட உரிமைகளை அந்த நிறுவனம் இழக்கும் . 
ஆனால் , மத்திய அரசு அவ்வாறு அனுமதியை ரத்து செய்யுமுன் , 
அவ்வெண்ணத்தை அந்த நிறுவனத்திற்கு எழுத்து 

மூலம் 
அறிவித்து , அதற்கு நேரில் விண்ணப்பித்துக் கொள்ளத்தக்க 
தருணமும் தரவேண்டும் . இத்தகைய நிறுவனம் அமைப்பு முறை 
ஏட்டில் குறிப்பிட்ட நோக்கங்களை மத்திய அரசினருடைய முன் 
ஒப்புதல் பெறாமல் மாற்றக்கூடாது . மீறி மாற்றினால் அனுமதி 
ரத்து செய்யப்படும் . 


நிறுவனத்தின் அமைப்பு முறை ஏட்டினை 25 ஆவது பிரிவில் 
கூறியுள்ள வேறு நோக்கங்களைப் பின்பற்ற , மாற்றுவதற்கு , 
17 ஆவது பிரிவில் கூறியுள்ள விதிகளோடு 25 ஆவது பிரிவில் 
கூறியுள்ள முறைகளையும் பின்பற்ற வேண்டும் . 

ஒரு வாணிபச் சங்கத்திற்கு ( Commercial Association ) 
இந்தப் பிரிவின்படி அளிக்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட் 
டால் , அது , தன் பெயரை , மேற்கூறிய வார்த்தைகள் இல்லாத 
ஒரு பெயராக , மூன்று மாதத்திற்குள் , 

மாதத்திற்குள் , மாற்றிக் கொள்ள 
வேண்டும் . தவறினால் தண்டனைக்குள்ளாகும் . 


2. காரியாலய இருப்பிடத்தை மாற்று கல் ( Chang ) of place of 
Registered office ) இதைப் பற்றி 17 , 146 ஆம் பிரிவுகளில் கூறப் 
பட்டுள்ளது . 


146 ஆவது பிரிவில் நிறுவனம் அதன் காரியாலயத்தின் இருப் 
பிடம் பெற்றிருப்ப தாடு . அதனைப் பதிவாளருக்குப் பதிவான 
முப்பது நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும் என்றும் , அதன் பிறகு 
அதை ஒவ்வொரு முறை மாற்றும் போதும் பதிவாளருக்கு 30 
நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும் . ஆனால் , காரியாலயம் அது 
உள்ள நகர் ( City ) பட்டணம் ( town ) , கிராம எல்லைக்கு அப்பால் 
மாற்றப்படுமாயின் அதைத் தனி முறைத் தீர்மானம் ( Spacial 
resolution ) கொண்டு தான் செய்ய முடியும் . 


நிறுவனம் காரியாலயத்தை ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு 
மாநிலத்திற்கு மாற்றுவதைத் தனி முறைத் தீர்மானம் கொண்டு 
தான் செய்யவேண்டும் என்றும் , அம் மாறுதல் நீதிமன்றம் உறுதிப் 
படுத்திய பின்னர் தான் முடிவானதாகும் என்றும் 


17 ஆவது 


அமைப்பு முறை ஏடு 


51 


பிரிவில் கூறப்படுகிறது . மேலும் , அம் மாறுதலுக்குரிய உத்தர 
வின் உண்மை யொப்பு நகலை ( Cartified copy ) அது இருந்த 
மாநிலத்தின் பதிவாளருக்கும் அது போகும் மாநிலத்தின் பதிவாள 
ருக்கும் தாக்கல் செய்ய வேண்டும் . இது தவிர , 17 ஆவது பிரிவில் 
கூறிய இதர விதிகளையும் பின்பற்ற வேண்டும் . அவ் விதிகளை , 
நோக்கங்களை ( Objects ) மாற்றும் முறையில் விரிவாக விளக்கப் 
பட்டுள்ளன . 


8. நோக்கங்கள் மாற்றும் முறை ( Changs of objects ) 

நிறுவனத்தின் நோக்கங்களை , கீழ்க்கண்டவைகளை , செய் 
வதற்கு உகந்ததாக உள்ள அளவுக்கு மட்டுமே மாறுதல் செய்ய 
லாம் என்று நிறுவனச் சட்டம் மிகத் திட்டவட்டமாகக் கூறு 
கிறது . அவை பின்வருமாறு : 

( 1 ) வியாபாரத்தை , அதிகச் சிக்கனமாகவும் , அதிகத் 
திறமையாகவும் செய்வது . 

( 2 ) புதியனவும் , அபிவிருத்தியான முறைகளில் , முக்கிய 
நோக்கத்தை நிறைவேற்றுவது . 

( 3 ) வியாபாரம் பரவியுள்ள இடத்தை மேலும் பரப்பு 
வது அல்லது அதனை மாற்றுவது . 

( 4 ) வியாபாரத்தை எளிதாகவும் ,, இலாபகரமாகவும் 
நடத்துவதற்குரிய எந்த வியாபாரத்தையும் மேற்கொள்வது . 

( 5 ) அமைப்பு முறை ஏட்டினில் குறிப்பிட்ட நோக்கங் 
களில் எதையும் கட்டுப்படுத்துவது அல்லது விட்டுவிடுவது . 

( 6 ) மேற் கொண்ட பணிகளில் ( und rtakings ) ஒரு பகுதி 
யையோ அல்லது முழுவதையும் விற்பது அல்லது கழித்து விடுவது 
( dispose of) . 

( 7 ) வேறொரு நிறுவனத்துடன் இணைவது ( Amalgamate ) . 
மாறுதல்கள் , நீதிமன்றத்திற்கு மனு செய்யப்பட்டு அதன் 
மீது நீதி மன்றம் உறுதி செய்யும் அளவுக்குத்தான் 

முடிவான 
தாகும் . மாறுதல்களை உறுதிப்படுத்துவதற்கு முன்பு , கடனீட்டுப் 
பத்திரம் பெற்றவர் களுக்கும் ( Dzbanturs hold rs ) கடன்காரர் 
களு -கும் , நிறுவனத்தில் நலன் உள்ள (intrast : d ) இதர நபர் 
களுக்கும் மாறுதல்களைப் பற்றிய அறிக்கையை அளித்தாகி விட் 
டது 

என்றும் , அம் மாறுதல்களை மறுப்பதற்கு உரிமையுடைய 
ஒவ்வொரு நபரும் , அவைகளுக்கு இசைந்தார் என்றோ அல்லது 
அவர் கடனைக் கொடுத்தாயிற்று என்றோ அல்லது அவர் கடனுக் 
குப் 

போதிய பிணையம் ( Security ) வழங்கப்பட்டுள்ளது 


52 


நிறுவனச் சட்டவியல் 


என்றோ நீதிமன்றம் மன நிறைவு பெற வேண்டும் . ஆனால் , 
தகுந்த தனிமுறைக் காரணங்கள் ( Spacial reasons ) இருப்பின் , 
நீதி மன்றம் குறிப்பிட்ட நபர்களுக்கு , அறிக்கை அளிப்பதைத் 
தவிர்க்கலாம் . நீதிமன்றம் மனுவைப் பற்றிய அறிக்கையைப் , 
பதிவாளருக்கும் வழங்கச் செய்து அவருடைய மறுப்புகளையும் , 
கருத்துகளையும் கூறுவதற்குத் தக்க தருணம் தரவேண்டும் . 
உறுதி 

செய்வதற்கும் பங்குதாரர்கள் . கடன்காரர்கள் இதர 
நபர்கள் ஆகிய அனைவருடைய நலன்களையும் , உரிமைகளையும் 
கவனத்தில் 

கொள்ள வேண்டும் . நீதி மன்றம் மாறுதல்கள் 
அனைத்தையும் அல்லது ஒரு பகுதியை மட்டும் குறிப்பிட்ட கட்டு 
திட்டங்களின் ( terms of conditions ) பேரில் உறுதி செய்யலாம் . 


நீதி மன்றம் உத்திரவு செய்த தேதியிலிருந்து மூன்று மாதத் 
திற்குள் , உத்திரவின் உண்மை யொப்பு நகலையும் மாற்றப்பட்ட 
அமைப்பு முறை ஏட்டின் அச்சுப் பிரதியையும் பதிவாளரிடம் 
தாக்கல் செய்யவேண்டும் . பதிவாளர் தாக்கல் செய்யப்பட்ட 
ஒரு மாதத்திற்குள் பதிவுச் சீட்டு வழங்கவேண்டும் . பதிவுச் 
சீட்டு வழங்கப்பட்ட தேதியிலிருந்து தான் மாறுதல் நடைமுறை 
யாகும் ( takes effect ) . மேலும் , அப் பதிவுச் சீட்டு , மாறுதல் 
களைச் செய்வதற்குரிய எல்லா முறைகளும் சட்ட முறைப்படி 
செய்யப்பட்டன என்பதற்கு ஒரு முடிவான சான்றாகும் . 


உண்மை யொப்புநகலை மூன்று மாதத்திற்குள் பதிவாள 
ரிடம் தாக்கல் செய்யாவிட்டால் , நீதிமன்றம் மேலும் சரியெனத் 
தோன்றும் காலம் வரை தவணை வழங்கலாம் . உண்மை யொப்பு 
நகலைக் குறிப்பிட்ட கலத்திற்குள் பதிவாளரிடம் தாக்கல் செய்யா 
விட்டால் மாறுதல்களுக்காக மேற்கொண்ட எல்லா நடவடிக்கை 
களும் செவ்லாததாகும் . குறிப்பிட்ட காலம் கடந்தபிறகும் , ஒரு 
மாதத்திற்குள் தகுந்த காரணம் காட்டினால் , நீதி மன்றம் 
உத்திரவைப் புதுப்பிக்கலாம் . 


மேற் குறிப்பிட்ட நோக்கங்களின் வரம்புகளைக் கீழ்க்கண்ட 
வழக்குகளின் வாயிலாக விளக்கம் காணலாம் . 


1. [ In re Scientific Poultry Breeding Association ( 1933 , 
Ch . 277 ) ] . 

மேற்படி வழக்கில் , நிறுவனத்தின் அமைப்பு முறை ஏடு 
அங்கத்தினர்களுக்கு ஊதியம் தருவதையும் , இலாபத்தை அவர் 
களுக்குப் பங்கிடுவதையும் தடைசெய்தது . ஆனால் , வியா 
பாரமும் அங்கத்தினர் தொகையும் மிகவும் பெருகவே , ஆளுநர் 


அமைப்பு முறை ஏடு 


53 


களுக்கு , ஊதியம் பெறாமல் உழைப்பது கடினமாயிற்று . மேற் 
படி தடையை அமைப்புமுறை ஏட்டிலிருந்து விலகும்படி மாறுதல் 
கோரப்பட்ட மனுவை , நீதிமன்றம் ஆமோதித்து , மேற்படி 
மாறுதல் நிறுவனம் அதிகத் திறமையுடன் செயல்பட உகந்ததாக 
உள்ளது என்று கூறியது . 


வகையில் 


2. [ In re Indian Mechanical Gold Extracting Co. 
( 1891 , 3 ch . 538 ) ] . 

இவ்வழக்கில் , இங்கிலாந்தில் பதிவான நிறுவனம் இந்தி 
யாவில் தங்கத்தைப் பிரித்து எடுக்கும் நோக்கத்தைக் கொண்டி 
ருந்தது . அது வியாபாரத்தை வேறு இடங்களுக்குப் பரப்புவதற் 
காக அமைப்புமுறை ஏட்டை மாறுதல் செய்தது . நீதிமன்றம் 
அதை ஆமோதித்து உறுதி செய்தது . 

3. [ In re Patent Tyre Co. ( 1923 , 2 ch.222 ) ] . 
ஒரு டயர் ( tyre ) நிறுவனம் , அந்தத் தொழிலோடு . வங்கித் 
தொழிலையும் ( Banking Business ) மேற்கொள்ளும் 
அமைப்பு முறை ஏட்டினை மாறுதல் செய்தது . அந்தத் தொழில் 
நிறுவனம் எளிதாகவும் , இலாபகரமாகவும் நிறுவனத்தின் தொழி 
லோடு இணைத்து நடத்தக் கூடியதாக இருந்தமையால் , நீதிமன்றம் 
அதை ஆமோதித்து உறுதி செய்தது . 

4 ஆனால் , மேற்கொள்ளும் வியாபாரம் , செய்து கொண் 
டிருக்கிற தொழிலுக்கு இடஞ்லையோ அல்லது இன்னலையோ 
விளைவிக்குமாயின் , நீதிமன்றம் அதனை அனுமதிக்காது . இதனைக் 
கீழ்க்கண்ட வழக்குத் தெளிவாக்குகிறது . 

[ In re Cyclists Touring Club ( 1907 , 1 ch . 269 ) ] . 
இரு சக்கரவண்டி , முச்சக்கர வண்டிகளை உபயோகிப்பதைப் 
பெருக்கி , பேணிப் பாதுகாக்கும் நோக்கமுடன் தோன்றிய ஒரு 
சங்கம் , விரைவுவண்டி ( Motor cars ) உபயோகிப்பதையும் 
பெருக்கும் நோக்கத்தையும் மேற் கொள்ளும் வகையில் அபைப்பு 
முறை ஏட்டினை மாற்றம் செய்ய 

முயன்றது . ஆனால் , இரு 
நோக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் இருந்தமையால் 
நீதிமன்றம் மனுவைத் தள்ளுபடி செய்தது . 
நோக்கங்களின் பயன் ( Purpose of objects clause ) 

நோக்கங்கள் மூன்று விதமான பயன்களைத் தருகின்றன 
முதலாவதாக . நிறுவனம் பங்குத் தொகையைக் குறிப்பிட்ட 
வியாபாரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதைத் 
தெளிவாக்குகிறது . அதாவது தங்கச் சுரங்க வேலை செய்வதற்குத் 


நிறுவனச் சட்டவியல் 


தொடங்கிய நிறுவனம் மீன் வியாபாரத்தில் இறங்காது என்று 
உறுதிப்படுத்துகிறது . இரண்டாவதாக , நிறுவனம் குறி பிட்ட 
வியாபாரங்களைத் தவிர , நிலையற்ற வியாபாரங்களில் ( Spaculative 
business ) ஈடுபட்டு மூலதனத்தை இழக்காத வகையில் கடன்காரர் 
சளுக்கும் , கடனீட்டுப் பத்திரக்காரர்களுக்கும் 

பத்திரக்காரர்களுக்கும் ( Debentures 
holdars ) பாதுகாப்பு அளிக்கிறது . மூன்றாவதாக , நிறுவனம் 
குறிப்பிட்ட வியாபாரங்களைத் தவிர இதர வியாபாரங்களைச் 
செய்வதைத் தடைசெய்கிறது . எனவே , நோக்கங்கள் இருவகை 
யான விளைவுகளைக் கொண்டன . ஒன்று நேர்முறையான விளைவு 
( Positive aspect ) ; அதாவது நிறுவனம் செய்யத் தக்கவைகளைக் 
காட்டுவது . மற்றொன்று , எதிர்முறையான விளைவு ( Negative 
aspect ) ; அதாவது நிறுவனம் செய்யத் தகாதவைகளை நிர்ண 
யிப்பது . 
நோக்கங்களின் தன்மைகள் ( Nature of Objects ) 

ஆதரவாளர்கள் ( Subscribers ) விரும்புகின்ற எல்லா நோக் 
கங்களையும் அபைப்பு முறை ஏட்டில் அமைத்துக் கொள்ளலாம் . 
ஆனால் அவைகள் சட்ட விரோதமாகவோ ( Illegal ) , சட்ட 
திட்டங்களுக்கு ஒவ்வாதவையாகவோ ( unlawfull ) நாட்டின் 
பொதுக் கொள்கைக்கு ( Opposed to Public policy ) முரணான 
தாகவோ , நிறுவனச் சட்டத்திற்கு மாறான தாகவோ இருக்கக் 
கூடாது நிறுவனச் சட்டத்தின் 77 ஆவது பிரிவு . ஒரு நிறுவனம் 
அதன் பங்குகளை 

பங்குகளை வாங்குவதைத் தடைசெய்கிறது . எனவே , 
நிறுவனத்தின் அமைப்பு முறை ஏடு நிறுவனத்திற்கு அதன் பங்கு 
களை வாங்கும் உரிமை வழங்கினால் அது செல்லா ததாகும் 
விதியை ட்ரிவோர் V. வொய்ட் வொர்த் [ Trevor , Whit worth 
( 12 , A. C. 409 ) ] என்ற வழக்கு வலியுறுத்துகிறது . இவ்விதமே 
ஒரு நிறுவனம் திருவுளச் சீட்டுத் தேர்வு ( Lottery ) நடத்தக் 
கூடாது என்று [ Ex parte More 1931 2. K.B. 1971 ) ] . வழக்கில் 
கூறப்பட்டது . 
நிறுவனம் அரசியல் 
அரசியல் கட்சிகளுக்கு 
கட்சிகளுக்கு நிதி உதவி 

நிதி உதவி செய்வது 
முறையா என்பது தெளிவாய் இல்லை . [In re Iron and Steel Co. 
( 1957 A.I.R. 234 ) ] . இது முறையானது என்று குறிப்பிட்டது. 
பேலும் நிறுவனச் சட்டத் திருத்தம் செய்யப்பட்டு , நிதி உதவு 
வதைக் குறிப்பிட்ட அளவுக்கு அனுமதித்தது நடைமுறையில் 
அது பல தீமைகளுக்கு ஏதுவாய் இருப்பதால் மறுபடியும் 1969 - ல் 
நிறுவனச் சட்டம் 

திருத்தப்பட்டு , நிறுவனம் அரசியல் கட்சி 
களுக்கு நிதி உதவி செய்யக்கூடாது என்று தடை செய்துள்ளது . 

ஆதரவாளர்கள் , நோக்கங்களை வெகு விரிவாகவோ அல்லது 
குறுகலாகவோ அமைத்துக் கொள்ளலாம் . மிக முக்கிய நோக்கங் 


அமைப்பு முறை ஏடு 


55 


களைக் குறிப்பிட்டால் போதும் என்றும் அவைகளின் விளைவான 
( incidantal ) அல்லது உறுதுணையான ( furtharence ) அல்லது 
அவைகளை ஊக்குவிக்கும் ( Conduciv3 ) நோக்கங்களை உட்கிடை 
யாகக் கொள்ளலாம் என்றும் ஒரு காலத்தில் கருதப்பட்டது . 
ஆனால் , பாமர் ( Palmer ) என்ற ஆங்கிலச் சட்ட வல்லுநர் , 
நிறுவனத்தை இயக்குபவர்கள் 
சாதாரண மக்களே , சட்ட 
நிபுணர்கள் அல்ல . ஆகையால் நோக்கங்கள் யாவும் எள்ளளவும் 
ஐயத்திற்கிடமின்றி வெட்ட வெளிச்சமாகக் குறிப்பிடப்பட 
வேண்டும் என்று கூறுகிறார் . 


இரண் 


நோக்கங்ளை விளக்குதற்குரிய விதிகள் ( Rules of interpretation 

of the objects ) 

பத்திரங்களை ( Written documents ) விளக்குவதற்குரிய 
சாதாரண விதிகளே நிறுவனத்தின் நோக்கங்களை விளக்குவதற் 
கும் பயன்படுத்தப் படுகின்றன . முதலாவதாக , நபர்களால் 
(partys ) வெளிப்படுத்தப்பட்ட எண்ணங்களைப் பத்திரத்தில் 
வாசகம் முழுவதையும் கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும் 
டாவதாக , சாதாரண வார்த்தைகளுக்குச் ( Ordinary words ) 
சாதாரண பொருளும் ( Ordinary meaning ) தனித்துறைக்குரிய 
வார்த்தைகளுக்கு ( Technical words ) அத்துறைக்கு ரிய பொருளும் 
( Technical meaning ) வழங்கப்படும் . மூன்றாவதாக இதர நோக் 
கங்கள் ( other objects ) என்ற வார்த்தைகள் , அதனை ஒத்த நோக் 
கங்கள் ( ejusd : m ganaris ie . of tha sama kind ) என்று விளக்கப் 
படும் . நோக்கங்களை நேர் பொருளாய் ( literal ) கனக்கச்சிதமாக 
( very strict ) மிகவும் குறுகிய வகையில் ( very narrow ) விளக் 
கப்படுகின்றன . 


கீழ்க்காணும் வழக்குகள் நிறுவனத்தின் நோக்கங்களை விளக் 
சப்படும் வகையினை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன : 

( 1 ) ஸ்டீபன்ஸ் v . மைசூர் தங்கச் சுரங்கக் கம்பெனி ( Stephens 
* . Mysore Reefs Mining Co. ( 1902 ) 1 Ch . 745 ] . 

மைசூரிலும் ( Mysore ) , வேறிடத்திலும் (elsewhere ) தங்கச் 
சுரங்க வேலை செய்வது என்று , ஒரு நிறுவனத்தின் நோக்கங்களில் 
ஒன்றாக இருந்தது . அந்த நிறுவனம் , வெளிநாட்டில் உள்ள கோல்டு 
கோஸ்ட் ( Gold Coast ) என்னும் இடத்தில் தங்கச் சுரங்க வேலை 
செய்ய முயற்சி செய்தது . ஆனால் , நீதிமன்றம் , நிறுவனத்தின் 
முக்கிய நோக்கம் ( Main object ) இந்தியாவிற்குள் சுரங்க வேலை 
செய்வதாகையால் , வேறிடம் (elswhere ) என்பது இந்தியா 
விற்குள் இருக்கின்ற இடத்தைக் குறிக்கின்றது என்றும் , ஆகை 


56 


நிறுவனச் சட்டவியல் 


யால் , நிறுவனம் வெளி நாட்டில் அந்தத் தொழிலைச் செய்ய 
முடியாது என்றும் மிகக் குறுகிய ( narrow ) விளக்கம் தந்தது . 


V 


என்று 


இதன் 


ஆனால் மேற்கூறிய குறுகிய விளக்கத்தைத் தவிர்ப்பதற்கு ஒரு 
புதிய வழி கண்டுபிடிக்கப்பட்டது . அவ்வழியைக் கீழ்க்கண்ட . 
வழக்குத் தெளிவாக்குகிறது . 

காட்மேன் ப்ரோஹாம் [ Cotman v . Browgham ( 1918 ) 
A.C. 514. ] 

இவ் வழக்கில் , அமைப்பு முறை ஏட்டில் கூறப்பட்ட நோக் 
கங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறானவை 
குறிப்பிடப்பட்டன . 

விளைவை ஆராய்ந்த 
இங்கிலாந்து நாட்டின் சீமான்கள் சபை ( House of Lords ) , அவ் 
வாறு நோக்கங்களை மேற்கொள்வது முற்றிலும் சட்ட முறை 
யானது என்று கூறியது . 
வரம்பு மீறல் கோட்பாடு ( Doctrine of ultra vires ) 

நிறுவனங்கள் முதற்கண் தோன்றிய காலத்தில் , அவைகள் 
மிகப் பெரிய கூட்டாண்மைகளைப் போல் ( Larg : Partnerships ) 
இயங்கின . அப்போது அங்கத்தினர்களின் பொறுப்பு வரம்பற்ற 
தாய் இருந்தது ( unlimited ) . அக்காலத்தில் பொறுப்பை அளவு 
படுத்தக் கூடும் என்பதை மக்கள் உணரவில்லை . ஆனால் , பின்னர் 
அங்கத்தினர்களின் பொறுப்பை அளவுபடுத்தி வரம்புற்ற நிறு 
வனங்கள் ( Limited Companies ) பெருவாரியாக தோன்ற முற் 
பட்டதும் , இயக்குநரால் இயக்கப்படும் செயற்கை நபரான நிறு 
வனம் , மனம் போன்றவாறு , பொறுப்பற்ற வகையில் இயக்கப் 
பட்டு , அங்கத்தினர்களுக்கும் , பொது மக்களுக்கும் இன்னலை 
விளைவிக்காதிருக்கும் பொருட்டு , நிறுவனங்கள் அமைப்பு முறை 
ஏட்டில் குறிக்கப்பட்ட தோக்கங்களை மீறி எந்தச் செயலும் 
செய்யக் கூடாது என்றும் , அவைகளை எவ்வளவு மீறினாலும் அச் 
செயல்கள் முற்றிலும் செல்லாதவையாகும் என்றும் , அவைகள் 
நிறுவனத்தைக் கடுகளவும் கட்டுப்படுத்தாது என்றும் ஒரு மிகச் 
சீரிய கொள்கையை நீதிமன்றங்கள் , வெகு ஆழ்ந்த அறிவுடன் 
உருவாக்கின . இந்தக் கொள்கைக்கு வரம்பு மீறல் கோட்பாடு 
( Doctrine of ultra vires ) என்ற பெயர் வழங்கலாயிற்று 

நிறுவனங்கள் மூன்று வகைகளில் தோன்றுகின்றன . முதல் 
வகை . அரசினர் உரிமை பெற்றது ( Chartered Companies ) . இரண் 
டாவது வகை , சட்டங்களால் உருவாக்கப்படுவன ( Statutory 
Companies ) . மூன்றாவது வகை , நிறுவனச் சட்டப்படி பதிவாக் 
கப்படுவன ( Registered Companies ) . இவைகளில் முதல் வகையை 


அமைப்பு முறை ஏடு 


நீக்கி , பின்னிரண்டு வகைகளுக்கும் வரம்புமீறுதல் கோட்பாட்டை 
(Doctrine of ultra vires ) வெகு கடுமையாகப் பயன்படுத்தி 
அவைகளின் செயல்கள் சட்ட முறையானவையா என்பதை நீதி 
மன்றங்கள் முடிவு செய்தன . எனவே , முதல் வகையைச் சேர்ந்த 
நிறுவனம் , அதாவது அரசினர் உரிமை பெற்றது . பட்டயத்தில் 
( Charter ) குறிப்பிட்ட நோக்கங்களை மீறினாலும் , அதன் செயல்கள் 
யாவும் முற்றிலும் செல்லும் ( Perfectly valid ) . நிறுவனம் அச் 
செயல்களுக்குக் கட்டுப்பட்டதாகும் . ஆனால் நோக்கங்களை 
மீறியதற்காக அதற்கு வழங்கப் பட்ட பட்டயத்தை (உரிமையை ) 
( Charter ) இழக்கும் . இத்தகைய நிறுவனம் இங்கிலாந்து நாட் 
டில் தான் இயங்குகின்றன . இந்தியாவில் இத்தகைய நிறு 
வனங்கள் கிடையாது . எனவே , சட்டம் உருவாக்கிய நிறுவன 
மும் ( Statutory Company ) , நிறுவனச் சட்டப்படி பதிவான நிறு 
வனமும் ( Registered Company ) வரம்பு மீறுதல் கோட்பாட்டிற்கு 
( Doctrine of ultra vires ) உட்படுகின்றன . 
வரம்பு மீறுதல் கோட்பாடு செயல்படும் வகை ( Operation of the 

Doctrine of ultra vires ) 

இக் கோட்பாட்டை விளக்கிய வகையில் மிகவும் புகழ்பெற்ற 
வழக்கு ஆஸ்பரி ரயில்வே காரேஜ் அண்ட் ஐயர்ன் கம்பெனி 
லிமிடெட் v . ரிச்சி [ Ashbury Railway Carriage and Iron Co. 
Ltd. v . Riche , ( 1875 ) L. R. 7. H. C. 653 ] என்பதாகும் . இவ் 
வழக்கில் , ஒரு நிறுவனம் புகைவண்டிக்குரிய பிரயாணிகள் 
வண்டிகள் , சாமான் வண்டிகள் ( Railway Carriages and 
Wagons ) , மற்றும் இதர புகை வண்டி பாகங்கள் ( Plants and 
rolling stocks ) உற்பத்தி செய்து விற்பது , வாடகைக்கு விடுவது , 
இயந்திரப் பொறியியலும் , பொதுப்படை ஒப்பந்தங்கள் முதலான 
( Mechanical Engineer and General Contractors ) வேலை செய்வது 
மான நோக்கம் கொண்டிருந்தது . இந்த நிறுவனம் ரிச்சி ( Riche ) 
என்பவருக்கு பெல்ஜியம் நாட்டில் இருப்புப்பாதை அமைக்கப் 
பொருள் உதவி செய்ய ஒப்பந்தம் செய்த பிறகு அதை நிறை 
வேற்ற மறுத்தது . இதனால் ரிச்சி ஒப்பந்தம் மீறியதாகக் கூறி 
வழக்குத் தொடுத்தார் . ஆனால் நிறுவனம் , அத்தகைய ஒப்பந்தம் 
அதன் வரம்பிற்கு அப்பாற்பட்டதாகையால் அது செல்லாதது 
என்றும் , அதனைக் கட்டுப்படுத்தாது என்றும் முறையிட்டது . 
அதை மறுத்து நிறுவனம் எல்லாவித இயந்திரப் பொறியியல் 
பொதுப்படை ஒப்பந்தங்கள் செய்யலாமென எதிர்முறையீடு 
எழுந்தது . இரு தரப்பினர் முழக்கங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து 
நிறுவனம் எல்லாவித ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ள முடியாது 
என்றும் , அது புகைவண்டி பாகங்கள் சம்பந்தப்பட்ட பொதுப் 


58 


நிறுவனச் சட்டவியல் 


படையான 


ஒப்பந்தங்கள் தான் செய்யலாம் என்றும் முடிவு 
செய்து , வழக்கிற்கு அடிப்படையான ஒப்பந்தம் , நிறுவனத்தின் 
வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று இங்கிலாந்து நாட்டின் தலை 
யாய நீதி மன்றமான சீமான்கள் சபை ( House ofLords ) கூறியது . 

( 2 ) லண்டன் கௌண்டி கௌன்சில் V. அட்டர்னி ஜெனரல் . 
( London County Council y . Attorney General ( 1902 ) AC 165. ) 

இவ்வழக்கில் , டிராம்வண்டி ( Tramways ) விடும் உரிமை 
பெற்ற நகராண்மைக் கழகம் , மோட்டார் பஸ் போக்குவரத்தை 
மேற்கொண்டது . ஆனால் , நீதிமன்றம் , பஸ் போக்குவரத்து 
டிராம் வண்டி விடுவதோடு தொடர்புடையதன்று அதனால் அது 
நிறுவனத்தின் வரம்பு மீறிய செய்கை என்று முடிவு செய்தது 

ஆனால் , நிறுவனம் தனது முக்கிய நோக்கத்தின் விளைவான 
செயலையும் (incidental ). அதன் காரணமாகச் செய்யும் செயலும் 
( Consequential ) சட்ட , முறையானதாகும் . இதனைக் கீழ்க் 
காணும் வழக்கு விளக்குகிறது . 

( 3 ) ஃபாரஸ்ட் V. மான்செஸ்டர் ரயில்வே கம்பெனி 
[ Forrest v . Manchester etc. , Rly Co. ( 30 Béaw 40 ) ] . 

இவ்வழக்கில் நிறுவனத்தின் நோக்கம் , அதன் படகுகளை 
பயணத்திற்குப் பயன்படுத்துவதாகும் . ஆனால் பயணம் இல்லாத 
நாள்களில் , படகுகளைச் சுற்றுலா செய்வதற்கும் ( exeursions ) 
உபயோசப்படுத்தியது . நீதிமன்றம் அந்தச் செய்கை முக்கிய 
நோக்கத்தின் விளைவான செயலாகையால் ( incidental ) , அது 
நிறுவனத்தின் வரம்பிற்குட்பட்டது என்று முடிவு செய்தது 


இந்தியாவிலும் வரம்பு மீறுதல் கோட்பாடு ( Doctrine of 
ultra vires ) பல வழக்குகளில் பிரயோகிக்கப்பட்டுள்ளதைக் காண 
லாம் . ஏ . லட்சுமணசாமி முதலியார் V. இந்திய ஆயுள் காப்பீட் 
டுக் கழகம் ( A. Lakshmanaswami Mddaliar v . Life Insurance Cor 
poration of India , A. I. R. ( 1963 ) S. C. 1185 ] இவ்வழக்கில் , நிறு 
வனத்தின் இயக்குநர்கள் எந்த அறத்திற்கும் எந்த நல்ல நோக்கத் 
திற்கும் நிறுவனத்தின் பணத்தைப் பயன்படுத்த அனுமதிக்கப் 
பட்டிருந்தனர் . அதன்படி அவர்கள் , துறை அறிவும் ( Technical 
knowledge ) தொழில் அறிவும் ( Business knowledge ) வளர்ப் 
பதற்கு முற்பட்ட பொறுப்புரிமை அமைப்பிற்கு ( Trust ) இரண்டு 
இலட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினர் . ஆனால் நீதிமன்றம் ,, 
இயக்குநர் எந்த அறத்திற்கும் , எந்த நல்ல காரியத்திற்கும் நிறு 
வனத்தின் பணத்தைச் செலவிட முடியாது என்றும் நிறுவனத்தின் 
நோக்கங்களை அடைவதற்கு உபயோகமாயிருக்கும் அறங்களுக்கும் . 


அமைப்பு முறை ஏடு 


59 


நல்ல காரியங்களுக்கும் தான் , செலவழிக்கலாம் என்றும் முடிவு 
செய்தது . 

இக் கோட்பாட்டின் தடைகளைத் தவிர்ப்பதற்கு , மேலே 
காட்மேன் y . ப்ரோஹாம் ( Cotman v . Browgham ( 1913 ) , A C 
514 )] என்ற வழக்கில் விளக்கியபடி , அமைப்பு முறை ஏட்டில் பல் 
வேறு நோக்கங்களைக் குறிப்பிட்டு 

குறிப்பிட்டு அவைகள் ஒவ்வொன்றும் 
ஒன்றுக்கொன்று வேறு பட்டவை என்று விளம்பி நிறுவனங்களைத் 
தம் இச்சைப்படி இயக்குநர்கள் இயக்குகின்றனர் . 
வரப்பு மீறிய செயல்களின் வகைகளும் அவைகளின் விளைவுகளும் 

( Different kinds of acts of ultra vires ) 

வரம்பு மீறிய செயல்களை மூன்று வகையாகப் பிரிக்கலாம் . 
அவையாவன : 

( 1 ) நிறுவனத்தின் வரம்பிற்கு அப்பாற்பட்ட செயல்கள் 
( Acts ultra vires of the Company ) . 

( 2 ) இயக்குநர் குழுவின் வரம்பிற்கு அப்பாற்பட்ட செயல் 
கள் ( Acts ultra vires of the Directors ) . 

( 3 ) செயல்முறை விதிகளை மீறிய செயல்கள் ( Acts ultra 
vires of the articles ) . 

மேற் கூறிய வகைகளில் பின் இரண்டும் அங்கத்தினர்கள் 
ஆமோதித்தால் சட்டமுறையானதாகிவிடும் . ஆனால் முதல் 
வகையான , நிறுவனத்தின் வரம்பு மீறிய செயல் , அனைத்து அங் 
கத்தினர்கள் ஒரு மனதாக ஆமோதித்தாலும் , அது முற்றிலும் 
செல்லாததாகும் ( Absolutely void ) . அச்செயலுக்கு நிறுவனம் 
எவ்வகையிலும் கட்டுப்பட்டதன்று . 
வரம்பு மீறிய செயலின் விளைவுகள் : ( Consequences of ultra 
vires Acts . ) 

( 1 ) உறுத்துக்கட்டளை ( Injunction ) : நிறுவனம் நோக்கங் 
களை மீறிச் செயல்பட முற்படின் , அங்கத்தினர்கள் நீதிமன்றத்திட 
மிருந்து உறுத்துக்கட்டளை பெற்று , நிறுவனம் அவ்வாறு செயல் 
படுவதைத் தடை செய்யலாம் . 

( 2 ) நம்புறுதி மீளலுக்குப் பொறுப்பாதல் ( Breach of 
warranty of authority ) : நிறுவனத்தின் இயக்குநர்களும் , அதனை 
நடத்தும் அனைவரும் , நிறுவனத்தின் முகவர் ஆவர் . அதனால் 
வரம்பு மீறிய செய்கையால் நிறுவனத்திற்கு உண்டான இழப்பிற்கு 
அவர்கள் பொறுப்பாகிறார்கள் . மேலும் அவர்கள் வரம்பு மீறி 
யதை அறியாத மூன்றாமவருக்கும் ( third party ) அவர்கள் பொறுப் 
பாகிறார்கள் , 


60 


நிறுவனச் சட்டவியல் 


( 3 ) வரம்பு மீறி கடன் வழங்குதல் அல்லது நிறுவனத்தின் 
பணத்தைச் செலவழித்தல் ( ultra vires lending and expenditure ) : 
வரம்பை மீறி நிறுவனத்தின் பணத்திலிருந்து கடன் வழங்கினால் , 
அவ்வாறு செய்தவர் , . நிறுவனம் இழந்த பணத்தை ஈடு செய்யும் 
படி பொறுப்பாகிறார் . [In Re Sharpe ( 1892 ) 1 Ch , 154 ) , இவ் 
வழக்கில் ஒரு இயக்குநர் , வரம்பை மீறி நிறுவனத்தின் மூலதனத் 
திலிருந்து வட்டி ( interest ) கொடுத்தார் . இதனால் அவரும் , 
அவரது சந்ததியார்களும் அப்பணத்தை நிறுவனத்திற்கு ஈடு 
செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 

ஆனால் வரம்பு மீறிய இயக்குநர் தமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை 
( இழப்பை ) பணம் பெற்றுக்கொண்டவர் அவ்வாறு செய்வது 
வரம்பு மீறிய செய்கை என்பதை அறிந்திருந்தால் நிறுவனத்தின் 
பணத்தைப் பெற்றவரிடமிருந்து ஈட்டுறுதி ( Indemnify ) செய்து 
கொள்ளலாம் . 

( 4 ) வரம்பை மீறிப் பெற்ற சொத்துகள் ( ultra vires acquired 
property ) : நிறுவனம் வரம்பை மீறிப் பெற்ற சொத்துகள் அதன் 
பணத்தைக் குறிப்பிடுவதால் , அந்தச் சொத்துகளில் , நிறுனவத் 
தின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது . இதனை அத் செய்த் v . பேங்ஸ் 
ஆல்ப் மைசூர் ( Ad Sait v . Bank of Mysore , 59 , MLJ , R 28 , 
1930) . என்ற வழக்கின் மூலம் அறிய லாம் . இவ் வழக்கில் ஒரு நிறு 
வனம் வரம்பை மீறி சொத்தின் பேரில் வழங்கிய அடமானக் 
கடனை ( mortgage loan ) மீண்டும் பெறும்படி சென்னை உயர் நீதி 
மன்றம் அனுமதித்தது . 

( 5 ) வரம்பு மீறிப் பெற்ற கடன்கள் ( ultra vires borrowing ) : 
நிறுவனம் வாங்கிய கடனைச் செலவழிக்காமல் இருப்பின் , அப் 
பணத்தைச் செலவழிக்காமல் தடை உத்தரவு ( injunction ) 
பெற்று அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் . 

வாங்கிய கடனை நிறுவனம் சட்டமுறையான கடன்களைத் 
தீர்ப்பதற்குச் செலவழித்திருந்தால் , பணம் கொடுத்தவர் , 
கடனைப் பெற்றுக் கொண்ட கடன்காரர்களின் உரிமையின் வாயி 
லாக நிறுவனத்தின் கடன்காரர்களாகிறார்கள் . கடன் பணத்தில் 
நிறுவனம் சொத்து வாங்கியிருந்தால் , அந்தச் சொத்தைப் 
பணம் கொடுத்தவர் எடுத்துக்கொள்ளலாம் . 

வங்கிய கடன் நிறுவனத்தின் இதர பணங்களுடன் கலந்து 
விட்டாலும் , அந்த மொத்தப் பணத்திலிருந்து , விகி தவாரியாகப் 
பணம் வழங்கியவர் மீண்டும் பெறலாம் இதை சிமிலாய்ர் Y. 
ப்ரோஹாம் [ Similair v . Browgham ( 1914 ) , A C 393 ] என்ற 
வழக்கு விளக்குகிறது . அதன் விவரம் பின்வருமாறு : கட்டிட 


அமைப்பு முறை ஏடு 


81 


வேலை செய்த நிறுவனம் , அதன் வரம்பை மீறி வங்கித்தொழிலை 
GLD & IT 600 ( Banking business ) பொது மக்களிடமிருந்து 
இருப்புத் தொகைகளைப் ( Deposits ) பெற்றது . அந்த நிறுவனம் 
கலைக்கப்பட்டபோது , அதன் எஞ்யசி சொத்துகள் , பங்குத் 
தொகையும் இருப்புத் தொகையும் சேர்ந்த மொத்தத் தொகை 
யாகும் . அந்தத் தொகை இருதரப்பினருக்கும் உரிய தொகை 
யிலும் குறைந்ததால் , அந்தப் பணத்தை அவர்களுக்குரிய தொகை 
யின் விகிதத்தில் பிரிக்கும்படி நீதிமன்றம் முடிவு செய்தது . 

( 6 ) வாம்பு மீறிய ஒப்பந்தங்கள் ( Ultra vires Contracts ) : 
வரம்பு மீறிய ஒப்பந்தங்கள் முற்றிலும் செல்லாதவையாகும் 
( Absolutely void ) , நிறுவனத்தை அந்த ஒப்பந்தங்கள் கட்டுப் 
படுத்தாது . அவைகளால் எவ்வித உரிமையும் ஒப்பந்தம் செய் 
தவர் பெற முடியாது . இதனால் சில சமயங்களில் அநீதிகள் 
உண்டாகின்றன . இதனைக் கீழ்க்காணும் வழக்குகள் தெளிவு 
படுத்துகின்றன . 

In re Jon Beauforte ( London ) Ltd. ( 1953 ) ch . 131 , 69 
L.Q.R. 166 . 

இவ் வழக்கில் உடைகள் உற்பத்தியும் அங்கி ( Gown ) உற்பத்தி 
யும் செய்த நிறுவனம் பகட்டான மரச்சாமான் உற்பத்தியை 
( Veneer manufacturing ) அதன் வரம்பை மீறி மேற்கொண்டது . 
அத்தொழிலுக்காக அந்த நிறுவனத்திற்குக் கட்டிட வேலை செய்த 
வரும் , மரங்கள் கொடுத்தவரும் , கரி 

கொடுத்தவரும் , 
தங்களுக்குச் சேர வேண்டிய தொகைகளை , ஒப்பந்தங்கள் செல் 
லாதபடியால் , நிறுவனத்திடமிருந்து பெற முடியாது என்று 
நீதிமன்றம் முடிவு செய்தது . 

In re Port Canning and Land Investment Co. ( 1871 ) 7 
B.L.R. 533 . 

தன் வரம்பை மீறி ஒரு நிறுவனம் நெல் அரவைத் தொழிலை 
மேற்கொண்டது . நிறுவனத்திடமிருந்து அரிசி வாங்கியவர்கள் 
அதன் தரக் குறைவால் நஷ்டத்திற்கு விற்க வேண்டியதாயிற்று . 
நிறுவனம் அந்த நஷ்டத்திற்கு ஈடாக அவர்களுக்குக் காசோலைகள் 
( Drafts ) வழங்கியது . நிறுவனம் கலைக்கப்பட்டபோது அக் 
காசோலைகள் செல்லாதவை என்றும் , அவைகள் நிறுவனத்தைக் 
கட்டுப்படுத்தாது என்றும் நீதிமன்றம் முடிவு செய்தது . 

வரம்பு மீறுதல் கோட்பாட்டினை நிறுவனத்திற்கு எதிராகப் 
பயன்படுத்தலாம் என்பது இன்னும் தெளிவாக முடிவு செய்யப் 
படவில்லை . அங்கத்தினர்கள் , கடன்காரர்கள் ஆகியோர் நலனைக் 


62 


நிறுவனச் சட்டவியல் 


காக்க முற்பட்ட கோட்பாட்டை நிறுவனத்திற்கு எதிராகப் 
பிரயோகிப்பது முறையல்ல என்ற கருத்தும் முளைத்துள்ளது ஒரு 
பகுதியினரிடம் 

( 7 } உரர்பு மீறிய குற்றங்களும் தீங்குகளும் ( ultra vires crimes . 
and Torts ) : இதைப் பற்றி மூன்று வகையான கருத்துகள் முனைந் 
துள்ளன . முதலாவது , நிறுவனம் வரம்பு மீறிய செயலைச் செய்ய 
முடியாதெனின் , அது குற்றமும் தீங்கும் ஒருக்காலும் செய்ய 
முடியாது என்பதாகும் . இரண்டாவது , வரம்பு மீறுதல் 
கோட்பாடு , ஒப்பந்தங்களை மட்டும் தான் பாதிக்கும் . 

ஆகை 
யால் , நிறுவனம் குற்றங்களுக்கும் , தீங்குகளுக்கும் முழுப் 
பொறுப்பாகும் என்பதாகும் . மூன்றாவதாக , நிறுவனம் வரம்பிற் 
குட்பட்ட செயலால் விளையும் குற்றம் தீங்கு களுக்கு மட்டுமே 
பொறுப்பாகும் . வரம்பு மீறிய செயலால் 

விளைந்த குற்றங் 
களுக்கும் , தீங்குகளுக்கு நிறுவனம் எள்ளளவும் பொறுப்பாகாது 
என்பதாகும் . மேற்கூறியவைகளில் மூன்றாவதாகக் குறிப்பிட்ட 
கருத்தே சட்டவல்லுநர் பெரும்பாலோர் கருத்தாகும் ( Con 
sensus of Judicial opinion ) . 


தற்கால நிறு வனவியலில் வரர்பு மீறுதல் கோட்பாட்டின் நிலை 

( Place of th ) Doctrine of ultra virss in modern law ) 

அங்கத்தினர்கள் , கடன்காரர்கள் , நிறுவனம் ஆகியோர் 
நலனைக் காக்க முற்பட்ட இக்கோட்பாடு , அதற்கு மாறாக அவர் 
களுக்குப் பலவித இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் இழைப்ப 
தாகக் கருத்தூன்றி வருகிறது . இன்றைய நிறு வனவியலில் . 
இக்கோட்பாட்டினை மீறுவதற்குப் பல எளிய முறைகள் வெற்றி 
கரமாக கையாளப் படுகின்றன . நோக்கங்களை விரிவாக வரைந்து 
கொள்வதும் , சட்ட முறைப்படி நோக்கங்களை மாற்றிக் கொள் 
வதும் , கோட்பாட்டினை ( Doctrine ) உயிரற்றதாக்குவதல்லாமல் , 
கவலையைப் போக்குவதற்கு பதிலாக , வலை விரித்து யாவரு கும் 
தீங்கைத் தருகிறது என்ற எண்ணம் மேலோங்கி வருகிறது இந்த 
நிலையில் இக்கோட்பாடு தேவையானதா அல்லது தேவையற்றதா 
என்ற கருத்து வேறுபாடு வெகு வாய் வளர்ந்து புல்லென எழும்பி , 
கோட்பாட்டினை வேரோடு தரைமட்டமாக்க இரு பேரிடிகள் 
முழங்கின . முதல் இடி தோன்றியது கோகன் குழு ( Cohan 
Committee ) வாயிலாக . இக் குழு இக் கோட்பாட்டினைக் குழி 
தோண்டிப் புதைக்து விடவேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது . 
ஜென்கின்ஸ் குழு ( Jenkins Committee ) வாயிலாக இரண்டாவது 
இடி தோன்றியது . இக் குழு இக்கோட்பாட்டிற்குச் சாவு மணி 
ஆடிக்கவில்லை என்றாலும் அதன் விளைவுகள் பலவற்றைக் களையும் 


அமைப்பு முறை ஏடு 


63. 


படி கூறியுள்ளது . வரம்பு மீறுதல் கோட்பாடு நிறுவனவியலில் 
ஆணித்தரமாய் வேரூன்றியுள்ளதை யாவரும் மறுக்க முடியாது . 
மேலும் சட்டசபையும் இக்கோட்பாட்டை அழிக்கவோ மாற் 
றவோ இதுவரை துணியவில்லை . 


பங்குத் தொகைகளில் மாறுதல் அல்லது அவைகளின் தொகையை 

அதிகப்படுத்தல் அல்லது குறத்தல் ( Alteration 
increase or decrease of share capital ) . 


OL 


அவை 


பங்குத் தொகையை அதிகப்படுத்துவதும் , அவைகளில் மாறு 
தல்கள் செய்யும் முறைகளைப் பற்றியும் நிறுவனச் சட்டத்தில் 
94 to 97 ஆவது பிரிவுகளில் தெளிவாக்கப் பட்டுள்ளன . 
பின்வருமாறு : பங்குத் தொகைகள் கொண்ட ஒரு நிறுவனம் 
அதன் செயல்முறை விதிகள் அனுமதித்தால் கீழ்க்கண்ட வகையில் 
அப் பங்குகளில் மாறுதல் செய்யலாம் . செயல்முறை விதிகள் 
அவைகளை அனுமதிக்காவிடில் அவைகளை அதற்குத் தகுந்தபடி 
நிறுவனம் தனித் தீர்மானத்தால் ( Spacial rasolution ) மாற்றிக் 
கொள்ளலாம் . நிறுவனம் ( a ) புதிய பங்குகளை வழங்கிப் பங்குத் 
தொகையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் . ( b ) பங்குகளை 
மொத்தமாக்கி அதை உள்ள பங்குகளைவிட ( existing shares ) 
அதிக மதிப்புள்ள பெரிய பங்குகளாகப் பிரிக்கலாம் . ( c ) முழுவ 
தும் செலுத்தப்பட்ட பங்குகள் அனைத்தையும் அல்லது அ . வக 
ளில் எதையும் பண்டமாக ( stock ) மாற்றி அப் பண்டத்தை 
மீண்டும் பங்காக மாற்றலாம் . ( d ) உள்ள பங்குகளைச் ( existing 
shares ) சம மதிப்புடைய சிறு பங்குகளாகப் பிரிக்கலாம் . ( e ) 
ஏற்றுக் கொள்ளப்படாத பங்குகளை ரத்து ( cancel ) செய்து 
பங்குத் தொகையைக் குறைக்கலாம் . 


மேற்கூறிய காரியங்களை நிறுவனம் பொதுக்கூட்டங்களில் 
தான் செய்யலாம் . மேலும் ஏற்காத பங்குகள் ரத்து செய்யப் 
பட்டுப் பங்குத் தொகை குறைந்தால் அது நிறுவனச் சட்டப்படி 
பங்குத் தொகையைக் குறைத்ததாகக் கருதப்படமாட்டாது . 

ஒரு நிறுவனம் மேற்கூறியவைகளில் எதைச் செய்தாலும் , 
அல்லது முன்னுரிமைப் பங்குகளை மீட்டாலும் ( redumptio.1 of 
Preference shares ) , அவைகளைப் பற்றிய முழு விவரங்களைக் 
கொண்ட அறிக்கையை ஒரு மாத காலத்திற்தள் பதிவாளரிடம் 
தாக்கல் 

செய்யத் தவறினால் தண்டனைக்குள்ளாகும் என்று 
95 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது . மேலும் 97 ஆவது 
பிரிவின்படி , ஒரு நிறுவனம் புதிய பங்குகளை வழங்கிப் பங்குத் 
தொகையை அனுமதிக்கப்பட்ட மூலதனத்தைவிட ( authorised 


64 


நிறுவனச் சட்டவியல் 


capital ) அதிகமாக்கினால் அவ்வாறு செய்த பதினைந்து நாட் 
சளுக்குள் அவைகளைப் பற்றிய முழு விவரங்களைக் கொண்ட 
அறிக்கையைப் பதிவாளரிடம் தாக்கல் செய்யத் தவறினால் 
தண்டனைக்குள்ளாகும் . 


பங்குத் தொகையைக் குறைக்கும் முறை ( Reduction of share 

capital ) . 
நிறுவனத்தின் கடன் காரர்களும் மற்றும் 

அதனுடன் 
தொடர்பு கொள்வோர் அனை வரும் அதன் மூலதனத்தையே 
பெரிதும் 

நம்பியுள்ளனர் . இதனால் ஒரு நிறுவனம் அதன் 
மூலதனத்தை எளிதில் குறைக்க முடியாதபடி முட்டுக்கட்டைகளை 
அமைத்துள்ளது நிறுவனச் சட்டம் . அவைகள் 100 to 105 ஆவது 
பிரிவுகளில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன . 


நீதிமன்றம் உறுதியளிப்பதாயிருப்பின் , ஒரு நிறுவனம் தன் 
மூலதனத்தைத் தனித் தீர்மானத்தால் கீழ்க்கண்ட வகைகளில் 
குறைக்கலாம் : ( a ) அதன் பங்குகளில் கட்ட வேண்டிய தொகை 
யைத் தள்ளியோ அல்லது குறைத்தோ மூலதனத்தைக் குறைக்க 
லாம் ( b ) அவ்வாறு தள்ளியும் தள்ளாமலும் அல்லது குறைத்தும் 
குறைக்காமலும் , இழந்த மூலதனத்தையும் ( lost capital ) சொத்து 
ஈடில்லாத மூலதனத்தையும் ( capital unrepresented by assets ) 
ரத்து கெய்யலாம் ( cancal ) . ( c ) அவ்வாறு தள்ளியும் தள்ளாம 
லும் , குறைத்தும் குறைக்காமலும் , நிறுவனம் தன் தேவைக்கு 
அதிகமாய் உள்ள பங்குத் தொகையைத் திருப்பி அளித்துவிட 
லாம் . நிறுவனம் மேற்கூறியவைகளைச் செய்யும்போது அதற்கு 
ஏற்றவாறு அமைப்பு முறை ஏட்டினுக்கு மாறுதல்கள் செய்ய 
லாம் . 


மனு 


மேற்கூறிய வகைகளில் மூலதனத்தைக் குறைப்பதற்குத் தனி 
முறைத் தீர்மானம் ( Spacial rasolution ) செய்தவுடன் , மூலதனம் 
குறைந்திருப்பதை உறுதிசெய்யும்படி நீதிமன்றத்திற்கு 
செய்ய வேண்டும் . கடனோ அல்லது வேறு உரிமை பெற்ற கடன் 
காரர்கள் மூலதனம் குறைக்கப்படுவதை எதிர்க்கலாம் . இதற் 
காக நீதிமன்றம் கடன்காரர்கள் பெயர் , அவர்களுக்குச் சேர 
வேண்டிய தொகை முதலான விவரங்களைத் தீர்மானித்து அந்தப் 
பட்டியலை நீதி மன்றத்தின் அறிக்கைப் பலகையில் ( Notice Board ) 
வெளியிடவேண்டும் . கடன் அடைபடாத அல்லது உரிமை நிறை 
வேறப்பெறாத கடன்காரர்கள் மூலதனத்தைக் குறைப்பதற்கு 
இசையாவிட்டால் , நிறுவனம் அவர்கள் கடனை அடைக்கவும் 
உரிமைகளை நிறைவேற்றவும் போதிய பிணையம் வழங்கினால் , நீதி 


அமைப்பு முறை ஏடு 


65 


மன்றம் அவர்கள் இசைவு தேவையில்லை என்று முடிவு செய்ய 
லாம் . மேலும் நீதிமன்றம் தனிமுறைச் சூழ்நிலைகளில் குறிப் 
பிட்ட வகையைச் சேர்ந்த கடன்காரர்களின் இசைவு தேவை 
யில்லை என்று குறிப்பிடலாம் , 


நீதி மன்றம் எதிர்க்கக்கூடிய கடன்காரர்களின் இசைவைப் 
பெற்றாகி விட்டது என்றோ அல்லது அவர்கள் கடன் அடைபட்டு 
விட்டது என்றோ அல்லது அவர்கள் கடன் அடையப் போதிய 
பிணையம் வழங்கப்பட்டுள்ளது என்றோ மன நிறைவு பெற்றால் , 
நிறுவனம் மூலதனத்தைக் குறைப்பதை அது குறிப்பிட்ட கட்டு 
திட்டங்களின் ( terms and conditions ) பேரில் உறுதி செய்யலாம் . 
மேலும் நீதிமன்றம் குறிப்பிடும் காலம் வரை ‘ குறைக்கப்பட்டது 
{ reduced ) என்ற வார்த்தைகளை நிறுவனம் தன் பெயரின் இறுதி 
யில் குறிப்பிட வேண்டும் என்றும் , மூலதனம் குறைக்கப்பட்ட 
காரணங்களையும் 

இதர 

விவரங்களையும் நிறுவனம் பொது 
மக்களுக்கு அறிக்கை மூலம் வெளியிடவேண்டும் என்றும் விதிக்க 
லாம் . 


நீதிமன்றம் மூலதனம் குறைத்ததை உறுதி செய்த உத்திர 
வின் உண்மையொப்பு நகலையும் ( certified copy ) மாற்றப்பட்ட 
மூலதனம் , அது எத்தனை பங்குகளாய்ப் பிரிக்கப்பட்டுள்ளது , ஒவ் 
வொரு பங்கிலும் செலுத்தப்பட்டதாகக் கருதப்படும் தொகை 
முதலான விவரங்களைக் கொண்ட நடவடிக்கைக் குறிப்புகளையும் 
( Minutes ) பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் . பதிவாளர் 
மேற்படி விவரங்களைப் பதிவுப் புத்தகத்தில் குறிப்பிட்டு , பதிவு 
செய்ததற்கான சான்றிதழ் தம் கைப்பட வழங்கவேண்டும் . 
அந்தச் சான்றிதழ் , சட்டப்படி மூல தனம் குறைக்கப்பட்டுள்ள 
தற்கு முடிவான சான்றாகும் . மேற்படி மாறுதல் பதிவு செய்யப் 
பட்டுள்ளதை நீதி மன்றம் தீர்மானித்தபடி வெளியிட வேண்டும் . 
மாறுதல் பதிவான தேதியிலிருந்து தான் செயல்படும் . மேற்படி 
மாறுதலைப் பதிவான தேதிக்குப்பின் வழங்கப்படும் , அமைப்பு 
முறை ஏட்டின் ஒவ்வொரு பிரதியிலும் குறிப்பிட வேண்டும் . 

மூலதனம் குறைக்கப்பட்ட பிறகு பழைய பங்குதாரரும் தற் 
காலப் 

பங்குதாரரும் பங்குத் தொகையில் குறைக்கப்பட்ட 
தொகைக்கு மேல் பொறுப்பாக மாட்டார்கள் . ஆனால் மூலதனம் 
குறைக்கப்படுவதின் விளைவை அறியாமையால் , உணராத கடன் 
காரரின் கடன் அடைபடாதிருப்பின் , மூலதனம் குறைக்கப்பட்ட 
தைப் பதிவான நாள்வரை , அங்கத்தினராய் இருந்த ஒவ்வொரு 
வரும் அந்தக் கடனை அடைக்க , மூலதனம் குறைக்கப்படுவதற்கு 
முன்பிருந்த தம் பங்களவிற்குப் பொறுப்பாகிறார்கள் . நிறுவனம் 


66 


நிறுவன்ச சட்டவியல் 


கலைக்கப்பட்டாலும் . இந்தப் பொறுப்பிலிருந்து அவர்கள் தப்ப 
முடியாது . நீதிமன்றம் அந்தக் கடனுக்குப் பொறுப்பானவர்கள் 
பெயர்ப்பட்டியலைத் தயாரித்து அவர்களைப் பொறுப்பாக்கும் . 

நிறுவனத்தின் அதிகாரிகள் கடன்காரர்களின் பெயர்களை 
அறிந்திருந்தும் அவைகளை மறைத்தாலும் , அவர்களுக்குரிய கடன் 
களைப் பற்றிய விவரங்களைத் தவறாகக் கூறினாலும் ( misrepresent ) , 
அல்லது அவைகளை மறைக்க உதவி செய்தாலும் தண்டனைக் 
குள்ளாவர் என்று குறிப்பிடுகிறது . 


கீழ்க்கண்ட முறைகளில் மூலதனம் குறைக்கப்படுவதற்கு நீதி 
மன்றத்தின் உத்திரவும் உறுதியும் தேவையில்லை : 

( a ) பங்குகளைச் சட்ட முறையாகப் பறிமுதல் செய்வது 
( Forfeiture ) . 

( b ) பங்குகளைச் சட்ட முறைப்படி கைவிடுதல் ( Surrender 
of shares ) . 

( c ) மீட்கக் கூடிய முன்னுரிமைப் பங்குகளை ( Redeemable 
preference shares ) மீட்பது ( பி . 94 ) . 

(d ) ஏற்றுக்கொள்ளாத பங்குகளை ரத்து செய்வது ( பி . 94 ) . 

( e ) 402 ஆவது பிரிவின்படி நீதி மன்றத்தின் ஆணைப்படி 
அங்கத்தினர் பங்குகளை நிறுவனம் கொள்வினை 

செய்வது 
( Purchase ) . 


3. செயல் முறை விதிகள் 

( Articles of Association ) 


செயல் முறை விதிகள் என்றால் என்ன ? 


செயல் முறை விதிகள் என்பன நிறுவனம் நடத்தப்படும் 
முறைகளை நன்றாக விளங்கச் செய்து , பொதுமக்களுக்கு அதில் 
குறிப்பிட்டவைகளைக் கொள் நிலை அறிவிக்கையாக்கும் ( Construc 
tive notice ) ஒரு பொது ஆவணமாகும் ( Public document ) . 
நிறுவனச் சட்டம் செயல்முறை விதிகளை 2 ( உ ) ஆம் பிரிவில் பின் 
வருமாறு வரையறை ( Defines ) செய்துள்ளது . செயல் முறை 
விதிகள் என்றால் மூலமாய் வரையப்பட்டதும் ( originally framed ) 
அவ்வப்போது செய்யப்பட்ட மாறுதல்களுடன் விளங்கும் செயல் 
முறை விதிகள் ஆகும் . 


ஆதரவாளர்களுக்கு ( Subscribers ) உதவியாக நிறுவனச் 
சட்டத்தின் முதல் பின் இணைவில் ( First schedule ) , A , B , C , D , E , 
என்ற அட்டவணைகளில் ( Tables ) எல்லா வகையான நிறுவனங் 
களுக்குரிய செயல்முறை விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பொது 
( வரம்புற்ற ) நிறுவனம் தவிர ( Public limited Companies ) , மற்ற 
எல்லா நிறுவனங்களும் தத்தமக்குரிய செயல்முறை விதிகளை 
அட்டவணைகளில் உள்ளபடியே அல்லது அவைகளைத் தழுவி 
அமைத்துக்கொண்டு , அமைப்புமுறை ஏட்டுடன் ( Memorandam ) 
கட்டாயமாகப் பதிவு செய்து கொள்ளவேண்டும் . பொது ( வரம் 
புற்ற ) நிறுவனம் , செயல்முறை விதிகளைப் பதிவு செய்யாவிடில் , 
அதற்கு அட்டவணை A - யில் உள்ள விதிகளைப் பிரயோகிக்கப் 
படும் . எனவே , வரம்பற்ற நிறுவனங்கள் ( unlimited Compa 
nies ) தனியார் வரம்புற்ற நிறுவனங்கள் ( Private Limited 
Companies ) பொறுப்புறுதி நிறுவனங்கள் ( Guarantee Companies ) 
தவறாமல் செயல்முறை விதிகளைப் பதிவு செய்யவேண்டும் . 


68 


நிறுவனச் சட்டவியல் 


செயல் முறை விதிகளின் எழுத்து முறை வடிவம் ( Form of Articles ) 

செயல் முறை விதிகள் பதிவு செய்யப்படுவதாயின் , அவைகள் 
அச்சிடப்பட்டு , தொடர்ச்சியான எண்ணிக்கைகள் கொண்ட 
பத்திகளாக ( Paras ) பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு ஆதரவாளரும் 
கையெழுத்திட்டு , ஒவ்வொரு கையெழுத்திற்கும் குறைந்தது ஒரு 
சாட்சி சான்றுக் கையொப்பம் ( attest ) செய்து , ஆதரவாளரும் 
( Subscriber ) சாட்சியும் ஆகிய இருவரும் தத்தம் முகவரி , 
விவரம் , தொழில் முதலியன அவரவர் கையொப்பத்திற்கெதிரே 
குறிப்பிடவேண்டும் . 

செயல் முறை விதிகளில் குறிப்பிடத்தக்கலை ( Contents of the 
Articles ) : நிறுவனத்தை நடத்துவதற்குத் தேவையான 

எல்லா 
விதிகளையும் அதில் குறிப்பிடலாம் . அதில் குறிப்பிடப்படாத 
விவரங்களில் , அட்டவணை A யில் உள்ள விதிகள் பின்பற்றப் 
படும் . வரம்பற்ற நிறுவனமும் ( unlimited Company ) , பொறுப் 
புறுதி நிறுவனமும் ( Guarantee Company ) எவ்வளவு உறுப்பினர் 
களைக் கொண்டு பதிவு செய்யப்படும் என்று குறிப்பிடவேண்டும் . 
தனியார் வரம்புற்ற நிறுவனமாயின் ( Private Limited Com - 
pany ) 3 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ள விவரங்களைத் தவறாமல் 
குறிப்பிட வேண்டும் . அதாவது பங்குகளைக் கைமாற்றம் செய் 
வதைக் கட்டுப்பாடு செய்யவேண்டும் . உறுப்பினர்கள் எண் 
ணிக்கை 50 - க்கு மேற்படாமல் அளவு படுத்தவேண்டும் . பொது 
மக்களுக்குப் பங்குகள் வழங்குவதைத் தடை செய்ய வேண்டும் . 
பொதுவாக , செயல் முறை விதிகள் நிறுவனச் சட்டத்திற்கும் , 
அதன் விதிகளுக்கும் , அமைப்பு முறை ஏட்டிற்கும் ( memo 
randum ) உட்பட்டிருக்க வேண்டும் . அவைகளை மீறினால் அவை 
செல்லாதவையாகும் ( Invalid ) . 


செயல்முறை விதிகளை மாற்றும் முறை ( Alteration of Articles ) : 
31 ஆவது பிரிவு செயல் முறை விதிகளுக்கு மாறுதல் செய்யும் 
முறையும் அதற்குள்ள தடைகளையும் மிகத் தெளிவாகக் குறிப்பிடு 
கிறது . ஒரு நிறுவனம் தன் செயல் முறை விதிகளை மாற்றுவ 
தற்கு மிக அதிகமான உரிமை பெற்றுள்ளது . அந்த உரிமையை 
இழப்பதற்கு நிறுவனத்திற்கே உரிமை கிடையாது என்று சட்டம் 
செப்புகிறது . அதனால் ஒரு நிறுவனம் இந்த உரிமையை உபயோ 
கிப்பதில்லை என்று ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தம் செல்லாத 
தாகும் . அது நிறுவனத்தைச் சற்றும் பாதிக்காது . ஆனால் , 
இத்தகைய உரிமைக்குச் சட்டதிட்டங்களும் நீதிமன்றங்களும் 
மிகச் சில தடைகளே விதித்துள்ளன . அவை பின்வருமாறு : 


செயல் முறை விதிகள் 


69 


என்று 


( 1 ) செயல் முறை விதிகளுக்கு மாறுதல்கள் தனித் தீர்மானத் 
தால்தான் ( Special resolution ) செய்ய வேண்டும் . செயல் 
முறை விதிகள் , அவைகளுக்கு மாறுதல் செய்யத் தனித் தீர்மானம் 
தேவையில்லை ( Restricting the alteration of articles ) 
குறிப்பிட்டால் , அந்த விதிகள் செல்லாதவையாகும் . 

( 2 ) செய்யப்படும் மாறுதல் , நிறுவனச் சட்டத்திற்கும் 
மற்றும் இதர செயலுறு சட்டங்களுக்கும் ( Acts in force ) 
முரணாக இருக்கக்கூடாது . 

( 3 ) செய்யப்படும் மாறுதல் நிறுவனத்தின் அமைப்பு முறை 
ஏட்டிற்கு முரணாயிருக்கக்கூடாது . 

( 4 ) பொது நிறுவனம் ( Public company ) ஒரு தனியார் நிறு 
வனமாக ( private company ) மாற்றப்படுவதற்குச் செயல் முறை 
விதிகளில் மாறுதல் செய்ய மத்திய அரசினரின் ஒப்புதல் ( appro 
val ) பெற வேண்டும் . 

( 5 ) மாறுதல் உறுப்பினர்களின் பொறுப்பை அதிகமாக்கினா 
லும் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்ட பங்குகளுக்கு அதிகமான 
பங்குகளை ஏற்கச் செய்தாலும் , அதற்கு ஒவ்வொரு உறுப்பினரின் 
ஒப்புதல் பெறவேண்டும் . ஆனால் இந்தத் தடை விளையாட்டு , 
பொழுதுபோக்கு , சமூகத்தொண்டு முதலியவைகளுக்கான சங்கங் 
களுக்கும் ( Clubs ) , வாணிபம் செய்யாத சேர்க்கைளுக்கும் ( Non 
trading Associatio is ) கிடையாது . 

( 6 ) 397 , 398 ஆவது பிரிவுகளின்படி நீதி மன்றம் நிறுவனத் 
தின் செயல் முறை விதிகளுக்கு மாறுதல் செய்ய உத்ததரவு செய் 
திருந்தால் , மேற்படி விதிகளை மறுபடியும் மாற்றுவதற்கு நீதி 
மன்றத்தின் உத்தரவு பெறவேண்டும் ( பி . 402 ) . 


( 7 ) மேலாண்மை இயக்குநர் ( Managing Director ) , முழு நேர 
இயக்குநர் ( Full time Director ) , விலகல் பொறுப்பில்லா 
இயக்குநர் ( not liable to retire ) முதலானோரை அமர்த்தவும் 
அல்லது மறுமுறை அமர்த்தவும் ( பி . 268 ) , அவர்களுக்கு ஊதியம் 
வழங்குவதற்கும் ( பி . 310 ) , இயக்குநர்கள் எண்ணிக்கை அதிகப் 
படுத்துவதற்கும் ( பி . 259 ) , மத்திய அரசினரின் ஒப்புதல் பெறா 
விட்டால் செல்லாது . 


நீதிமன்றங்களின் தடைகள் ( Judicial restrictions ) 

( 1 ) மாறுதல் சிறுபான்மையினரை ( minority ) ஒடுக்குவ 
தாகவோ ( oppress ) அல்லது மோசடி ( Fraud ) செய்வதாகவோ 
இருக்கக்கூடாது . 


10 


நிறுவனச் சட்டவியல் 


மினியர் V. ஹூப்பர்ஸ் டெலிகிராஃப் கம்பெனி [ Menier y . 
Hoopers Telegraph Co. ( 1874 ) L. R. 9 Ch . App . 350 ] . 

இவ்வழக்கில் A என்ற நிறுவனத்தின் பெரும்பான்மையான 
பங்குதாரர்கள் . B என்ற நிறுவனத்திலும் அங்கத்தினர்களாய் 
இருந்தனர் . A நிறுவனம் B நிறுவனத்தின் மீது தொடர்ந்த 
நடவடிக்கையை A நிறுவனத்தின் கூட்டத்தில் A- க்குப் பாதக 
மாகச் சமரசம் செய்யத் தீர்மானிக்கப்பட்டது , A நிறுவனத்தின் 
சிறுபான்மையினரை மோசடி செய்வதாகவுள்ள அந்தத் தீர் 
மானத்தை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ( set aside ) . 


பட்டது . 


பிரௌன் v . பிரிட்டீஸ் அப்ராசிவ் வீல் கம்பெனி [ Brown y . 
British Abrasive Wheel Co. ( 1919 ) 1 Ch . 290] . 
இவ் வழக்கில் நிறுவனத்திற்கு மூலதனம் அதிகமாகத் தேவைப் 

பெரும்பான்மையாளர் , இரண்டு சதவீதம் இருந்த 
சிறுபான்மையினர் , தங்கள் பங்குகளை விற்பதாய் இருந்தால் , 
தேவையான அதிகப்படி பங்குகளை ஏற்றுக் கொள்ளச் சம்மதித் 
தனர் . ஆனால் , சிறுபான்மையினர் அதற்கு ஒப்பவில்லை . இதனால் 
நிறுவனம் சிறுபான்மையினர் பங்குகளைக் கொள்வினை செய் 
வதற்குச் செயல் முறை விதிகளில் மாறுதல் செய்தது . ஆனால் , 
நீதிமன்றம் அது மோசடியானது என்று முடிவு செய்தது . 


( 2 ) மாறுதல் நல்லெண்ணத்துடன் ( Bonafide ) நிறுவனத்தின் 
நன்மைக்காகச் செய்யப்பட வேண்டும் . 


சைட்பாட்டம் y . கெர்ஸா , லீஸ் அண்ட் கம்பெனி ( Sidebottam 
y . Kershaw , Leese and Co. ( 1920 ) 1 Ch . 154 ] . 

இவ்வழக்கில் , ஒரு தனியார் நிறுவனத்தில் ( Private Co. ) , 
இயக்குநர்கள் பெரும்பான்மையான பங்குகளைப் பெற்றிருந்தனர் . 
அவர்கள் நிறுவனத்திற்குப் போட்டியாக வியாபாரம் செய்யும் 
அங்கத்தினர் பங்குகளைக் கொள்வினை செய்யச் செயல் முறை 
விதிகளில் மாறுதல் செய்தனர் . நிறுவனத்திற்குப் போட்டியாக 
வியாபாரம் செய்த வாதி ( Plaintiff ) அந்த மாறுதலை எதிர்த்தது 
மன்றி , பின்னர் அதை எதிர்த்து வழக்கும் தொடுத்தார் . ஆனால் 
நீதி மன்றம் , மாறுதல் , நல்லெண்ணத்துடனும் , நிறுவனத்தின் 
நன்மைக்காகவும் , செய்யப்பட்டுள்ளது என்று முடிவு செய்து 
வழக்கைத் தள்ளிவிட்டது . 


ஒரு சமயம் நிறுவனம் , தான் செய்த ஒப்பந்தத்திற்கு மாறாகச் 
செயல்முறை விதிகளை மாற்றமுடியாது என்று கருதப்பட்டது . 
ஆனால் , இது மிகவும் தவறான கருத்து என்பதை இங்கிலாந்து 


செயல் முறை விதிகள் 


71 


நாட்டின் சீமான்கள் சபை , ஸிர்லா V. சதர்ன் பௌண்டரீஸ் 
லிமிடெட் ( Shirlawy . Southern Foundaries Ltd. ( 1940 ) AC . 
701 ] என்ற வழக்கில் தெளிவாக்கியது . ஒப்பந்தத்தை மீறிய 
தற்கு நிறுவனம் இழப்பீடு ( Damages ) தர வேண்டுமே தவிர 
அந்த ஒப்பந்தம் செயல்முறை விதிகளை மாற்றுவதற்கு எவ்விதத் 
தடையும் செய்யமுடியாது என்று குறிப்பிட்டது . அவ் வழக்கில் , 
ஒரு நிறுவனத்தின் இயக்குநர் , அந்த நிறுவனத்தின் மேலாண்மை 
இயக்குநராகப் ( Managing Director ) பத்து ஆண்டுக்காலம் வரை 
அமர்த்தப்பட்டார் . அந்த நிறுவனம் வேறொரு நிறுவனத்துடன் 
இணைந்து ( Amalgamated ) , புதிய செயல் முறை விதிகளை மேற் 
கொண்டது . புது விதிகளின்படி நிறுவனம் , இயக்குநர்களைப் 
பதவியிலிருந்து நீக்கும் உரிமை பெற்றது . மேலும் , அவ் விதிகளின் 
படி இயக்குநர் பதவி இழந்தவர் , மேலாண்மை இயக்குநர் பதவி 
யும் இழக்க வேண்டும் . புதிய விதிகளின்படி வாதி இயக்குநர் 
பதவியில் இருந்து விலக்கப்பட்டார் . அதன் விளைவாக அவர் 
மேலாண்மை இயக்குநர் பதவியையும் , பத்து ஆண்டுகள் கழிவ 
தற்கு முன்பாகவே இழந்தார் . நீதி மன்றம் புதிய விதிகள் முறை 
யானவை என்றும் , ஆனால் நிறுவனம் ஒப்பந்தம் மீறியதற்கு 
வாதிக்கு இழப்பீடு செய்யவேண்டும் என்று முடிவு செய்தது . 


ஒரு சமயம் , நிறுவனம் , பங்கு தாரர்களின் உரிமைகளில் , 
வேறுபாடுகள் ஏற்படும் வகையில் செயல் முறை விதிகளுக்கு 
மாறுதல் செய்யமுடியாது என்று கருதப்பட்டது . ஆனால் , இக் 
கருத்தும் தவறானது என்று விரைவில் தெளிவாக்கப்பட்டது . 

ஆண்ட்ரூஸ் y . காஸ் மீட்டர் கம்பெனி [ Andrews v . Gas 
Meter Co. ( 1897 ) 1 Ch . 361 ] . 

இவ் வழக்கில் நிறுவனத்தின் அமைப்பு முறை ஏடு நிறுவனம் 
வேண்டும்போது மூலதனத்தை அதிகப்படுத்துவதற்கு உரிமை 
வழங்கியது . ஆனால் , அதில் முன்னுரிமைப் பங்குகளைப் ( Preference 
Shares ) பற்றிக் குறிப்பிடப்படவில்லை . நிறுவனம் செயல் முறை 
விதிகளை மாற்றி , முன்னுரிமைப் பங்குகளை வழங்குவதற்கு உரிமை 
பெற்றது . அமைப்பு முறை ஏடு அவ்விதப் பங்குகளைத் தடை 
செய்யாததால் , அந்த மாறுதல் முற்றிலும் முறையானதென 
முடிவு செய்தது நீதிமன்றம் . 


மாறுதல் பின் செயலாக்கமுடையது ( Alteration has retrospective 

effect ) 

ஆலன் 7. மேற்கு ஆஃப்ரிக்கத் தங்கச் சுரங்கம் ( Allen v . Gold 
Reefs of West Africa ( 1900 ) 1 Ch . 656. ) 


நிறுவனச் சட்டவியல் 


இவ் வழக்கில் , நிறுவனம் கோரிக்கை பாக்கிக்காக ( calls due ) 
முழுவதும் செலுத்தப்படாத பங்குகளின் பேரில் பற்றுரிமை ( lien ) 
பெற்றிருந்தது . அந்த நிறுவனத்தில் A என்ற ஒரே நபர்தான் 
முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குத் தொகைகளைப் பெற்றி 
ருந்தார் . ஆனால் , அவர் 

ஆனால் , அவர் நிறுவனத்திற்கு இதர பங்குகளில் 
கோரிக்சை பாக்கி ( calls due ) தரவேண்டியிருந்தது . நிறுவனம் , 
செயல் முறை விதியில் உள்ள , முழுவதும் செலுத்தப்படாத ( Not 
fully paid ) , என்ற வார்த்தைகளை விலக்கியது . அதன் விளைவாக 
நிறுவனம் முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளின் பேரிலும் 
பற்றுரிமை பெற்றது . அவ்வாறு மாற்றம் செய்தது முற்றிலும் 
முறையானதென முடிவு கூறியது நீதிமன்றம் . இதனால் செய்யப் 
படும் மாறுதல் பின் செயலாக்க முடையது ( Retrospective effect ) 
என்பது தெளிவாகிறது . 


அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதிகளின் விளைவுகள் ( Effect 

of Memorandum and Articles of Association ) 


36 ஆம் பிரிவில் , அமைப்பு முறை ஏடும் , செயல் முறை விதி 
களும் பதிவாளர் பதிவு செய்தவுடன் , அவைகளை நிறுவனமும் 
ஒவ்வொரு அங்கத்தினரும் கையொப்பம் செய்தது போலவும் , 
நிறுவனமும் ஒவ்வொரு அங்கத்தினரும் அவைகளில் குறிப்பிட் 
டுள்ள எல்லா விதிகளின்படி நடந்துக் கொள்வதாக ஒப்புக் 
கொண்டதைப்போலவும் , நிறுவனத்தையும் அங்கத்தினர்களையும் 
கட்டுப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறது . 


ஆகவே , அமைப்பு முறை ஏடும் , செயல் முறை விதிகளும் , 
நிறுவனத்திற்கும் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் வேறு நபர்களுக் 
கும் ( outsidcrs ) எவ்விதத்தில் தொடர்பு உண்டாக்குகிறது என் 
பதைக் கீழ்க்காணும் தலைப்புகளில் ஆராயலாம் . 


( 1 ) அங்கத்தினர்கள் எவ்வகையில் நிறுவனத்திற்குக் கட்டுப் 
பட்டுள்ளனர் : ஒவ்வொரு அங்கத்தினரும் , அமைப்பு முறை ஏடு , 
செயல் முறை விதிகள் இவைகளில் குறிப்பிட்டுள்ளபடி நடந்து 
கொள்வதாகச் சட்டம் சூட்டிய ஒப்பந்தத்தால் ( Statutory 
covenant ) நிறுவனத்திற்குக் கட்டுப்பட்டுள்ளனர் . இதைக் கீழ்க் 
காணும் வழக்குகள் தெளிவாக்குகின்றன . 


பிரெட்ஃபோர்டு வங்கிக் கம்பெனி V. ப்ரிக்ஸ் ( Bradford 
Banking Co v . Briggs , 12 AC 291 


இவ் வழக்கில் நிறுவனம் அதன் அங்கத்தினரிடமிருந்து வர 
வேண்டிய கடனுக்கு அவர்கள் பங்குகளின் பற்றுரிமை ( lien ) 


செயல் முறை விதிகள் 


73 


பெற்றிருந்தது . நிறுவனத்திடம் கடன்பட்டிருந்த ஓர் அங்கத் 
தினர் வங்கியிடம் ( Bank ) இருப்புக்குமேல் கடன்பெற ( over draft ) 
தன் பங்குச் சான்றிதழ்களை ( share certificates ) அடகுவைத்தார் 
( pledged ) . வங்கியும் மேற்படி தன் உரிமையை நிறுவனத்திற்கு 
அறிக்கை செய்தது . செயல்முறை விதிகளின்படி அங்கத்தினர் 
நிறுவனத்திற்கு உடன்பட்டிருப்பதால் , நிறுவனத்தின் பற்றுரிமை 
வங்கியின் உரிமையை விட முதன்மை பெற்றது என்று நீதிமன்றம் 
முடிவு செய்தது . 

ஆனால் , அறிக்கைக்கு முன் பட்ட கடன்களுக்குத்தான் நிறுவ 
னத்திற்கு அவ்வித முதலுரிமை உண்டு என்றும் , அறிக்கைக்குப் 
பின் பட்ட கடன்களுக்கு அத்தகைய முதலுரிமை கிடையாது 
என்றும் மேதரன் ஸ்டீம் டிராம்வே கம்பெனி V. லாங் [ Matheran 
Steam Tramway Co.v. Lang , 33 Bom.L.R. 184 ] என்ற வழக்கில் 
தெளிவாக்கப்பட்டுள்ளது . அத்தகைய அறிக்கை வெளிப்படை 
யாகவும் ( express ) அல்லது உட்கிடையாகவும் ( implied ) இருக்க 
லாம் . 

உதாரணமாக , மேலாண்மை இயக்குநர் ( Managing 
Director ) தன் பங்குகளை அடகு வைத்ததைத் தெரிவிக்காவிட்டா 
லும் அது நிறுவனத்திற்கு , உட்கிடை அறிக்கையாகும் ( Implied 
notice ) . 
போர்லண்ட்ஸ் 

டிரஸ்டி V. ஸ்டீல் பிரதர்ஸ் ( Borland s 
Trustee y . Steel Bros. and Co. ( 1901 ) 1 ch . 279. ] 

இவ்வழக்கில் , நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் ஓர் அங் 
கத்தினர் நொடிப்பு நிலையுற்றால் ( Insolvent ) அவர் பங்குகள் 
குறிப்பிட்ட நபருக்குக் குறிப்பிட்ட விலைக்கு விற்கப்பட வேண்டும் 
என்று குறிப்பிட்டிருந்தது . ஓர் அங்கத்தினர் நொடிப்பு நிலை 
யுற்றார் . ஆனால் , நொடிப்பு நிலையர் சொத்தாட்சி அதிகாரி 
( Official Assignee ) , தான் அந்த செயல் முறை விதிகளுக்குக் கட்டுப் 
பட்டவரல்ல என்று வாதித்தார் . நீதிமன்றம் , நொடிப்பு நிலையர் 
உரிமையளவேதான் அவர் உரிமையும் ; அதனால் , அவரும் செயல் 
முறை விதிகளுக்குக் கட்டுப்பட்டவர் என்று கூறியது . இவ் வழக்கு 
அங்கத்தினருடன் அவர் சந்ததியாரும் ( வார்சுதாரரும் ) செயல் 
முறை விதிகளுக்குக் கட்டுப்பட்டுள்ளனர் என்பதை விளக்குகிறது . 

( 2 ) ஓர் நிறுவனம் அங்கத்தினர்களுக்கு எவ்வகையில் கட்டுப் 
பட்டுள்ளது ? அங்கத்தினர்களைப் போலவே நிறுவனமும் , அமைப்பு 
முறை , ஏட்டுச் செயல் முறை விதிகளின்படி நடப்பதற்கு அங்கத் 
தினர்களுக்குக் கட்டுப்பட்டுள்ளது . எனவே , மேற்படி விதிகளை 
நிறுவனம் தவறினாலும் , மீறினாலும் , எந்த அங்கத்தினரும் 
நிறுவனத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் . 


74 


நிறுவனச் சட்டவியல் 


உட் v . ஓடஸ்ஸா வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி [ Wood y . 
Odessa Water Works Co. ( 1889 ) 42 ch . D. 636. ] 

இவ் வழக்கில் நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் , இயக்கு 
நர்கள் பங்கு ஆதாயத்தைப் { Dividend ) பொதுக் கூட்டங்களில் 
அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது . அதன்படி அவர்கள் 
பங்கு ஆதாயம் கடனீட்டுப் பத்திரங்களாக ( debenture bonds ) 
வழங்கப்படும் என்று அறிவித்தனர் . ஆனால் , ஓர் அங்கத்தினர் 
அது செயல் முறை விதிகளுக்கு மாறானது என்றும் , பங்கு 
ஆதாயம் பணமாகத் தான் வழங்க வேண்டும் என்றும் வாதித் 
தார் . நீதிமன்றம் அவர் வாதம் முறையானது என்று முடிவு 
செய்து அவ்வாறே உத்திரவிட்டது . 


குறிப்பு : நிறுவனச் சட்டத்தில் 205 ( 3 ) ஆவது பிரிவில் ங்கு 
ஆதாயம் பணமாகத்தான் தரவேண்டும் எனக் குறிப்பிடுகிறது . 


இங்கிலாந்து நாட்டுச் சட்டப்படி நிறுவனம் , எல்லாச் செயல் 
முறை விதிகளினாலும் அங்கத்தினர்களுக்குக் கட்டுப்பட்டதல்ல . 
அவர் அங்கத்தினர் என்ற முறையில் உள்ள உரிமைகளை பாதித் 
தால் தான் நிறுவனம் கட்டுப்படும் . வாக்குரிமை , பங்கு ஆதாயம் 
பெறல் , கூட்டத்தில் கலந்து கொள்வது முதலான அங்கத்தினரின் 
உரிமைகளை பாதித்தால் , அங்கத்தினர்கள் நிறுவனம் அவ்வாறு 
செய்வதைக் கட்டுப்படுத்தலாம் . ஆனால் , இந்தியச் சட்டத்தில் 
நிறுவனம் , எந்த விதியை மீறினாலும் தவறினாலும் அங்கத்தினர் 
அதைக் கட்டுப்படுத்தலாம் என்று 

குறிப்பிடப்பட்டுள்ளது 
கவனிக்கத் தக்கது . 


( 3 ) நிறுவனம் வேறு நபர்களுக்கு ( Out siders ) எவ்வகையில் 
கட்டுப்பட்டுள்ளது ? : நிறுவனம் அமைப்பு முறை ஏடு , செயல் முறை 
விதிகளின்படி செயல்படவில்லை என்று கூற வேறு நபர்களுக்கு 
( Cut siders ) எவ்வித உரிமையும் இல்லை . ஆகையால் , நிறுவனம் 
அவர்களுக்கு எவ்வகையிலும் கட்டுப்பட்டதல்ல என்ற கருத்து 
முதலில் நிலவியது . அதன்படி கீழ்க்கண்ட வழக்குகள் முடிவு 
செய்யப்பட்டன . 


ஈலி V. பாசிட்டிவ் லைஃப் அஷ்யூரன்ஸ் கம்பெனி [ Eley v . 
Positive Life Assurance Co. ( 1876 ) 1 Ex . Div . 88. ] 


இவ் வழக்கில் , நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் ஈலி 
( Eley ) என்பவரை நிறுவனத்தின் வழக்கறிஞராக நியமித்ததன்றி , 
அவரைத் தகாத நடத்தையன்றி வேறெதற்கும் அப்பதவியி 
லிருந்து விலக்கக்கூடாது என்று குறிப்பிட்டது அதற்கு மாறாக , 


செயல் முறை விதிகள் 


75 


சிறிது காலத்திற்குப் பிறகு , அவர் அப் பதவியில் நீடிக்கப்பட 
வில்லை . அதனால் அவர் நிறுவனம் , ஒப்பந்தத்தை மீறியதாக வழக் 
காடினார் . ஆனால் , நீதிமன்றம் , செயல்முறை விதிகள் நிறுவனத்திற் 
கும் 

அங்கத்தினருக்கும் உள்ள ஒப்பந்தமாகும் . ஈலி அந்த 
ஒப்பந்தத்தில் சேராதவர் ( Stranger to Contract ) , ஆகையால் 
அவர் மேற்படி செயல்முறை விதிகளை நிறைவேற்ற முடியாது 
என்று முடிவு செய்தது . 


குறிப்பு : உண்மையில் ஈலி என்பவர் அந்த நிறுவனத்தில் 
அங்கத்தினராய் இருந்தார் . ஆனால் , அவர் ஒரு சாதாரண 
அங்கத்தினர் உரிமையைக் கேட்கவில்லை . தனக்கென உரிய தனி 
உரிமையைக் கேட்டார் . இவ்வகையில் அவர் ஒரு வேற்று நபர் 
( Outsider ) எனக் கருதப்பட்டார் . ஆனால் , இந்தியச் சட்டத்தில் 
36 ஆவது பிரிவின்படி , ஓர் அங்கத்தினர் மேற்படி விதிகளை நிறை 
வேற்றலாம் . 

பிரௌன் y . லா ட்ரினிடாட் (Browne y . La Trinidad 
( 1887 ) 37 ch . D. 1. ] 

இவ் வழக்கில் , நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் B என்ப 
வரைக் குறிப்பிட்ட காலம்வரை நிறுவனத்தின் இயக்குநராக 
நியமித்தது . ஆனால் , அவர் அக்காலம் முடிவதற்கு முன்பாகப் 
பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் . அவர் நிறுவனத்தின்மேல் 
தொடர்ந்த வழக்கில் , நீதிமன்றம் அவருக்கும் நிறுவனத்திற்கும் 
எவ்வித ஒப்பந்தமும் கிடையாது . ஆகையால் , அவர் மேற் 
கூறிய செயல் முறை விதிகளை நிறைவேற்ற முடியாது என்று 
கூறியது . 


இங்கிலாந்து நாட்டில் மேற்கூறிய வழக்குகளின் முடிவுகள் 
மிகவும் கடுமையான தாகக் கருதப்பட்டது . ஆகவே , நிலைமை 
யைச் சமாளிக்க நீதிமன்றங்கள் தகுந்த வழியைக் கண்டுபிடித்தன . 

In Re New British Iron Co. ( 1898 ) 1 ch . 324 
இவ் வழக்கில் நிறுவனத்தின் செயல் முறை விதிகளின்படி A 
என்பவர் வருடத்திற்கு £ 1000 சம்பளத்தில் நிறுவனத்தின் இயக்கு 
நராய் நியமிக்கப்பட்டார் . அப் பதவியில் அவர் பணியாற்றுகை 
யில் விலக்கப்பட்டார் . அவர் நிறுவனத்தின் மேல் தொடர்ந்த 
வழக்கில் , அவர் நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தத்தின் நிபந்தனை 
களுக்குச் சான்றாக உள்ளது செயல் முறை விதிகள் . அவர் நிறை 
வேற்றக் கோருவது செயல் முறை விதிகளை அல்ல , அவர் நிறுவனத் 
துடன் செய்த ஒப்பந்தத்தைதான் என்று விளக்கம் தந்து , அதன் 
படி முடிவு செய்தது . 


76 


நிறுவனச் சட்டவியல் 


பொதுவாக வேற்று நபர் செயல் முறை விதிகளை நிறைவேற்ற 
முடியாது . ஆனால் , அவர் நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தம் , 
செயல் முறை விதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தால் , அந்த ஒப்பந் 
தத்தை நிறைவேற்றும் வாயிலாக மேற்படி செயல் முறை விதிகளை 
நிறைவேற்றலாம் . 

( 4 ) நிறுவனத்தின் அங்கத்தினர்கள் ஒருவருக்கொருவர் எவ் 
வகையில் கட்டுப்பட்டுள்ளனர் ( Members inter se ) : அமைப்பு 
முறை ஏடும் , செயல் முறை விதிகளும் அங்கத்தினர்களை , ஒரு 
வருக்கொருவர் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி கட்டுப்படுத்த 
வில்லை . ஆகையால் , ஓர் அங்கத்தினர் மற்றொரு அங்கத்தினர் 
மீது நடவடிக்கை எடுக்கமுடியாது . ஓர் அங்கத்தினர் விதிகளை 
மீறினால் நிறுவனம் தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க 
வேண்டுமே தவிர , இதர அங்கத்தினரல்லர் . இதை வலியுறுத்தி 
பர்லாண்ட் v . எர்லி ( Burland v . Earle , ( 1920 ) A C 83 ] என்ற 
வழக்கில் , நிறுவனத்திற்குத் தவறு செய்யப்பட்டாலும் , அல்லது 
பணம் வரவேண்டியிருந்தாலும் , அதற்கு நிறுவனம் தான் தகுந்த 
நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் , அது ஓர் அங்கத்தினரின் 
கடமை அல்ல என்றும் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது . 

ஆனால் , ஓர் அங்கத்தினர் தன் பொதுவான அங்கத்தினர் 
என்ற உரிமைகளையோ ( ordinary membership rights ) ) அல்லது 
தனி உரிமைகளையோ ( Special rights ) பாதிக்கும்படி ஓர் அங்கத் 
தினர் நடந்து கொண்டால் , அவர் மீது நடவடிக்கை எடுத்து 
அவரைக் கட்டுப் படுத்தலாம் . 


புல்புரூக் v . ரிச்மண்ட் கன்சோலிடேட்டட் சுரங்கக் 
கம்பெனி [ Pulbrook v . Richmond Consolidated Mining Co. 9 
Ch . D 610. ] 


இவ் வழக்கில் ஓர் இயக்குநர் , தன்னை இயக்குநர் கூட்டத்தில் 
கலந்து கொள்வதை இதர இயக்குநர்கள் தடை செய்யாதிருப்ப 
தற்கு நீதிமன்றத்திடம் உத்தரவு பெற்றார் . 


ரேஃபீல்ட் v . ஹாண்ட்ஸும் மற்றவர்களும் [ Rayfield y . 
Hands and others ( 1958 ) 2 WLR 851 ; ( 1960 ) ch . 1. ] 


இவ்வழக்கில் நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் ஓர் அங்கத் 
தினர் தன் பங்குகளை மாற்றும் எண்ணத்தை இயக்குநர்களுக்கு 
அறிவிக்கவேண்டும் என்றும் , அவ்வாறு அறிவித்தவுடன் , இயக்கு 
நர்கள் அதை நியாயமான விலைக்கு வாங்கிக்கொள்ள வேண்டும் 
என்றும் குறிப்பிட்டது . ஓர் அங்கத்தினர் , பங்குகளை மாற்றும் 


செயல் முறை விதிகள் 


77 


நோக்கத்தை அறிவித்த போது , இயக்குநர்கள் அவைகளை வாங்க 
மறுத்தனர் . நீதிமன்றம் இயக்குநர்களை அப் பங்குகளை வாங்கும் 
படி உத்தரவிட்டது . 


மேலும் , நிறுவனம் ஒரு சாதாரண அங்கத்தினர்கள் உரிமை 
களைத் தான் கட்டுப்படுத்தலாம் . அவர்கள் சொந்த விவகாரங் 
களில் தலையிட முடியாது . இதைக் கீழ்க்கண்ட வழக்கு விளக்கு 
கிறது . 


குசிராம் v . ஹனுத்மல் ( Khusiram v . Hanutmal ( 1948 ) 
53 EWN 505. ] 


ஒரு சாக்கு வியாபாரச் சங்கத்தின் செயல்முறை விதிகள் 
அங்கத்தினர்கள் தமக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை 
இசைவு 

தீர்ப்புமுறையில் ( Arbitration ) தீர்த்துக் கொள்ள 
வேண்டும் என்று குறிப்பிட்டது . இரண்டு அங்கத்தினர்களுக்குத் 
தங்கள் சொந்த வியாபாரங்களில் கருத்து வேறுபாடு தோன் 
றியது . அதை இசைவு தீர்ப்பு முறையில் தீர்த்துக் கொள்ளும்படி 
அவர்களை பலவந்தப் படுத்த முடியாது என்று நீதிமன்றம் 
கூறியது . 


தவறு செய்யும் அங்கத்தினர்கள் , நிறுவனம் அவர்கள் மேல் 
நடவடிக்கை எடுக்காதபடி தடுத்தால் , வேறு எந்த அங்கத்தினரும் 
தன் பெயரிலேயே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் , 
ஆனால் , அத் தவறுகள் 

அத் தவறுகள் மிகச் சாதாரணத் தவறுகளாகவோ 
( ordinary irregularities ), சாதாரண நடைமுறைகளாகவோ 
( ordinary Formalities ) இருந்தால் போதாது . ஏனெனில் , அவை 
களைப் பெரும்பான்மையான பங்குதாரர்கள் ஆமோதித்து 
மேற்படி தவறுகளைச் சரி செய்து விடலாம் . இதைக் கீழ்க்கண்ட 
வழக்குத் தெளிவாக்குகிறது . 


ஃபாஸ் V. ஹார்போட்டில் [ Foss v . Harbottle 67 ER 189 , 
( 1843 ) 2 Hare 461. ) 


இரண்டு அங்கத்தினர்கள் , இயக்குநர்கள் மோசடி செய்து , 
நிறுவனத்திற்கு உண்டாக்கிய நஷ்டத்தை , ஈடுசெய்யும்படி 
வழக்குத் தொடுத்தனர் . ஆனால் , நீதிமன்றம் மேற்படி தவறுகள் 
வாதி அங்கத்தினர்களைக் குறிப்பாக பாதிக்கவில்லை என்றும் , 
நிறுவனத்திற்குப் பொதுவாக ஏற்படும் நஷ்டத்தை அங்கத்தினர் 
அனைவரும் ஆராய்ந்து செய்யும் முடிவின்படி நிறுவனந்தான் 
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தது . 


78 


நிறுவனச் சட்டவியல் 


மேலே குறிப்பிட்ட விதிகளுக்கு நிறுவனவியல் கீழ்க்காணும் 
விலக்குகளை அனுமதித்துள்ளது . 


( 1 ) நிறுவனம் சட்ட விரோதமான (illegal ) செயலைச் 
செய்வதை எந்த அங்கத்தினருக்கும் தடுக்கும் உரிமை உண்டு . 

( 2 ) நிறுவனம் வரம்பு மீறிய ( ultra vires ) செயலைச் செய் 
வதை எந்த அங்கத்தினரும் தடை செய்யலாம் . 

( 3 ) நிறுவனம் தனித் தீர்மானம் கொண்டு ( Special 
Resolution ) செய்ய வேண்டியதை அவ்வாறு செய்யாவிடில் , ஒரு 
அங்கத்தினர் அது அவ்விதம் செய்வதைத் தடைசெய்யலாம் . 

( 4 ) சிறுபான்மையினரை ( minority ) மோசம் செய்யும் 
வகையில் நிறுவனம் நடத்தப்பட்டால் , பாதிக்கப் பட்டவர்கள் 
அதைத் தடை செய்யலாம் . 

உதாரணமாக , முற்பகுதியில் குறிப் 
பிட்டபடி மினியர் ஹீப்பர்ஸ் டெலிகிராஃப் ஒர்க்ஸ் 
[ ‘ Menier v . Hoopers Telegraph Workes , ( 1874 ) 9 Ch ., 
App . 350 ) ] . என்ற இவ் வழக்கில் A என்ற நிறுவனத்தின் 
பெரும்பான்மையான அங்கத்தினர் B என்ற நிறுவனத்திலும் 
அங்கத்தினராய் இருந்தனர் . B - க்கு எதிராக A செய்த வழக் 
கில் , B - க்குச் சாதகமாகச் சமரசம் செய்து A நிறுவனத்தின் 
பொதுக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது . இதனால் , பாதிக் 
கப்பட்ட A நிறுவனத்தின் , சிறு பான்மையினர் , அதைத் தடை 
செய்யலாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 


Y. 


( 5 ) நிறுவனம் செயல்முறை விதிகளை மீறினால் அங்கத் 
தினர் அதைத் தடை செய்யலாம் . 


சாலமன் y . குயின் ஆஸ்டென்ஸ் லிமிடெட் ( Salmon v . Quin 
Astens Ltd. ( 1909 ) Ac 442. ) 

நிறுவனத்தின் இயக்குநர்கள் குறிப்பிட்ட சொத்தை A 
B எவர் மறுத்தாலும் அதை விற்கக்கூடாது என்று செயல்முறை 
விதிகள் குறிப்பிட்டன . B மறுத்தும் , அந்தச் சொத்தை விற் 
பதற்கு நிறுவனத்தின் பொதுக்கூட்டத்தில் பெரும்பான்மையினர் 
அதை ஆமோதித்தனர் . சிறுபான்மையினருக்கு நிறுவனம் அவ் 
வாறு செயல்முறை விதிகளை மீறிச் செய்வதைத் தடை செய் 
வதற்கு உரிமை உண்டு என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 


( 6 ) அங்கத்தினர் தன் உரிமைகளுக்காக வழக்காடலாம் : 
நாகப்பச் செட்டியார் V. மதராஸ் ரேஸ் கிளப் [ Nagappa 
Chettiar v . Madras Race Club ( 1949 ) 1M.L J. 662] . இவ் வழக் 


செயல் முறை விதிகள் 


19 


கில் ஓர் அங்கத்தினர் தன் வாக்குரிமையை ( Right to vote ) , 
நிறுவனம் பறிக்காத வகையில் , அதைத் தடை செய்யலாம் என்று 
குறிப்பிடப்பட்டது . 


( 7 ) சிறுபான்மையினரை ஒடுக்குதலும் நிறுவனத்தைத் 
தவறான முறையில் நடத்துதலும் : நிறுவனச் சட்டத்தில் 397 , 
398 ஆவது பிரிவுகளில் , பெரும்பான்மையினர் சிறுபான்மை 
யினரை ஒடுக்கினாலும் அல்லது நிறுவனத்தைத் தவறான முறையில் 
நடத்தினாலும் , சிறுபான்மையினர் அப் பிரிவுகளில் கூறியுள்ள 
முறையில் நீதிமன்றத்தின் உதவி பெறலாம் . இவைகளைப் பற்றிப் 
பிற்பகுதிகளில் விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . 


அமைப்பு முறை ஏடும் , செயல்முறை விதிகளும் பதிவாள 
ரால் பதிவு செய்யப் பட்டவுடன் அவைகளில் குறிப்பிட்ட 
வைகள் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளும் பொதுமக்களுக் 
குக் கொள் நிலை அறிவிக்கையாகும் . ஆகவே , அவர்கள் அவைகளை 
அறிந்துள்ளவர்களாகக் கருதப்படுகின்றனர் . 


கொட்லா வெங்கடசாமி v . ராமமூர்த்தி ( Kotla Venkatasamy 
v . Ramamurthi, A I.R. Madras 579 ] இவ் வழக்கில் நிறுவனத்தின் 
எல்லா ஒப்பாவணங்களிலும் ( Deeds ) மேலாண்மை இயக்குநரும் , 
செயலாளரும் கையெழுத்துப்போட வேண்டும் என்று செயல் 
முறை விதிகள் குறிப்பிட்டன . ஒருவர் , செயலாளர் மட்டும் 
கையெழுத்துச் செய்த ஒப்பாவணத்தை ஏற்றுக் கொண்டார் . 
அதை மேலாண்மை இயக்குநரும் கையெழுத்திட 

கையெழுத்திட வேண்டும் 
என்பது அவருக்குக் கொள் நிலை அறிவிக்கையாகும் , ஆகையால் 
ஒருவர் மட்டும் கையெழுத்துச் செய்த அந்த ஒப்பாவணம் , 
நிறுவனத்தைப் பாதிக்காது என்று நீதிமன்றம் கூறியது . 


மேற்கூறிய கொள்நிலை அறிவிக்கைக் கோட்பாடு ( Doctrine 
of constructive notice ) பொது மக்களுக்குத் தீங்கு செய்யாத 
வகையில் , உட்புற நடைமுறைக் கோட்பாடாக ( Doctrine of 
Indoor management ) உருவாக்கப்பட்டது . இக் கோட்பாட்டின் 
படி , பொதுமக்கள் ஒரு நிறுவனம் , உட்புற நடைமுறைகளைப் 
( internal formalities ) பின்பற்றியதா அல்லவா என்பதை ஆராய 
வேண்டியதில்லை . நிறுவனம் அவைகள் யாவையும் பின்பற்றிய 
தாக அவர்கள் துணிவு கொள்ளலாம் . உண்மையில் நிறுவனம் 
அவைகளைப் பின்பற்றாவிட்டாலும் , நிறுவனத்துடன் தொடர்பு 
கொள்ளும் பொதுமக்கள் அத்தவற்றினால் பாதிக்கப்பட 
மாட்டார்கள் . 


நிறுவனச் சட்டவியல் 


உட்புற நடைமுறைக் கோட்பாட்டின் ( Doctrine of indoor 
management ) விளைவை விளக்கிய வகையில் மிகவும் புகழ்பெற்ற 
வழக்கு ராயல் பிரிட்டீஸ் வங்கி V. டூர்க்குவான்ட் ( Royal British 
Bank v . Turquand , ( 1856 ) 119 ER 886 ] . 


இவ் 


வழக்கில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் , 

பொதுக் 
கூட்டத்தில் அவ்வப்போது தீர்மானம் செய்தபடி கடன் பத்திரம் 
( Bond ) எழுதி கொடுத்துக் கடன் பெறலாம் என்று செயல் முறை 
விதிகள் குறிப்பிட்டன . ஆனால் , அவர்கள் , நிறுவனத்தின் தீர் 
மானமின்றி T என்பவருக்குக் கடன்பத்திரம் எழுதிக்கொடுத்துக் 
கடன் பெற்றனர் . T என்பவர் உண்மையில் தீர்மானம் நிறை 
வேற்றப்பட்டதா என ஆராய வேண்டியதில்லை . அவ்வகைத் தீர் 
மானம் நிறைவேற்றப்பட்டதாகவே அவர் எண்ணலாம் . ஆகை 
யால் , அவருக்கு வழங்கப்பட்ட கடன்பத்திரம் , நிறுவனத்தின் 
தீர்மானம் இல்லாவிட்டாலும் , அதைக்கட்டுப் படுத்தும் என்று 
நீதி மன்றம் முடிவு கூறியது . 


பல 


ஆனால் , உட்புற நடைமுறைக் கேட்பாட்டிற்குப் 
விலக்குகள் ( exceptions ) உள்ளன . அவை பின் வருமாறு : 


( 1 ) தவறானவை என்பதை உணர்ந்தவர் உட்புற நடை 
முறைக் கோட்பாட்டின் பயனைப் பெறமுடியாது . ஹாவார்ட் 
1. பேடண்ட் ஐவரி மானுபாக்சரீஸ் கம்பெனி [ Howardy . Patent 
Ivory Manufacturing Co. ( 1888 ) 38 Ch . D. 156 ] இவ் வழக்கில் 
நிறுவனத்திற்காகக் கடன் பெறுவதற்கு இயக்குநர்களுக்கு அதிகா 
ரம் இருந்தது . ஆனால் , ஆயிரம் பவுன்களுக்கு மேல் கடன் வாங்க , 
நிறுவனத்தின் அனுமதி பெறவேண்டும் . அவ்வாறு அனுமதி 
இல்லாமல் அந் நிறுவனத்தின் இயக்குநர்களே , நிறுவனத்திற்கு 
3,500 பவுன் கடன் வழங்கி , கடனீட்டுப்பத்திரங்கள் பெற்றுக் 
கொண்டனர் . அந்தக் கடனீட்டுப் பத்திரங்கள் 1000 பவுன் 
வரைதான் செல்லும் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 

( 2 ) நிறுவனத்தின் நடத்தை ஐயுறும் வண்ணம் இருத்தல் 
ஆனந்த் பிகாரி லால் V. தின்ஷா அண்ட் கம்பெனி [ Anand Bihari 
Lal v . Dinshaw & Co ( A. 1. , R. 1942 ) Owdh 417 ] 

ஒரு நிறுவனத்தின் கணக்காளர் ( Accountant ) நிறுவனத்தின் 
சொத்தை உரிமை மாற்றம் செய்தார் . சாதாரணமாக 
கணக்கருக்கு நிறுவனத்தின் சொத்தை உரிமை மாற்ற செய்யும் 
அதிகாரம் கிடையாது . 

ஐயுறத்தக்க சூழ்நிலையில் அவரிடம் 
சொத்தை வாங்கியது செல்லாது என்று நீதி மன்றம் முடிவு 
செய்தது . 


செயல் முறை விதிகள் 


81 


( 3 ) பொய்யாவணம் புனைதல் ( Forgery ) 


கிரடிட் வங்கி v . ஷெங்கர்ஸ் ( Kredit Bank v . Schenkers 
( 1927 ) 1.K B 826. ] 


செயல் முறை விதிகளின்படி வங்கியின் ( Bank ) இயக்குநர்கள் 
தங்கள் அதிகாரங்களை அளிப்படைவு செய்யும் ( delegate ) உரிமை 
பெற்றிருந்தனர் . ஆனால் , இயக்குநர்கள் அவ்வாறு அளிப்படைவு 
செய்யாமல் , ஒரு கிளை அதிகாரி ( Branch Manager ) மாற்றுச் சீட்டு 
( Bill of exchange ) வழங்கினார் . அந்த மாற்றுச் சீட்டு ஒரு முறைப் 
படி கொண்டவர் ( Holder in due course ) கைவசம் சேர்ந் தது . 
இருப்பினும் அது பொய்யாவணம் , ஆகையால் , வங்கி அதற்குக் 
கட்டுப்பட்டதல்ல என்று நீதி மன்றம் முடிவு செய்தது . 


இவ்விதமே ரூபன் V. கிரேட் ஃபின்கால் கன்ாசாலிடேட்டட் 
லிமிடெட் ( Ruben v . Great Fingall Consolidated Ltd ( 1906 ) 
A.C 439. ) என்ற வழக்கில் பொய்யாவணம் ( Forged document ) 
நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தாது என்று குறிப்பிடப்பட்டது . 
இவ் வழக்கின் விவரங்கள் பின்வருமாறு : 


இவ் வழக்கில் நிறுவனத்தின் செயலாளர் , பங்குச் சான்றித 
ழில் ( Share certificate ) மோசடியான முறையில் நிறுவனத்தின் 
முத்திரையிட்டு , இரண்டு இயக்குநர்களின் கள்ளக் கையெழுத் 
திட்டு வழங்கினார் . சான்றிதழ் பொய் 

ஆவணமாகையால் 
( Forged document ) , அது நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தாது 
என்று முடிவு செய்யப்பட்டது . 


( 4 ) வழக்கமான அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட செய் 
கைகள் ( Acts outside apparent authority ) : 

நிறுவனத்தின் செய்கை , வழக்கமான அதிகாரத்திற்கப்பாற் 
பட்டதாயின் , அது நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தாது . ஏ . எல் . 
அண்டர்வுட் லிமிடெட் Y. லிவர்பூல் வங்கி ( A.L. Underwood 
Ltd. v . Bank of Liverpool ) , என்ற இவ் வழக்கில் இயக்குநர் நிறு 
வனத்திற்குரிய காசோலைகள் ( Cheques ) , தன் 

கணக்கில் 
( Account ) சேர்த்துக் கொள்ளும்படி கூறினார் . அவர் அதிகாரம் 
வழக்கத்தை மீறியதாகையால் , அது நிறுவனத்தைக் கட்டுப் 
படுத்தாதென்று குறிப்பிடப்பட்டது . 


( 5 ) நிறுவனத்தின் செய்கைக்குத் தனித் தீர்மானம் 
தேவைப்படுதல் ( Transaction requiring authority of a special 


- 


& 2 


நிறுவனச் சட்டவியல் 


resolution ) : நிறுவனத்தின் செய்கைக்குத் தனித் தீர்மானம் 
தேவையாயின் , அது முறையே செய்யப்பட்டுள்ளதா வென்பதை , 
நிறுவனத்துடன் தொடர்பு கொள்வோர் , பதிவாளர் அலுவலகத் 
தில் மேற்படி விவரங்களைக் 

கண்டறியலாம் . ஆகையால் , 
மேற்படிச் செய்கைகள் தனித் தீர்மானமின்றிச் செய்யப்படின் , 
அவைகள் நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தாது . 


( 6 ) அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதிகளுள்ளவற்றை 
அறியாதிருத்தல் ( No knowledge of the contents of the 
Memorandam and Articles of Association ) . 


நிறுவனத்தின் அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதிகளில் 
உள்ளவற்றை அறியாதவர் , அவைகள் தனக்குக் கொள் நிலை 
அறிவிக்கையாகும் ( constructive notice ) என்று கூறி , அவைகளை 
நிறுவனத்திற் கெதிராகப் பயன்படுத்த 

முடியுமா என்பதில் 
மிகவும் ஆழ்ந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன . ஒரு சில வழக்கு 
களில் அவைகளை அறிந்தவர் தான் நிறுவனத்தைக் கட்டுப்படுத் 
தலாமென்றும் , மற்றும் சில வழக்குகளில் , அவை அறவே தேவை 
யில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளன . இம் முடிவுகளைக் 
கொண்டு கீழ்க்கண்டவாறு தெளிவு காணலாம் : 


( 1 ) அதிகாரியின் செய்கை வழக்கமான அதிகாரத்திற்கு 
( Ostensible authority ) உட்பட்டதாயின் , அமைப்பு முறை ஏடு , 
செயல் முறை விதிகளுள்ளவற்றை அறிந்திருக்கத் தேவையில்லை . 
ஏனென்றால் , நிறுவனம் அதற்குக் கட்டுப்பட்டது ( Principal 
bound for ostensible authority ) . 


( 2 ) ஆனால் , அதிகாரியின் செய்கை அதிகார வரம்பிற்கு அப் 
பாற்பட்டதாயின் , அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதி 
களுள்ளவற்றை அறிந்தவர்தான் நிறுவனத்தைக் கட்டுப்படுத்த 
முடியும் . 


மேற்கூறிய துணிபுகளைக் கீழ்க்காணும் வழக்குகளில் காண 
லாம் . 


( 1 ) லட்சுமி ரத்தன்லால் பருத்தி ஆலை லிமிடெட் v . ஜே . கே . 
சணல் ஆலைக் கம்பெனி ( Lakshmi Rattan Lal Cotton Mills Ltd. 
v . J. K. Jute Mills Co. A.I.R. ( 1957 ) All . 311 ] . 


இவ் வழக்கில் A 

என்பவர் நிறுவனத்தின் இயக்குநர் . 
நிறுவனத்தின் செயல்முறை விதிகள் , இயக்குநர்களுக்குக் கடன் 


செயல் முறை விதிகள் 


83 


வாங்கவும் அவ்வதிகாரத்தை இதர இயக்குநருக்கு அளிப்படைவு 
செய்யவும் ( Delegate ) அதிகாரம் வழங்கியது . A என்பவர் 
நிறுவனத்திற்காகச் செயலுறுவதாக நடித்து , மேற்படி செயல் 
முறை விதியை அறியாத வாதியிடம் கடன் வாங்கினார் . ஆனால் , 
நிறுவனம் A என்பவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை 
என்றும் , ஆகையால் , கடனுக்குக் கட்டுப்பட முடியாதெனவும் 
மறுத்தது . நீதிமன்றம் A யின் செய்கை அவரது வழக்கமான 
அதிகார வரம்பிற்குட்பட்டதாகையால் , நிறுவனம் அதற்குக் 
கட்டுப்பட்டதென்றும் , வாதி செயல் 

வாதி செயல் முறை விதியை அறிந் 
திருக்கத் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டது . 

இதே மாதிரி முகமது . ரவத் பாம்பே ஹவுஸ் ( Mohamed 
v . Ravat Bombay House ( 1958 ) 4 S. A. 704 . ] என்ற இவ் 
வழக்கில் வாதி , இயக்குநர் எழுதிக் கொடுத்த இரு கடனுறுதிச் 
சீட்டுகளின் பேரில் ( On promissory notes ) ஒரு நிறுவனத்தின்மீது 
வழக்குப்போட்டார் . பிரதிவாதி நிறுவனத்தின் செயல் 

முறை 
விதிப்படி , அதனின் ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டாலன்றி , இரு 
இயக்குநர்களால் கையெழுத்திடப்பட 

வேண்டும் . இதனால் 
பிரதிவாதி நிறுவனம் தன் பொறுப்பை மறுத்தது . ஆனால் , 
பிரதிவாதி கடன்களுக்குக் கட்டுப்பட்டதென்று முடிவு செய்யப் 
பட்டது . 

ஆனால் , ராமா கார்பரேஷன் v . புரூவ்டு டின் அண்ட் ஜெனரல் 
இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி [ Rama Corporation v . Proved 
Tin and General Investment Co , ( 1952 ) 2. Q.B. 147 ] என் 

ன்ற 
இவ் வழக்கில் ஒரு நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் இயக்கு 
நர்கள் தங்கள் அதிகாரத்தை அளிப்படைவு செய்யலாம் 
( delegate ) என்று கூறியது . நிறுவனத்தின் இயக்குநர் வாதி 
நிறுவனத்துடன் ஒர் ஒப்பந்தம் செய்து , அதற்காக ஒரு காசோலை 
யும் பெற்றுக்கொண்டார் . பிரதிவாதி நிறுவனம் தன் 
பொறுப்பை மறுத்தது , இயக்குநருக்கு அவ்வதிகாரம் வழங்கப் 
படாத காரணத்தால் நீதிமன்றம் , இயக்குநரின் செய்கை அவர் 
அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்றும் , செயல் முறை 
விதிகள் அவ் வதிகாரத்தை அளிப்படைவு செய்ய அதிகாரம் வழங் 
கினாலும் , அவ்விதிகளையே அறியாத வாதி அவைகளை நிறுவனத் 
திற்கு விரோதமாகப் பயன்படுத்த முடியாது என்றும் முடிவு 
செய்தது . 
அதேபோல் ஹவுட்டன் அண்ட் கம்பெனி V. நாதர் டுலோ அண்ட் 

வில்ஸ் கம்பெனி [ Houghton and Co. v . Nothard , Lowe 
and Wills Ltd. ( 1927 ) I. K.B. 246 ] . 


84 


நிறுவனச் சட்டவியல் 


பழ வியாபாரத்திலீடுபட்ட இரு நிறுவனங்களிலும் இயக்கு 
நரான ஒருவர் பழத்தரகரிடம் ஒரு நிறுவனத்திற்காகக் கடன் 
வாங்கினார் . அதற்காகத் தரகருக்கு , இரு நிறுவனங்களின் பழங் 
களை விற்கும் உரிமை வழங்கி , அதற்குரிய தரகைக் கடனுக்கு 
ஈடு செய்து கொள்ளும்படி வாதியுமான ஒப்பந்தம் செய்தார் . 
பிரதிவாதி நிறுவனத்தின் செயலாளரும் மேற்படி ஒப்பந்தத்தை 
உறுதி செய்தார் . ஆனால் , நிறுவனம் இயக்குநருக்குக் கடன் 
வாங்க அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று பொறுப்பை மறுத் 
தது . 

நீதி மன்றம் இயக்குநர் செய்கை அவர் வழக்கமான 
அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதென்றும் , ஆகையால் , செயல் 
முறை விதிகளை அறியாத வாதி , 

வாதி , அவைகளை நிறுவனத்திற்கு 
விரோதமாகப் பயன்படுத்த முடியாதென்றும் கூறியது . 


4. திட்ட அறிவிப்பு 

( Prospectus ) 


ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்குத் திட்ட அறிவிப்பைத் 
தயாரிப்பது மிகவும் முக்கியமானவைகளில் ஒன்றாகும் . பொது 
மக்கள் பெருவாரியாகத் தங்கள் பணத்தை நிறுவனத்தின் பங்கு 
களில் முதலீடு செய்ய , தேர்ச்சி பெற்றவர்களால் தக்க முறையில் 
திட்டவட்டமாகத் தீட்டப்பட்ட திட்ட அறிவிப்பு மிகவும் 
இன்றியமையாததாகும் . மேலும் , திட்ட அறிவிப்புத் தீட்டுவதில் 
தெரிந்தோ தெரியாமலோ சட்ட நெறி முறைகளைச் சற்றுத் 
தவறினாலும் , துவக்குநர்கள் ( Promoters ) , இயக்குநர்கள் 
( Directors ) மற்றும் அந்நிலையில் உள்ள அனைவரும் இடுக்கண் 
களுக்கு இலக்காகின்றனர் . ஆகவே , நிறுவப்பட்ட நிறுவனம் 
நீடித்து நிற்பதும் நிலைகுலைந்து விடுவதும் திட்ட அறிவிப்பைப் 
பொறுத்தது என்று கூறுவது மிகையாகாது . 


வரையரை (Definition ) : இந்திய நிறுவனச் சட்டத்தில் 2 
( 36 ) ஆவது பிரிவில் திட்ட அறிவிப்பு வரையரை செய்யப் 
பட்டுள்ளது . அதன்படி , திட்ட அறிவிப்பு என்பது , திட்ட 
அறிவிப்பென வழங்கப்பட்ட அல்லது அவ்வாறு வர்ணிக்கப்பட்டு 
வழங்கப்பட்ட , எவ்வகையான ஆவணத்தையும் குறிப்பதோடு , 
அது எவ்வகையான அறிக்கை , சுற்றறிக்கை , விளம்பரம் , அல்லது 
வேறு வகையான 

முதலானவை அடங்கியதாகி , 
நிறுவனத்தின் பங்குகளை அல்லது கடனீட்டுப் பத்திரங்களை 
ஏற்றுக்கொள்ளும்படி பொது மக்களை அழைப்பதாகும் . இவ் 
வரையரை , திட்ட அறிவிப்பின் இயல்பை ஒருவாறு இயம்பினா 
லும் , நீதிமன்றங்கள் இவ்வரையரைக்கு வழங்கிய விளக்கங்களும் , 
வழக்குகளில் வழங்கிய முடிவுகளும் , திட்ட அறிவிப்பின் முழு 
இயல்பை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன . அவைகளைக் 


ஆவணம் 


86 


நிறுவனச் சட்டவியல் 


கொண்டு திட்ட அறிவிப்பின் இயல்பைக் கீழ்க்கண்டவாறு குறிப் 
பிடலாம் : 


அழைப்பு , பொதுமக்களுக்கு அனுப்பப்பட்டதாயிருக்க 
வேண்டுமேயன்றி ஒரு சில நண்பர்கள் அல்லது சுற்றத்தினர் 
அல்லது பழக்கமுடையவர்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு , 
பொது மக்களை விளித்ததாகாது என்று ஷெர்வெல் V. கம்பைண்ட் 
இன்கண்டிசண்ட் மேன்டில்ஸ் சிண்டிகேட் ( Sherwell v . Combine 
Incandescent Mantles Syndicate ( 1907 ) 23 T.L.R. 482] தெளி 
வாக்கியுள்ளது . 

இன் ரி சவுத் ஆஃப் இங்கிலாண்டு நேச்சுரல் காஸ் கம்பெனி 
லிமிடெட் [ In Re South of England Natural Gas Co. Ltd. ( 1911 ) 
1 Ch 573 ] என்ற வழக்கில் , பொதுமக்கள் என்பது அவர்களின் ஒரு 
பகுதியையும் சார்ந்ததாகும் என்று குறிப்பிடப்பட்டது . இவ் 
வழக்கில் திட்ட அறிவிப்பின் 3000 நகல்கள் ஆவி உற்பத்தி செய் 
யும் நிறுவனம் ஒன்றுதான் உறுப்பினர்களுக்கு வழங்கியது 
பொதுமக்களுக்கு வழங்கியதாகுமென முடிவு செய்யப்பட்டது . 


பிரமாதநாத் சன்யால் y . காளிகுமார் தத் [ Pramatha Nath 
Sanyal v . Kali Kumar Dutt , ( 1925 ) A.I.R. Cal . 714 ] . இவ் 
வழக்கில் ஒரு செய்தித்தாளில் , ஒரு சில பங்குகளே உள்ளன 
என்றும் அவை திட்ட அறிவிப்பின் கட்டு திட்டங்களுக்குட் பட்டு 
வழங்கப்படும் என்ற செய்தி விளம்பரம் செய்யப்பட்டது . மேற்படி 
அறிவிப்புத்திண்ணமாகத் திட்ட அறிவிப்பெனத் தயங்காமல் தெரி 
வித்தது நீதிமன்றம் . 


ஆனால் , நாஸ் V. லிண்டி ( Nash v . Lynde ( 1929 ) A.C 158 ] , 
என்ற வழக்கில் , மந்தனமானதும் மறைவானதுமான செய்தி அறி 
விப்பு ( Confidential and Private Communication ) திண்ணமாக 
திட்ட அறிவிப்பு அல்ல என்று தெளிவாக்கப்பட்டது . இவ் வழக்கில் 
திட்ட அறிவிப்பின் வடிவம் கொண்ட ஓர் ஆவணம் முற்றிலும் 
மறைவானதும் மந்தனமானதும் ( Strictly private and confidential ) 
என்று குறிப்பிடப்பட்டது . நீதிமன்றம் அது திட்ட அறிவிப்பு 
அல்லவென அறிவித்தது . அவ்விதமே , ஒரு நிறுவனம் தன் பங்கு 
களை வேறொரு நிறுவனத்தின் பங்குகளுடன் மாற்றிக் கொள்வ 
தற்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை , பி . 2 ( 36 ) வரையரை செய்யப் 
பட்டுள்ளபடி , திட்ட அறிவிப்பு அன்று , என்று நன்றாகக் காரணங் 
களுடன் விளக்கப்பட்டது . [ Govt . Stock Rly Co. Y. Manila Rly . 
Co. ( 1897 ) A 4.81 ] என்ற வழக்கில் முதற் காரணம் , சந்தா 
( Subscription ) என்றால் பணம் கொடுத்து வாங்குவதே தவிர , 


திட்ட அறிவிப்பு 


87 


பங்குகளாகவோ அல்லது வேறு பண்டங்களோ பெறுவது அல்ல 
என்றும் . இரண்டாவது காரணம் , அழைப்பு , பொதுமக்களுக்கு 
விளிக்கப்பட்டது அல்ல வென்றும் குறிப்பிடப்பட்டது . 


திட்ட அறிவிப்பு , பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதா , 
அல்லவா என்பதை , அவ் வழக்குகளில் அவற்றின் விவரங்களைக் 
கொண்டு முடிவு 

செய்யப்பட வேண்டிய உண்மையாகும் . 
உண்மையான சோதனை ( Real Test ) அழைப்பு யாருக்கு வழங்கப் 
பட்டது என்பதல்ல , யார் அதை ஏற்றுக் கொள்ளக்கூடும் என்பது 
தான் என்று சுருங்கச் சொல்லி விளங்கவைக்கப்பட்டுள்ளது . 


கவர்மெண்ட் ஸ்டாக் அண்ட் அதர் ஸெக்யூரிடீஸ் இன்வேஸ்ட் 
மெண்ட் v . மணிலா ரயில்வே ( Government Stock and other 
Securities Investment Co. v . Manila Rly . Co. ( 1897 ) A. C. 81 
என்ற வழக்கில் அதாவது ஒருவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு 
பொது மக்களில் யார் வேண்டுமென்றாலும் ஏற்றுக்கொள்ளும் 
உரிமை உடையவராய் இருக்கவேண்டும் . 


திட்ட அறிவிப்பாகக் கருதப்படும் ஆவணம் (Document deemed 
to be Prospectus ) : ஒரு நிறுவனம் தன் பங்குகளையோ அல்ல 
கடனீட்டுப் பத்திரங்களையோ மறுபடியும் பொது மக்களுக்கு 
விற்கப்படும் நோக்கத்துடன் வழங்கினால் , அப் பங்குகளும் 
கடனீட்டுப் பத்திரங்களும் பொதுமக்களுக்கு வழங்க , விடுக்கும் 
அறிவிப்பும் , திட்ட அறிவிப்பாகக் கருதப்படும் என்று மிகவும் 
தெளிவாக 64 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது . நிறுவனம் 
வழங்கிய பங்குகள் ஆறு மாதங்களுக்குள் மறுபடியும் பொது 
மக்களுக்கு விற்கப்பட்டாலும் அல்லது பங்குகளை வழங்கியபோது 
நிறுவனம் அதற்குரிய முழு மறுபயனை ( Full Consideration ) பெறா 
விட்டாலும் , மேற்படி பங்குகள் பொது மக்களுக்கு விற்கப்படும் 
நோக்கத்துடன் வழங்கப்பட்டதாகக் கருதப்படும் . 


திட்ட அறிவிப்புத் தீட்டப்பட வேண்டிய முறைகளும் , அதில் 
தவறாமல் தெரிவிக்கவேண்டிய தகவல்களும் , தவறினால் தரப்படும் 
தண்டனைகளும் நிறுவனச் சட்டத்தில் 55 - லிருந்து 63 பிரிவுகளில் 
தெள்ளத் தெளிய தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


55 ஆவது பிரிவு , நிறுவனம் வெளியிடும் திட்ட அமைப்பில் 
தேதியைக் குறிப்பிடவேண்டும் என்றும் , அந்தத் தேதியே ,, 
அதற்கு மாறாகக் குறிப்பிட்டா லொழிய , திட்ட அறிவிப்பு வெளி 
யான தேதியாகக் கொள்ளப்படுமெனக் கூறுகிறது . 


88 


நிறுவனச் சட்டவியல் 


56 ஆவது பிரிவில் திட்ட அறிவிப்பு வெளியிட வேண்டிய 
முறைகளும் , தெரிவிக்கவேண்டிய தகவல்களையும் , தவறினால் 
தரப்படும் தண்டனைகளும் , தண்டனைகளிலிருந்து தப்புவதற்குரிய 
விவரங்களையும் விவரமாக விளக்கப்பட்டுள்ளது . 


அதன்படி , நிறுவனத்தால் அல்லது நிறுவனத்திற்காகவோ 
அல்லது நிறுவனத்தை நிறுவும் முயற்சியிலீடு பட்டவரால் , 
அல்லது அவருக்காக வெளியிடப்பட்ட ஒவ்வொரு திட்ட அறி 
விப்பும் , நிறுவனச் சட்டத்தின் இரண்டாவது பின் இணைவில் 
( Second Schedule ) முதல் பாகத்தில் கண்ட விவரங்களையும் 
இரண்டாவது பாகத்தில் கண்ட அறிக்கைகளையும் குறிப்பிட 
வேண்டும் என்றும் , மேற்படி முதலிரண்டு பாகங்களும் மூன்றாம் 
பாகத்தில் குறிப்பிடப் பட்டவைகளுக்குட்பட்டது என்றும் 
குறிப்பிடுகிறது . 


மேலும் , அப் பிரிவில் கண்ட விதிகளைத் தட்டிக் கழிக்கச் 
செய்யப்படும் கட்டுதிட்டங்களும் , திட்ட அறிவிப்பில் அறிவிக்கப் 
படாதவைகளும் , கொள் நிலை அறிவிக்கை ( Constructive notice ) 
யாகுமெனவும் செய்யப்படும் உடன்பாடுகளும் முற்றிலும் 
செல்லா தவை என்றும் பிரிவு கூறுகிறது . 


பங்குகளுக்காக அல்லது கடனீட்டுப் பத்திரங்களுக்காக எவ் 
வகையான விண்ணப்ப வடிவமும் ( Application Form ) மேலே 
குறிப்பிட்டபடி தயாரிக்கப்பட்ட திட்ட அறிவிப்பின்றி ஒருவரும் 
தரக்கூடாதென்றும் , மீறியவர்கள் ஐயாயிரம் ரூபாய்கள் வரை 
தண்டவரி விதிக்கப்படுவர் என்றும் அப் பிரிவு குறிப்பிடுகிறது . 
ஆனால் , காப்பீடு கொடுத்தவர்களுக்கு ( underwriter ) வழங்கப் 
படும் பங்குகளும் பொது மக்களுக்கு வழங்கப்படாத பங்குகளும் 
இவ்விதிக்கு விலக்காகும் . 


திட்ட அறிவிப்புக்குப் பொறுப்புள்ள இயக்குநரும் அல்லது 
வேறு எவரும் , திட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்படாத தகவல்கள் 
தனக்குத் தெரியாதென்றும் , அல்லது பிரிவின்படி நடவாததும் 
அல்லது , அதை மீறியதும் உண்மையில் தம்முடைய ஒரு 
பொருண்மை தவற்றினால் உண்டானதென்றும் , அல்லது அவ்வாறு 
நடவாததும் மீறியதும் சிறு பிழைகள் அல்லது எளிதில் மன்னிக்கக் 
கூடியவை என்றும் நிரூபித்தால் அவர் அதற்காக தண்டிக்கப்பட 
மாட்டார் . ஆனால் , எந்த இயக்குநரும் அல்லது வேறு எவரும் , 
இரண்டாவது பின் இணைவில் 18 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்ட 
தகவல்கள் திட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்படாவிட்டால் , அவை 


திட்ட அறிவிப்பு 


89 


களை அவர் அறிந்தவர் என்று நிரூபிக்கப்பட்டாலன்றி அவர் 
அதற்குப் பொறுப்பாக மாட்டார் . 


உள்ள உறுப்பினர்களுக்கும் ( existing members ) கடனீட்டுப் 
பத்திரக்காரர்களுக்கும் வழங்கப்படும் திட்ட அறிவிப்பும் , விண் 
ணப்ப வடிவங்களும் , நிறுவனத்தால் முன்னதாகவே வழங்கப் 
பட்டு , பங்கு மாற்றக் களத்தினரால் ( Share dealt with by stock 
exchange ) கையாளப்படும் பங்குகளுக்கு வழங்கப்படும் திட்ட 
அறிவிப்பும் , விண்ணப்ப வடிவங்களும் இப் பிரிவுக்கு விலக்கா 


கின்றன . 


பொது 


மேலே குறிப்பிட்டவைகளுக்குட்பட்டு ஒரு திட்ட அறிவிப் 
பும் , விண்ணப்ப வடிவமும் இப்பிரிவில் குறிப்பிடப்பட்ட விதிக 
ளுக்குட்பட்டதாகும் . மேலும் , 

சட்டநெறியிலும் 
( general law ) , இதர சட்டங்களிலும் , யாதொருவருக்குமுள்ள 
பொறுப்பை இப்பிரிவு எவ்வகையிலும் மட்டுப்படுத்தவும் , கட்டுப் 
படுத்தவுமில்லை என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது . 

57 ஆவது பிரிவின்படி ஒரு வல்லுநர் நிறுவனத்தை நிறுவுவதி 
லும் அல்லது நடத்துவதிலும் சற்றுப் பற்றுதலற்றவராய் இருந்தா 
லொழிய , அவ் வல்லுநர் ( Expert ) கருத்தையோ அல்லது வாக்கு 
மூலத்தையோ திட்ட அறிவிப்பில் குறிப்பிடலாகாது . 


58 ஆவது பிரிவின்படி திட்ட அறிவிப்பு வல்லுநரின் வாக்கு 
மூலம் ( statement ) கொண்டதாயின் , வாக்குமூலத்தின் மாதிரிக் 
கும் ( form ) , அது திட்ட அறிவிப்பில் சேர்க்கப்பட்ட இடத்திற்கும் 
அவர் இசைவு அளித்தாரென்றும் , அவர் அதை திட்ட அறிவிப்புப் 
பதிவு செய்ய அளிக்கப்படும் வரை மறுத்தழிக்கவில்லை ( withdraew 
his consent ) என்றும் அவரிடம் எழுத்து மூலம் ஒப்புதல் பெறுவ 
தோடு , மேற்படி விவரங்களை திட்ட அறிவிப்பிலும் தெளிவு 
படுத்த வேண்டும் . 


57. 58 ஆவது பிரிவுகளுக்கு மாறாகத் திட்ட அறிவிப்பு வெளி 
யிட்டால் அத் தவறை உணர்ந்து , அத் திட்ட அறிவிப்பை வெளி 
யிட்ட ஒவ்வொருவரும் , ஐயாயிரம் ரூபாய் வரையில் தண்டவரி 
விதிக்கப்படுவர் . மேலும் , இப் பிரிவுகளில் வழங்கப்பட்ட 
‘ வல்லுநர் என்னும் வார்த்தை , பொறியியல் வல்லுநரையும் , 
( Engineer ) , மதிப்பிடும் வல்லுநரையும் ( Valuer ) , கணக்கியல் 
வல்லுநரையும் ( Accountant ) மற்றும் தம் வாக்குமூலத்துக்கு 
அதிகாரம் வழங்கத்தக்க தொழிலுடைய வரையும் குறிப்பிடு 
வதாகும் . 


901 


நிறுவனச் சட்டவியல் 


திட்ட அறிவிப்பைப் பதிவு செய்தல் ( Registration of the 
Prospectus : திட்ட அறிவிப்புப் பதிவு செய்யப்பட வேண்டிய 
தைப்பற்றி 60 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது . அதன்படி 
திட்ட அறிவிப்பு வெளியிடும் அன்று அல்லது அதற்கு முன் தேதி 
யில் , அதில் குறிப்பிடப்பட்ட... இயக்குநர்கள் யாவரும் கையெழுத் 
திட்ட அதன் நகலை , நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் , 
வல்லுநரின் இசைவு ( Expert s Consent ) , இரண்டாவது பின் 
இணைவில் ( Second schedule ) குறிப்பிடப்பட்ட சரிக்கட்டல்களின் 
( Adjustments ) விவரங்களையும் இணைத்து , பதிவு செய்வதற்குப் 
பதிவாளரிடம் தருவதுடன் அது அவ்வாறு தரப்பட்டதைத் திட்ட 
அறிவிப்பின் ஒவ்வொரு நகலிலும் குறிப்பிடவேண்டும் . 


திட்ட அறிவிப்பு . 55 , 56 , 57 , 58 ஆவது பிரிவுகளுக்கிணங்க 
இருந்தாலன்றிப் பதிவாளர் அதைப் பதிவு செய்யக்கூடாது . திட்ட 
அறிவிப்பினைப் பதிவாளரிடம் பதிவு செய்யாமல் வெளியிடுபவர் , 
அந்தத் தவரை உணர்ந்து செய்தவராயின் ஐயாயிரம் ரூபாய் 
வரையில் தண்டவரி விதிக்கப்படுவார் . 


திட்ட அறிவிப்பின் பொருளடக்கம் ( Contents of a Prospec 
tus ) : நிறுவனம் நிறுவுபவர்களின் பொறுப்பை எளிதாக்கும் 
முறையில் , நிறுவனச் சட்டத்தின் இரண்டாவது பின் இணைவின் 
முதற் பகுதியில் , திட்ட அறிவிப்பில் தரப்படவேண்டிய தகவல்கள் 
தெளிவாக்கப்பட்டுள்ளன . அவை பின் வருமாறு : 


( 1 ) நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களும் , அமைப்பு முறை 
ஏட்டில் ( Memorandum of Association ) , கையெழுத்திட்டவர் 
களும் , அவர்களின் பெயர் , முகவரி , தொழில் , ஏற்றுக்கொண்ட 
பங்குகளின் எண்ணிக்கை முதலான விவரங்கள் . 


( 2 ) பங்குகளின் எண்ணிக்கையும் , அவைகளின் வகைகளும் , 
நிறுவனத்தின் சொத்துக்களிலும் , ஆதாயங்களிலும் , பங்குதாரர் 
களுக்குரிய நலனின் ( Interest ) தன்மையும் அளவும் . 


. 


( 3 ) மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகளின் ( Redeemable 
Preference shares ) எண்ணிக்கை , அவைகள் மீட்கப்படும் தேதி 
தேதி குறிப்பிடாவிடில் , மீட்பதற்குத் தேவையான அறிக்கை , 
மீட்கப்படும் முறைகள் முதலானவைகள் . 

( 4 ) இயக்குநரின் தகுதிக்குரிய பங்குகளின் எண்ணிக்கை . 

( 5 ) இயக்குநர் என்ற முறையிலும் வேறு வகையிலும் ஆற்றும் 
பணிகளுக்கு இயக்குநர்கள் பெறும் ஊ 

ஊதியம் . 


திட்ட அறிவிப்பு 


97 


( 6 ) இயக்குநர் , 

மேலாண்மை இயக்குநர் ( Managing 
Director ) மேலாண்மை முகவர் ( Managing Agent ) செயலாளரும் 
பொருளாளரும் ( Secretary and Treasurer ) முதலானோர் பெயர் 
களும் , முகவரிகளும் , தொழில்களும் , அவர்களுக்கு அளிக்கப்படும் 
ஊதியமும் அவர்களைப் பதவியிலிருந்து விளக்குவதற்கு வழங்கப் 
படும் இழப்பீடு முதலான விவரங்கள் . 


( 7 ) ஒரு நிறுவனம் இயக்கும் முகவராக அல்லது , பொரு 
ளாளரும் செயலாளருமாகப் பணியாற்றினால் , அது ஏற்றுக் 
கொண்ட பங்குத்தொகை ( Subscribed capital ) 


( 8 ) குறைந்த அளவு தேவையான 
( minimum amount of Subscription ) . 


பங்குத்தொகை 


( 9 ) பங்குக் கட்டணப் பட்டியல் ஆரம்பிக்கும் காலம் 
( Time of Opening of the Subscription list ) . 

( 10 ) விண்ணப்பத்துடனும் , பங்கு ஒதுக்கப்படும்போதும் 
செலுத்த வேண்டிய தொகைகள் , இரண்டு வருடங்களுக்குள் 
ஒவ்வொரு முறையும் வழங்கப்பட்ட தொகையும் , அதில் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு , செலுத்தப்பட்ட தொகைகளும் . 


( 11 ) நிறுவனம் பங்குகள் கடனீட்டுப் பத்திரங்கள் வழங்கு 
வதற்குப் பிறருடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் முழு 
விவரங்கள் . 


( 12 ) நிறுவனம் இரண்டு வருடங்களுக்குள் பணமின்றி 
வழங்கிய , முழுவதும் அல்லது ஒரு பகுதிமட்டும் செலுத்தப்பட்ட 
தாக வழங்கிய பங்குகளின் எண்ணிக்கையும் , தொகையும் , அவை 
களின் முழு விவரங்களும் . 


( 13 ) திட்ட அறிவிப்பு வெளியிடுவதற்கு இரண்டு வருடங் 
களுக்கு முன் ஒவ்வொரு பங்கிலும் வாங்கிய அல்லது கொடுத்த 
மிகை ஊதியம் ( Premium ) , தள்ளுபடி செய்து வழங்கப்பட்ட 
பங்குகள் முதலானவைகளைப்பற்றிய முழு விவரங்கள் . 


( 14 ) பங்குகளுக்கும் கடனீட்டுப் பத்திரங்களுக்கும் காப் 
பீடு செய்பவர்களின் ( underwriters ) பெயர் , அவர்கள் செல் 
வாக்கு , செல்வநிலை முதலிய விவரங்கள் . 
( 15 ) நிறுவனத்திற்குச் சொத்துகள் . 

விற்றவர்களின் 
பெயர் , முகவரி , தொழில் , அவர்களுக்குக் கொடுக்கப்பட்ட 
அல்லது கொடுக்க வேண்டிய மறு பயனின் முழு விவரங்கள் . 


92 


நிறுவனச் சட்டவிய 


( 16 ) கடந்த இரு வருடங்களுக்குள் காப்பீடு செய்தவர் 
களுக்குத் தரப்பட்ட அல்லது தரப்பட வேண்டிய தரகுத் தொகை 
( commission ) தரப்பட்ட தரகு விகிதம் , அவர்களுடைய பெயர் , 
முகவரி முதலான விவரங்கள் 


( 17 ) செய்த அல்லது செய்யப்படும் முன் செலவினங்கள் 
( Preliminary expenses ) . 

( 18 ) கடந்த இரு ஆண்டுகளுக்குள் துவக்குநர்களுக்குத் 
( Promotors ) தந்த அல்லது தரப்பட வேண்டிய தொகைகளைப் 
பற்றிய தகவல்கள் . 


( 19 ) மேலாண்மை இயக்குநர் . ( Managing Director ) 
மேலாண்மை முகவர் ( Managing Agent ) , செயலாளரும் பொரு 
ளாளரும் ( Secretary and Treasurer ) அமர்த்தப்படுவதற்குச் 
செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் , மற்றும் இதர முக்கியமான 
ஒப்பந்தங்களின் முழு விவரங்களும் , 


( 20 ) தணிக்கையாளர்கள் ( Auditors ) இருப்பின் , அவர்கள் 
பெயர் , முகவரி முதலிய விவரங்கள் . 


( 21 ) துவக்குநர்கள் ( Promotors ) , இயக்குநர்கள் (Directors ) 
இவர்களுக்கு நிறுவனத்தில் உள்ள பற்றுதலின் தன்மை அளவு . 
நிறுவனம் ; கொள்முதல் செய்த சொத்துகளில் அவர்களுக்குள்ள 
நலன் ( Interest ) , அவர்கள் அதற்குப் பெற்ற மறுபயனின் ழுழு 
விவரங்கள் . 


( 22 ) பங்குகள் பலவகையாகப் பிரிக்கப்பட்டிருப்பின் பல 
வகையான பங்குதாரர்களின் ஓட்டு உரிமைகள் , முதலிலும் 
( Capial ) ஆதாயத்திலும் ( Projects ) அவர்கள் பெற்றுள்ள 
உரிமைகள் முதலியன . 


( 23 ) நிறுவனத்தின் - கூட்டங்களுக்கு வருதல் , பேசுதல் , 
பங்குதாரர் இயக்குநர் ஆகியோரின் உரிமைகள் , அதிகாரங்கள் 
இவைகளுக்குச் செயல் முறை விதிகள் விதித்துள்ள கட்டுபாடுகள் . 


அத் 


( 24 ) நிறுவனம் தொழிலைத் தொடங்கியிருந்தால் , 
தொழில் நடத்தப்பட்ட காலம் . 


( 25 ) நிறுவனம் மூன்று வருடங்களுக்குக் குறைவாக நடத்தப் 
பட்ட தொழிலை வாங்குவதாய் இருந்தால் , மேற்படி தொழில் 
டத்தப்பட்ட காலம் . 


திட்ட அறிவிப்பு 


93 


( 26 ) இருப்புத் தொகைகளையும் ( நெருக்கடி நிதிகளையும் ) 
( Reserve Funds ) , ஆதாயங்களையும் ( profits ) முதலாக மாற்றியி 
ருந்தால் ( capitalised ) , அவைகளின் விவரங்கள் . 

( 27 ) நிறுவனத்தின் சொத்துளிகன் விலை மதிப்பேற்றங்களைப் 
பற்றிய விவரங்கள் . 

( 28 ) நிறுவனத்தின் ஐந்தொகைக் குறிப்பும் ( Balance sheet ) , 
ஆதாயம் இழப்புகள் கணக்கும் ( profit and loss account ) காணத் 
தக்க முறையான நேரமும் இடமும் . 


நிறுவனச் சட்டத்தின் இரண்டாவது பின் இணைவில் இரண் 
டாம் பாகத்தில் குறிப்பிட்டுள்ள அறிக்கைகளும் ( Reports ) 
திட்ட அறிவிப்பில் தரப்பட வேண்டும் . அவை பின் வருமாறு : 


( a ) தணிக்கையாளர் அறிக்கை ( Auditors Report ) 

திட்ட அறிவிப்புக்கு முன் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு நிறுவ 
னம் அடைந்த ஆதாய இழப்புக் கணக்கு , ஐந்தொகைக் குறிப்பு 
கள் , ஐந்தாண்டுகளாக வழங்கப்பட்ட பங்கு ஆதாய விகிதங்கள் 
( rates of dividend ) முதலியன பற்றிச் சட்டமுறைப்படி தணிக்கை 
செய்யப்பட்ட தணிக்கையாளர் அறிக்கை . 


( b ) கணக்கர் அடுக்கை ( Report of the Accountant ) 

நிறுவனம் வழங்கப்போகும் பங்குத் தொகையிலிருந்து கொள் 
முதல் செய்யப் போகும் வியாபாரத்தின் கடந்த ஐந்தாண்டு 
ஆதாய இழப்புக் கணக்குகள் , ஐந் தொகைக் குறிப்புகள் முதலான 
விவரங்களைப்பற்றித் திட்ட அறிவிப்பிலே குறிப்பிடப்பட்ட கணக் 
கரின் அறிக்கை . 


( c ) கணக்கரின் அறிக்கை ( Report of the Accountant ) 

நிறுவனம் வழங்கப் போகும் பங்குத் தொகையிலிருந்து வேறு 
நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவதாய் இருப்பின் , அவைகளின் , 
கடந்த ஐந்தாண்டுகளுக்கு ஆதாய இழப்புக் கணக்குகள் , ஐந் 
தொகைக் குறிப்புகள் முதலான 

விவரங்களைப் பற்றித் திட்ட 
அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட கணக்கரின் அறிக்கை . 


மேற்கூறிய விவரங்கள் திட்ட அறிவிப்புத் தயாரிப்போரின் 
பெரும் பொறுப்பைப் புலனாக்குகின்றன . இப் பெரும் பொறுப்புக் 
கடலிலிருந்து திசை தப்பாமல் கரை மீள கலங்கரை விளக்குப்போல 
( Light House ) கருத்தில் கவனமாய்க் கொண்டு பின்பற்ற வேண்டிய 
தங்கக் கம்பியானதொரு தலையாய வித தெளிவாகத் தரப்பட்டுள்ளது . 


94 


நிறுவனச் சட்டவியல் 


கிண்டர்ஸ்லே , வி . சி . ( Kindersely , V. C. ) என்னும் பிரபு 
வால் , நியுப்பர்ன்ஸ்விக் முதலானவர்கள் . மக்கரீட்ஜ் [ New Bruns 
wick etc. v . Muggeridgs , ( 1860 ) 3 LT . 651] , என்ற வழக்கில் , 
அவ்விதியின் விவரம் பின்வருமாறு : 


திட்ட அறிவிப்புத் தயாரிக்க தங்கக் கம்பியெனத் தக்கதொரு 
தலையாய விதி ( The goldcn rule as to the framing of a 
Prospectus ) : பொது மக்களை அறை கூவி அழைத்து , திட்ட 
அறிவிப்பைத் தந்து , நிறுவனம் , நல்கிடும் நன்மைகளை நயம்பட 
நவின்று , அக்கூற்றை நம்பிப் பங்குகளை ஏற்றுக் கொள்ளுமாறு 
தூண்டும் , எவராயினும் உள்ள உண்மைகளை உள்ளபடியே 
உரைப்பதோடு , மெய்யற்றவைகளை மறந்தும் , மறைக்காமலும் , 
மறுக்காமலும் இருப்பதோடு , கூறப்பட்ட நன்மைகளின் தன்மை 
யையும் , தரத்தையும் , தராதரத்தையும் பாதிக்கும் சிறு குற்றம் 
குறைகளையும் குறைக்கவும் கூறாமலிருக்கவும் கூடாது 


பொன்னெழுத்துகளிலே பொறிக்கப்படவேண்டிய இந்த 
விதி ( folden Legacy ) க ! -ல் அளவு இருந்த பொறுப்பைக் கடுகு 
அளவு ஆக்கியுள்ளது என்று கூறுவது மிகையாகாது . இவ் விதியை 
மதியாது திட்ட அறிவிப்பில் பொய்யுரைகளுக்கு உறைவிடம் 
தந்தால் , அவைகளுக்குப் பொறுப்பானவர்கள் , தீங்கியல் , உரிமை 
யியல் , குற்றவியல் முதலானவைகள் விதிக்கும் தண்டனைக்குள்ளா 
கின் றனர் ( Punished under Torts, civil and criminal laws ) திட்ட 
அறிவிப்பில் திகழும் பொய்யரைகளின் விளைவுகளும் , அவை 
களுக்குப் பொறுப்பானவர்கள் பெறும் பலவித தண்டனைகளும் , 
அவைகளிலிருந்து அவர்கள் 

மீளக்கூடிய முறைகளும் 

பின் 
வருமாறு : 


திட்டம் அறிவிப்பில் திகழும் திரித்துக் காட்டல்களும் ( Misrepresen 

tations ) அவைகளாலுண்டாகும் உரிமையியல் , குற்றவியல் 
பொறுப்புகளும் ( Civil and Criminal liabilities for mis 
representations ) . 


( a ) உரிமையியலில் உண்டாகும் பொறுப்புகள் ( Civil liabilities ) 

( 1 ) தீங்கியல் தரும் தண்டனை ( Liability under Torts ) ஒருவன் 
பொய்புனைந்து அப்பொய்யினால் பிறரை மோசம் செய்யின் , 
அவ்வாறு செய்த மோசடிக்கு ( Fraud ) , தீங்கியலில் , ஏமாற்றல் 
என்னும் தீங்கிற்குப் ( Tort of Deceit ) பொறுப்பாகி , மோசம் 
செய்யப்பட்டவருக்கு இழப்பீடு செய்யும்படி ( Payment of 
Danages ) தண்டிக்கப் படுகிறார் . 


திட்ட அறிவிப்பு 


95 


மோசடியின் 


முக்கிய இயல்புகள் 


பின் 


மேற்படி 
வருமாறு : 


( a ) ஒன்றை உண்மையற்றதென 

உணர்ந்து உரைப்பது 
(Making a statement knowing its false hood ) . 

( b ) ஒன்றின் உண்மையில் உறுதியின்றி உரைப்பது ( Making 
a statement without believing it to be true ) . 

( c ) ஒன்றை மெய்யா பொய்யா என்பதை அறியும் அக்கறை 
யல்லாமல் அசட்டையாக அறிவித்தல் ( Making a statement 
Carelessly and Rechlessly without caring to know whether it 
is true ) . 

மோசடியை நிரூபிக்க மேற்கூறிய ஏதேனும் ஒன்றை நிரூபித் 
தாலும் போதுமானது . மோசடி செய்யப்பட்டவருக்குக் 

கீழ் 
காணும் சட்டத் தீர்வுகள் ( Legal Remedies ) உள்ளன : 

( 1 ) இழப்பீடு பெறுவது ( claim damages ) . 
( 2 ) ஒப்பந்தத்தைத் தள்ளிவிடுவது ( Rescind the Contract ). 

திட்ட அறிவிப்பால் பொய் புனைந்து மோசடி செய்வதால் 
ஏற்படும் விளைவுகளை விளக்குகின்றன பின்வரும் வழக்குகள் . 

( a ) டெர்ரி V. பீக் [ Derry v . Peek ( 1889 ) 14 A. C. 337 ] . 

நீராவியில் ( steam ) ஓடும் டிராம் வண்டிகள் ( Tram cars ) 
ஓட்டுவதற்கு வியாபாரக் குழுவின் ( Board of Trade ) இசைவு பெற 
வேண்டும் . அதைப் பெறுவது மிகவும் எளிது என்று எண்ணி , 
திட்ட அறிவிப்பில் , நிறுவனத்திற்கு நீராவியில் ஓடும் டிராம் 
வண்டிகள் விடுவதற்கு உரிமையுண்டு என்று இயக்குநர்கள் இயம்பி 
னார்கள் . இந்த அறிக்கையால் தூண்டப்பட்டு வாதி பங்குதார 
ரானார் . ஆனால் , நிறுவனம் மேற்படி வியாபாரக்குழுவின் இசைவு 
பெற முடியாமையால் , நீராவியில் ஓடும் டிராம் வண்டிகள் விட 
முடியவில்லை . இதனால் ஏமாற்றமடைந்த வாதி மோசடி செய்த 
தற்காக இயக்குநர்கள் மேல் வழக்குப்போட்டார் . வழக்கை 
விசாரணை செய்த நீதிபதி , உண்மையென்று நம்பியதை 
உரைத்தது மோசடி அல்ல என்று கூறி வழக்கைத் தள்ளிவிட்டர் . 


( b ) ஈடிங்டன் v . பிட்ஸ்மாரைஸ் 

1LWIDTMIST [Edington v . Fitzmaurice 
( 1885 ) 29 Ch . D 459 ] . 


இவ்வழக்கில் இயக்குநர்கள் கடனீட்டுப் பத்திரங்கள் வழங்கு 
வதற்கு வெளியிட்ட திட்ட அறிவிப்பில் கடன் தொகை வியாபார 


96 


நிறுவனச் சட்டவியல் 


. 


அபிவிருத்திக்கும் , கட்டிடங்களில் மாற்றம் செய்வதற்கும் பயன் 
படுத்தப்படும் என்று அறிவித்தனர் .. உண்மையில் அவர்கள் 
பழைய கடனை அடைப்பதற்காகவே கடனீட்டுப் பத்திரங்கள் 
வழங்கினர் . ஏமாற்றப்பட்ட வாதி மோசடி செய்ததாக வழக்குப் 
போட்டார் . நீதிமன்றம் இது ஒரு முழு மோசடி என்று முடிவு 
செய்து , வாதிக்கு இயக்குநர்கள் இழப்பீடு அளிக்கும்படி ஆணை 
யிட்டது . 
( 2 ) ஒப்பந்தவியலில் உண்டாகும் விளைவுகள் 
திரித்துக் காட்டலில் 

தூண்டப்பட்டு செய்துகொண்ட 
ஒப்பந்தம் தவிர்தகு நிலையதாகும் ( voidable ) . மேற்படி திரித்துக் 
காட்டல் தெரிந்து செய்ததாயின் அது மோசடியின் பாற்பட்ட 
தாகும் ( Fraud ) . ஒப்பந்தம் மோசடியில் விளைந்தது என்றால் 
பங்குதாரர் ஒப்பந்தத்தைத் தள்ளுபடி செய்வதோடு இழப்பீடும் 
பெறலாம் . ஆனால் , திரித்துக்காட்டல் தெரியாமல் நேர்ந்த 
தென்றால் ( innocent misrepresentation ) , ஒப்பந்தத்தை நீக்கிக் 
கொள்ளலாம் ( Resuision of the contact . ) இழப்பீடு பெற 
முடியாவிட்டாலும் பங்குதாரர் தான் செலுத்திய பங்குத் 
தொகையை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் . 

திட்ட அறிவிப்பில் திரித்துக் காட்டல் செய்யப்பட்டுள்ளது 
என்பதற்குக் கீழ்க்கண்டவைகளை நிரூபிக்கவேண்டும் . 

( 1 ) திட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொய்யான 
தகவலாய் இருக்கவேண்டும் . முக்கியமானவற்றைக் கூறாவிட்டா 
லும் அதுவும் பொய்யான தகவலாகும் . கூறாமலிருந்தால் மட்டும் 
திரித்துக் காட்டலாகாது . கூறாமலிருந்தவைகள் , கூறப்பட்ட 
வைகளைச் சரியாகப் புரிந்து கொள்ளும்படியா இல்லை என்றாலும் 
அது திரித்துக் காட்டலாகும் . இதை அரசர் v . கில்சன்ட் ( பிரபு ) 
[ The King v . Kylsant ( Lord ) ( 1932 ) K.B. 442 ] என்ற வழக்கு 
விளக்குகிறது . 

இவ் வழக்கில் திட்ட அறிவிப்பில் 1911 - லிருந்து 1927 ஆம் 
ஆண்டுகள் வரை , நிறுவனம் 5 சதவீதம் பங்கு ஆதாயம் ( Dividend ) 
வழங்கிய தென்றும் , 1914 ஆம் ஆண்டு மட்டும் பங்கு ஆதாயம் 
வழங்கவில்லை என்றும் , 1926 ஆம் ஆண்டு 4 சதவீதம் பங்கு 
ஆதாயம் வழங்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டது . ஆனால் , 
உண்மையில் நிறுவனம் பல வருடங்களாக இழப்புகள் ( Losses ) 
அடைந்து , சேமிப்பு நிதிகளில் இருந்து பங்கு ஆதாயம் வழங்கு 
கிறது . ஆகவே , திட்ட அறிவிப்பில் கூறியது உண்மை என்றாலும் , 
அது முழு உண்மையல்ல என்றும் திட்ட அறிவிப்பு ஒரு திரித்து 
காட்டல் என்றும் முடிவு செய்யப்பட்டது . 


செயல் முறை விதிகள் 


97 


திட்ட அறிவிப்பில் கூறப்பட்டது ஒவ்வொன்றும் தனித் 
தனியே நோக்கும்போது உண்மையாக இருக்கலாம் . ஆனால் , 
அவைகள் முழுவதையும் கொண்டு காணும்போது தவறான 
கருத்தை உணர்த்துவதாயின் அது திரித்துக் காட்டலேயாகும் . 


ஈகிள்ஸ் பீள்டு 1. மார்குஸ் ஆஃப் லாண்டன்வி ( Eagles Field 
Y. Marquis of Londenvy ( 1877 , 4 ch . D. 702 ) . 

இவ் வழக்கில் , ஒரு துவக்குநர் ( Promotor ) , நிறுவனத்தில் 
பாதி பங்குகளுக்குமேல் எடுத்துக் கொள்வதற்கு விண்ணப்பம் 
செய்து , இறுதியில் 200 பங்குகளே ஏற்றுக்கொண்டார் . ஆனால் , 
திட்ட அறிவிப்பில் பாதிப் பங்குகளுக்கு மேல் கொடுத்தாகி 
விட்டது என்று அறிவிக்கப்பட்டது . அவ்வறிவிப்பு ஒரு திரித்துக் 
காட்டல் என்று முடிவு செய்யப்பட்டது . 


[ In re Metropolitan Coal Consumers Association ( 1895 ) 
2Q.B. 604. ] இவ் வழக்கில் , இரு பெரும் தொழிலதிபர்கள் ஒரு 
நிறுவனத்திற்கு உதவி செய்வதாகக் கூறினர் . ஆனால் , திட்ட 
அறிவிப்பில் , இரு பெரும் தொழிலதிபர்கள் இயக்குநர்களால் 
இசைந்துள்ளனர் என்று அறிவித்தது திரித்துக்காட்டலென குறிப் 
பிடப்பட்டது . 


ஹென்டர்சன் V. லெகான் [ Henderson y . Lacon ( 1867 ) 
5 Eq . 249 ] 

இவ் வழக்கில் இயக்குநர்களும் , அவர்களது நண்பர்களும் 
தலைக்குப் பத்து பங்குகள் ஏற்றுக் கொள்வதாக ஒப்புக் கொண் 
டனர் . திட்ட அறிவிப்பில் இயக்குநர்களும் அவர்கள் நண்பர் 
களும் , பங்குகளின் பெரும் பகுதியை ஏற்றுக் கொண்டனர் என்று 
அறிவித்தது திரித்துக்காட்டலென முடிவு செய்யப்பட்டது . 

ஆனால் , பங்குகள் ஏற்றுக் கொள்வதாகக் கூறி , பின்னர் அவ் 
விதம் செய்யாவிடில் அது திரித்துக்காட்டல் அல்ல 

இதை 
ஸிரோமணி சுகர் மில்ஸ் v . டேபி பிரசாத் [ Shiromany Sugar 
Mills Ltd. v . Debi Prasad AIR ( 1950 ) All . 503 ] என்ற 
வழக்கு விளக்குகிறது , இவ்வழக்கில் திட்ட அறிவிப்பின் முதல் 
பக்கத்தில் , சிவப்பு மையில் , மேலாண்மை முகவரும் ( Managing 
Agent ) அவர் நண்பர்களும் ஆறு இலட்சம் ரூபாய்க்குப் பங்குகள் 
எடுத்துக் கொள்வதாக வாக்குறுதி வழங்கியுள்ளனர் என்று அறி 
விக்கப்பட்டது . ஆனால் , பின்னர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட 
தொகைக்கு மிகக் குறைவாகப் பங்குகளை ஏற்றுக்கொண்டார்கள் , 
இருந்தபோதிலும் திட்ட அறிவிப்பில் தெரிவித்தது , திரித்துக் 
காட்டலல்லவென்று தீர்மானிக்கப்பட்டது . 


98 


நிறுவனச் சட்டவியல் 


திட்ட அறிவிப்பில் இருபொருள் படும்படியான தகவலைத் 
தந்தால் , ஒரு பொருளில் அது உண்மையாகவும் , மற்றொரு 
பொருளில் பொய்யாகவும் இருப்பின் , பொய்யானப் பொருளைக் 
கொண்டு பங்குதாரர் ஒப்பந்தம் செய்தால் , அவர் மேற்படி ஒப் 
பந்தத்தை , திரித்துக் கூட்டப்பட்டது என்று விலக்கிவிடலாம் 
இதை சிமித் v . சாட்விக் [Smith v . Chadwick ( 1884 ) 9 Ac . 1871 
என்ற வழக்குத் தெளிவாக்குகிறது . இவ் வழக்கில் , திட்ட அறி 
விப்பில் , நிறுவனத்தின் வியாபாரம் பத்து இலட்சம் என்று அறி 
விக்கப்பட்டது . நிறுவனத்தின் வியாபாரம் வருடத்திற்குப் பத்து 
இலட்சம் என்று பொருள் கொண்டால் அது உண்மையல்ல . 
ஆனால் , நிறுவனம் பத்து இலட்சம் ரூபாய் வியாபாரம் செய்யவல் 
லது என்று பொருள் கொண்டால் அது உண்மையாகும் . பொய் 
யான பொருளைக் கொண்டு ஏமாந்த பங்குதாரர் , ஒப்பந்தத்தை 
விலக்கி விடலாமெனக் குறிப்பிடப்பட்டது . 


* 


திட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டபோது அதில் குறிப்பிடப் 
பட்டவை உண்மையாக இருக்கலாம் . ஆனால் , பங்குகளை வழங் 
கும் போது அவை உண்மையில்லை என்றால் , ஒப்பந்தத்தை விலக்கி 
விடலாம் . இதை ராஜகோபால ஐயர் V. சவுத் இண்டியன் 
ரப்பர் ஒர்க்ஸ் ( Rajagopala Iyer v . South Indian Rubber 
Works , ( 1942 ) 2 M.L.J. 228 ] என்ற வழக்கு விளக்குகிறது . இந்த 
வழக்கில் திட்ட அறிவிப்பில் இயக்குநர்களின் பெயர்கள் குறிப்பி 
டப்பட்டன . ஆனால் , பங்குகள் வழங்குவதற்கு முன்பு , இயக்குநர் 
குழுவில் மாறுதல் ஏற்பட்டு , பலர் பதவியிலிருந்து விலகினர் . இத 
னால் பாதிக்கப்பட்ட பங்குதாரர் ஒப்பந்தத்தை விலக்கி விடலாம் 
என்று தெளிவாக்கப்பட்டது . 


( 2 ) திரித்துக் காட்டப்பட்டது பொருண்மைப் பற்றியதாக இருக்க 
வேண்டுமே தவிர , சட்ட நெறியைப் பற்றியல்ல ( Representation 
must be one of fact and not of Law ) . அறிவிப்பு , கருத்தைப் 
பற்றியதோ ( Opinion ) அல்லது எதிர்பார்க்கப்பட்டதைப் பற்றிய 
தாயின் ( Expectation ) தவறாக இருந்தபோதிலும் , 

அவைகள் 
திரித்துக் காட்டலாகாது . ஆனால் , Karberg ( 1892) 3 ch . I 
என்ற வழக்கில் ஒன்றை உண்மையிலேயே 

எதிர்பார்க்காமல் , 
அதை எதிர்பார்ப்பதாக அறிவிப்பது திரித்துக் காட்டலெனக் 
குறிப்பிடப்பட்டது . 


( 3 ) அறிவிப்பு முக்கியமானதாகவும் செயலில் ஈடுபடத் 
தூண்டும்படியாகவும் இருக்கவேண்டும் . நிறுவனத்தின் பங்கு 
களில் பாதிக்கு மேல் வழங்கப்பட்டு விட்டது என்பதும் , சுரங்கத் 


செயல் முறை விதிகள் 


99 . 


தொழில் முழு வேகத்துடன் நடக்கின்றது என்பதும் , நிறுவனம் 
ஒன்றுதான் . ஒரு பொருளை உற்பத்தி செய்து , அப்பொருளின் 
வியாபாரத்தைக் கட்டுபடுத்துகிறது என்பதும் , நிறுவனத்தின் 
பதனப்படுத்தும் முறைகள் வெற்றிகரமானவை என்பதும் மிகவும் 
முக்கியமான அறிவிப்புகளாகும் . 

(( 4 ) அறிவிப்பை நம்பிச் செயல்பட வேண்டும் . பீக் v . கர்னி 
[ Peek v . Gurney ( 1874 ) 43 LJ Ch . 19 ] . இவ் வழக்கில் நிறுவனம் 
வெளியிட்ட திட்ட அறிவிப்பில் திரித்துக் காட்டல் இருந்தது . 
பங்குகள் யாவும் வழங்கப்பட்ட பிறகு , வாதி மேற்படி பங்கு 
களைப் பங்கு மாற்றக் களத்தில் ( Stock Exchange ) வாங்கினார் . 
பின்னர் , திட்ட அறிவிப்பிலிருந்த பொய்யுரைகளுக்காக இயக்கு 
நர்கள் மீது வழக்குப் போட்டார் . ஆனால் , நீதிமன்றம் வாதி 
திட்ட அறிவிப்பை நம்பி பங்குகள் வாங்கவில்லையாதலால் , 
இயக்குநர்கள் அவருக்குப் பொறுப்பாக மாட்டார்களென்று 
முடிவு செய்து வழக்கைத் தள்ளுபடி செய்தது . 


( 5 ) திட்ட அறிவிப்பு நிறுவனம் வெளியிட்டதாக இருக்க 
வேண்டும் அல்லது நிறுவனத்திற்காக அதன் அனுமதி பெற்ற 
வரால் வெளியிடப்படவேண்டும் இல்லாவிடில் நிறுவனம் அதற்குப் 
பொறுப்பாகாது . பங்குதாரரும் ஒப்பந்தத்தை விலக்க முடியாது . 
திட்ட அறிவிப்பு , துவக்குநர்களால் வெளியிடப்பட்டு பின்னர் 
இயக்குநர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் , நிறுவனம் அதற்கும் 
பொறுப்பாகிறது 


( 6 ) ஏமாற்றப்பட்ட பங்குதாரர் உடனே 

காலதாமதம் 
செய்யாமல் , முறையான காலத்திற்குள் ( Reasonable Time ) ஒப் 
பந்தத்தை விலக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண் 
டும் . தவறினால் தன் உரிமையை இழப்பார் . மேலும் , ஏமாற் 
றப்பட்டதை அறிந்த பிறகு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் வகை 
யில் அவர் நடந்துக்கொள்ளக் கூடாது . 


ஒப்பந்தத்தை விலக்குவதற்குள்ள வரம்புகள் ( Limits of Rescis 

sion )) 


( a ) ஒப்பந்தத்தை உறுதிசெய்யும் முறையில் நடந்து கொள் 
ளக்கூடாது . பங்குதாரர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிறகு . 
பங்கை விற்றாலும் , நிறுவனத்தின் கூட்டத்திற்குச் சென்றாலும் , 
பங்கு ஆதாயம் பெற்றாலும் , அவர் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத் 
தியதாகக் கருதப்பட்டு ஒப்பந்தத்தை விலக்கும் உரிமையை இழக் 
கிறார் , 


100 


நிறுவனச் சட்டவியல் 


( b ) பங்குதாரர் தன் உரிமையை நிலைநாட்டக் காலதாமதம் 
செய்தால் , அவ்வுரிமையை இழக்கிறார் . சினிஸ்டினிவில்லி ரப்பர் 
எஸ்டேட் [ Chinistiniville Rubber Estates Ltd. , ( 1911 ) 81 LJ Ch . 
63 ] . இவ் வழக்கில் , பங்குதாரர் ஜூலை மாதமே தான் ஏமாற்றப் 
பட்டதை உணர்ந்தார் . ஆனால் , டிசம்பர் மாதம் தன் பெயரை 
உறுப்பினர் பதிவேட்டிலிருந்து விலக்குவதற்கு நடவடிக்கை எடுத் 
தார் . ஐந்து மாதங்கள் காலதாமதம் செய்ததால் அவர் 
உரிமையை இழந்தார் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 

( c ) நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு முன் ஒப்பந்தத்தை 
விலக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் . பங்குதாரர் தாமதிக் 
காமல் உடனே நடவடிக்கை எடுத்தாலும் , அதற்குள் நிறுவனம் 
கலைக்கப்பட்டால் ( Wound up ) . அவர் உரிமை இழக்கிறார் , 
ஏனென்றால் நிறுவனம் கலைக்கப்படும்போது நிறுவனத்துடன் 
தொடர்புடைய அனைவரின் உரிமைகளும் குறுக்கிடுகின்றன . 
( 3 ) நிறுகனச் சட்டத்தின் 62 ஆவது பிரிவின்படி வழங்க வேண்டிய 

இழப்பு ஈடு 

இங்கிலாந்து நாட்டில் பிரபுக்கள் சபை ( House of Lords ) , 
டெர்ரி 7. பீக் [ Derre v . Peek ] என்ற வழக்கில் வழங்கிய முடிவு , 
ஏமாற்றப்படும் பங்குதாரர்களுக்குச் சட்டநெறியில் ( in Law ) 
போதுமான பாதுகாப்புகள் இல்லை என்பது தெளிவாயிற்று . 
இந்த நிலைமையை மாற்ற , இயக்குநர்கள் பொறுப்புச் சட்டம் 
( Directors Liability Act ) என்ற சட்டம் இங்கிலாந்தில் இயற்றப் 
பட்டது . அதன்படி திட்ட அறிவிப்பில் திரித்துக்காட்டல் 
அல்லது தெரியாமல் செய்ததாயினும் இயக்குநர்கள் அதற்குப் 
பொறுப்புள்ளவராவர் . அதைத் 

தொடர்ந்து இயற்றிய 
நிறுவனச் சட்டத்திலும் இயக்குநர்களின் இந்த பொறுப்பு 
வலியுறுத்தப்பட்டுள்ளது . இந்தியாவிலும் மேற்கூறிய சட்டங் 
களைப் பின்பற்றி , நிறுவனச் சட்டத்தில் 62 ஆவது பிரிவில் , திட்ட 
அறிவிப்பில் 

திகழும் திரித்துக்காட்டலுக்கு , ஒவ்வொரு 
இயக்குநரும் , இயக்குநராக அறிவிக்கப்படுவதற்கு இசைந்த 
ஒவ்வொருவரும் , ஒவ்வொரு துவக்குநரும் , திட்ட அறிவிப்பை 
வெளியிடுவதற்கு அதிகாரம் வழங்கிய ஒவ்வொருவரும் , பங்கு 
தாரர்களுக்கு இழப்பீடு செய்யப் பொறுப்புள்ளவராவர் என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது . 

திட்ட அறிவிப்பில் தரப்பட்டுள்ள தகவலின் வடிவமும் அது 
தரப்பட்டுள்ள இடமும் பொய்யை உணர்த்தினால் அது திரித்துக் 
காட்டலாகும் . இப் பிரிவின்படி , பங்குதாரர் திரித்துக் காட்டல் 
மோசடியின் பாற்பட்டதென்று நிரூபிக்க வேண்டியதில்லை . 


101 


செயல் முறை விதிகள் 


மேற் கூறிய பொறுப்பிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் கீழ்க் 
குறிப்பிட்டவைகளை நிரூபிக்க வேண்டும் . 

( 1 ) முதலில் இயக்குநராக இசைவு தந்தாலும் , திட்ட அறிப்பு 
வெளியிடுவதற்கு முன்பு தன் இசைவை ரத்து செய்து விட்டதை 
நிரூபிக்கவேண்டும் . 


( 2 ) திட்ட அறிவிப்பு , தனக்குத் தெரியாமலும் , தன் இசைவு 
இல்லாமல் வெளியிடப்பட்டதென்றும் , அதை வெளியிட்டதை 
அறிந்தவுடன் , தன் இசைவில்லாததைப் பொதுமக்களுக்கு 
அறிக்கை செய்ததையும் நிரூபிக்க வேண்டும் . 


( 3 ) திட்ட அறிவிப்பு வெளியான பிறகும் , பங்குகள் வழங்கப் 
படுவதற்கு முன்பு , திரித்துக்காட்டல் உள்ளதை அறிந்தவுடன் , 
தன் இசைவை ரத்து செய்து பொதுமக்களுக்கு அறிக்கை 
செய்ததை நிரூபிக்க வேண்டும் . 


( 4 ) திட்ட அறிவிப்பில் வெளியிடப்பட்ட பொய்யான தகவலை 
நம்புவதற்குப் போதிய காரணங்கள் இருந்தன என்பதை நிரூபிக்க 
வேண்டும் . 


( 5 ) திட்ட அறிவிப்பில் தரப்பட்ட பொய்யான தகவல் , 
தொழில் வல்லுநரின் வாய்மொழியாயிருப்பின் , அது அவர் கூறிய 
முறையிலேயே வெளியிடப்பட்டது என்றும் , அவர் அதைக் கூறு 
வதற்குத் தகுதியுள்ளவரென்றும் , அதை உண்மை என்று நம்பு 
வதற்குத் தகுந்த காரணமிருந்தது என்றும் நிரூபிக்க வேண்டும் . 


( 6 ) திட்ட அறிவிப்பில் ஏற்பட்ட பொய் , ஒரு அதிகாரியின் 
வாய்மொழியாகவோ அல்லது பொது ஆவணத்தின் ( Public 
Document ) வாசகமாயின் , அது அவர் கூறிய முறையிலேயே 
உள்ளது அல்லது அப்பொது ஆவணத்தின் உண்மையான நகல் 
என்றும் நிரூபிக்க வேண்டும் . 


தொழில் வல்லுநர் கூறியவற்றில் பொய் இருந்தால் , அவர் 
என்றும் தப்புவதற்குக் கீழ்க்கண்டவைகளை நிரூபிக்க வேண்டும் : 


( a ) திட்ட அறிவிப்பு , பதிவுசெய்ய தரப்படுவதற்கு முன் 
தான் இசைவை ரத்து செய்து விட்டதை நிரூபிக்க வேண்டும் . 


( b ) திட்ட அறிவிப்பு , பதிவு செய்யத் தரப்பட்ட பிறகு . 
ரங்குகள் வழங்குவதற்கு முன்பு , தான் கூறியது உண்மை அல்ல 


102 


நிறுவனச் சட்டவியல் 


என்று உணர்ந்த உடன் , தன் இசைவை ரத்து செய்து பொது 
மக்களுக்கு அறிக்கை தந்ததை நிரூபிக்க வேண்டும் . 


( c ) தான் கூறியதைச் சொல்லும் தகுதியுடையவரென்றும் 
பங்குகள் வழங்கப்படும் வரை , தான் கூறியது உண்மை என்று 
நம்ப போதுமான காரணங்கள் இருந்தன என்றும் நிரூபிக்க வேண் 
டும் . 


இப் பிரிவின்படி பங்குதாரர் மோசடியை நிரூபிக்கவேண்டிய 
தில்லை . டெர்ரி V. பீக் ( Derry v . Peek ) என்ற வழக்கின்படி 
இயக்குநர் உண்மை என்று நம்பினார் என்றால் போதுமானது . 
ஆனால் , இப் பிரிவின்படி , நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது . 
அந்த நம்பிக்கைக்குத் தகுந்த காரணங்களும் காட்டவேண்டும் . 
இல்லை 

என்றால் பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது , இதை 
ஆடம்ஸ் V. திரிஃப்ட் ( Adams v . Thrift ( 1915 ) 2 Ch . 21 ] என்ற 
வழக்கு விளக்குகிறது . 


திட்ட அறிவிப்பில் திரித்துக் காட்டலுக்காக இயக்குநர் 
பேரில் வழக்குப் போடப்பட்டது . இயக்குநர் திட்ட அறிவிப்பு 
துவக்குநரால் தயாரிக்கப்பட்டது என்றும் , அவர் அது சரியாக 
இருக்கிறது என்று கூறியதைத் தான் நம்பியதாகவும் வாதாடி 
னார் . ஆனால் , நீதிமன்றம் அவர் நம்பிக்கைக்குப் போதுமான 
காரணம் இல்லை என்றும் , ஆகையால் , அவர் வாதிக்கு இழப்பீடு 
செய்ய வேண்டுமென்றும் முடிவு செய்தது . 


நிறுவனச் சட்டத்தின் 56 ஆவது பிரிவின் விளைவுகள் : 


56 ஆவது பிரிவில் திட்ட அறிவிப்பில் தீட்டப்பட வேண்டிய 
தகவல்களும் தவறினால் தரப்படும் தண்டனைகளும் , தப்புவதற் 
குரிய வழிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது . ஆனால் , மேற்படி தக 
வல்கள் தரப்படாததால் பாதிக்கப்பட்ட பங்குதாரருடைய 
உரிமையைப் பற்றிப் பிரிவு வெளிப்படையாகக் குறிப்பிடவில்லை . 
இருந்த போதிலும் , பாதிக்கப்பட்ட பங்குதாரர் , தம் இழப் 
பீட்டை நிரூபித்தால் , அதை இயக்குநர்களிடமிருந்து பெறுவ 
தற்கு உரிமை உண்டு என்று கருதப்படுகிறது . 


இழப்பீட்டின் அளவு ( Quantum of Damages ) 

மேற்கூறிய முறைகளில் பாதிக்கப்பட்ட பங்குதாரர் பெறக் 
கூடிய இழப்பீடு , அவர் பங்குகளுக்காகச் செலுத்திய தொகை 
யாகும் . ஆனால் , ஒப்பந்த முறிவுக்காக ( Breach of Contract ) 
அவர் நடவடிக்கை எடுத்தால் , செலுத்திய பங்குத்தொகை 


செயல் முறை விதிகள் 


103 


யோடு எதிர்பார்த்த ஆதாயமும் (Expected profits ) பெறலாம் . 
ஆனால் , அந்த வாய்ப்பு வாய்ப்பது மிகவும் அறிதாகும் . 


குற்றவியலின் விளைவு 

63 ஆவது பிரிவின்படி திட்ட அறிவிப்பில் திரித்துக்காட்ட 
விருப்பின் , அதை வெளியிடச்செய்த ஒவ்வொருவரும் இரண்டு 
வருடம் வரை சிறை தண்டனையும் , 

சிறை தண்டனையும் , ஐயாயிரம் ரூபாய் வரை 
தண்டவரியும் விதிக்கப்படுவர் . மேற்படி தண்டனைகளிலிருந்து 
தப்பிக்க அவர் திரித்துக் காட்டப்பட்டது முக்கியமில்லாதது என் 
றும் , அல்லது அவர் அதை உண்மை என்று நம்பியதாகவும் , 
மேலும் திட்ட அறிவிப்பு வெளியிடும் வரையிலும் அவ்வாறு நம்பி 
யதாகவும் நிரூபிக்கவேண்டும் . 


5. பங்குகளை வழங்குதல் 

( Allotment of shares ) 


ஒரு நிறுவனம் தனக்குத் தேவையான முதலை , பொதுமக்க 
ளுக்குப் , பங்குகளை வழங்கிப் பெறுகிறது . அதற்காக நிறுவனம் 
திட்ட அறிவிப்பை ( Prospectus ) வெளியிட வேண்டும் . மேலும் , 
ஒவ்வொரு பங்கு விண்ணப்பப் படிவத்துடன் ( Share Application 
Form ) . அதன் திட்ட அறிவிப்பையும் சேர்த்துக் கொடுக்க 
வேண்டும் . பங்குகளைப் பெற விரும்புபவர் மேற்படி விண்ணப்பப் 
படிவத்தை நிரப்பி குறிப்பிட்ட விண்ணப்பத் தொகையுடன் 
( Application money ) நிறுவனத்திற்கு அனுப்ப வேண்டும் . திட்ட 
அறிவிப்பின் வாயிலாகப் பொதுமக்களிடமிருந்து பெற்ற பங்கு 
விண்ணப்பங்களின்படி பங்குகளை வழங்குவதற்கு நிறுவனச் சட்டத் 
தில் சில தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன . 


பங்குகள் வழங்குவதற்குரிய தடைகள் ( Restrictions on 
allotment of Shares ) 

நிறுவனச் சட்டத்தில் 69 to 75 பிரிவுகள் , நிறுவனம் பங்கு 
களை வழங்குவதற்கு முன்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விதி 
களையும் , தடைகளையும் , அவைகளை மீறுவதால் ஏற்படும் விளைவு 
களையும் , விரிவாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றன . அவை 
பின் வருமாறு : 


69 ஆம் பிரிவின்படி திட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட 
நிறுவனத்திற்குத் தேவையான பங்குத்தொகைக் குறையாமல் 
பங்குகள் கோரி , அந்தப் பங்குத் தொகைக்குரிய விண்ணப்பத் 
தொகையை நிறுவனம் பணமாகவோ அல்லது காசோலையாகவோ 
( Cheque ) பெற்றாலொழிய , நிறுவனம் யாதொரு பங்கையும் 
வழங்கலாகாது . இரண்டாவது பின் இணைவில்( Second Schedule ) 


பங்குகளை வழங்குதல் 


105 


நிறுவனத்தின் ஆரம்பச் செலவினங்களுக்கும் ( Preliminary 
Expenses ) கொள்முதல் செய்த அல்லது செய்யப் போகும் சொத் 
துகளுக்கும் , நடப்பு முதலுக்கும் ( Working Capital ) குறைந்த 
அளவுக்குத் தேவையான தொகை எவ்வளவு என்று இயக்குநர் 
களால் முடிவு செய்யப்பட்டு , மேற்படி தொகையை திட்ட 
அறிவிப்பில் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . 
மேற்படி குறைந்த அளவுத் தேவையான பங்குத் தொகையை , 
பண்டமாகவோ அல்லது வேறு வகையில் பெற்ற தொகை நீங்க 
லாக கணக்கிடப்பட வேண்டுமெனப் பிரிவு தெளிவாக்குகிறது . 
அதாவது திட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்த 
அளவு பங்குத் தொகை முழுவதையும் பணமாகவோ அல்லது 
காசோலையாகவோ அல்லது வேறுவித நாணயமாற்றாகவோ நிறு 
வனம் பெறவேண்டும் . 


விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட வேண்டிய தொகை 
பங்குத் தொகையில் ஐந்து சதவீதத்திற்குக் குறையக்கூடாது 

விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெற்ற பணம் முழுவதை 
யும் அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கியில் ( Scheduled Bank ) 
செலுத்தி , நிறுவனம் தொழில் ஆரம்பித்தலுக்குரிய சான்றிதழ் 
( Certificate of Commencement of Business ) பெறும் வரையில் 
அல்லது அந்தத் தொகையை விண்ணப்பதாரர்களுக்குத் திருப்பிச் 
செலுத்தும் வரையில் மேற்படி தொகையை அந்த வங்கியில் வைத் 
திருக்க வேண்டும் . 


திட்ட அறிவிப்பு வெளியான 120 நாட்களுக்குள் குறைந்த 
அளவு பங்குத் தொகை சேராவிடில் , விண்ணப்பதாரர்கள் 
செலுத்திய பணத்தை உடனே அவர்களுக்குத் திட்ட அறிவிப்பு 
வெளியான 

130 நாட்களுக்குள் வட்டி இல்லாமல் திருப்பிச் 
செலுத்த வேண்டும் . தவறினால் , அதற்குப் பிறகு ஏற்படும் கால 
தாமதத்திற்கு இயக்குநர்கள் தாமதிக்கப்பட்ட தொகையை 
ஆறு சதவீதம் வட்டியுடன் திருப்பிச் செலுத்தும் பொறுப்புள்ள 
வராகின்றனர் . ஆனால் , காலதாமதம் இயக்குநர்களின் தவறுத 
லாலும் கவனப் பிசகினாலும் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் 
அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள் . மேற்படி விதிகளையும் 
தடைகளையும் தட்டிக் கழிக்கும் வகையில் செய்யப்படும் எவ்வகை 
யான கட்டுப்பாடும் முற்றிலும் செல்லாததாகும் . 


மேற்கூரிய விதிகளும் தடைகளும் பங்குகளை முதல் முதலாக 
வழங்குவதைத் தான் கட்டுப்படுத்துகின்றன . 

பின்னர் வழங்கப் 
படும் பங்குகளை அவைகள் கட்டுப்பாடு செய்யவில்லை . ஆனால் , 


நிறுவனச் சட்டவியல் 


108 


பின்னர் வழங்கப்படும் பங்குத் தொகைகளுக்கும் விண்ணப்பத் 
தொகை பங்குத்தொகையில் ஐந்து சதவீதத்திற்குக் குறையக் 
கூடாது . 


70 ஆவது பிரிவின்படி பங்குத் தொகை பெற்ற நிறுவனம் , 
திட்ட அறிவிப்பு வெளியிடவில்லை என்றாலும் அல்லது அதை வெளி 
யிட்ட பிறகு அதன்படி பங்குகள் வழங்கவில்லை என்றாலும் , 
மேற்படி நிறுவனம் பங்குகளை வழங்குவதற்கு மூன்று நாட் 
களுக்கு முன்னதாக , குறிப்பிட்ட வடிவத்தில் மூன்றாவது பின் 
இணைவின் ( Third Schedule ) மூன்று பகுதிகளுக்கிணங்க தகவல்கள் 
குறிப்பிடப்பட்டு , இயக்குநர் ஒவ்வொருவரும் கையெழுத்திட்ட 
வாக்கு மூலம் ஒன்றினைத் திட்ட அறிவிப்புக்கு பதிலாக பதிவாள 
ரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் . ( Statement in lieu of Prospec 
tus) . 


ஆனால் , தனியார் நிறுவனம் ( Private Company ) மேற்கூறிய 
விதிக்கு விலக்காகும் . 


72 ஆம் பிரிவின்படி , நிறுவனம் திட்ட அறிவிப்பை வெளியிட் 
டதிலிருந்து , ஐந்தாவது நாள் தொடக்கம் வரை யாதொரு 
பங்கும் வழங்கலாகாது . மேலும் திட்ட அறிவிப்பிற்குப் பொறுப் 
புள்ளவர் எவரேனும் பொதுமக்களுக்கு 62 ஆம் பிரிவின்படி 
அறிக்கை விட்டால் , மேற்படி அறிக்கை விட்ட தேதியிலிருந்து 
ஐந்து நாள் தொடக்கம்வரை நிறுவனம் யாதொரு பங்கும் வழங்க 
கலாகாது . மேற்படி ஐந்தாவது நாள் தொடக்கம் , பங்குக் கட்ட 
ணப்பட்டியல் ஆரம்பகாலம் ( Time of opening of the Subscrip 
tion List ) என்று குறிப்பிடப்படுகிறது . திட்ட அறிவிப்பு , தினத் 
தாள்களில் வெளியான தேதியே , திட்ட அறிவிப்பு வெளியிட்ட 
தேதியாகக் கருதப்படும் . தினத்தாள்கள் அல்லாமல் வேறுவகை 
யில் திட்ட அறிவிப்பை வெளியிட்டால் , அவ்வாறு வெளியிட்ட 
தேதியே திட்ட அறிவிப்பு வெளியான தேதியாகும் . 


பங்கு விண்ணப்பங்களைப் பங்குக் கட்டணப் பட்டியல் ஆரம்ப 
காலம்வரை விண்ணப்பம் செய்தவர்கள் ரத்து செய்ய ( Revoke ) 
முடியாது என்று இப்பிரிவு தெளிவாக்குகின்றது . 


73 ஆம் பிரிவின்படி , நிறுவனத்தின் பங்குகள் ஒப்புதல் பெற்ற 
பங்கு மாற்றக் களத்தினரால் ( Recognised Stock Exchange ) 
மேற்கொள்ளப்படுவதற்கு அனுமதி வேண்டி விண்ணப்பம் செய் 
பப்பட்டுள்ளது அல்லது செய்யப்படுமென திட்ட அறிவிப்பில் 
குறிப்பிட்டிருந்தால் , திட்ட அறிவிப்பு வெளியான பத்து நாட் 


பங்குகளை வழங்குதல் 


107 


களுக்குள் மேற்படி விண்ணப்பம் செய்யப்படாவிடிலும் அல்லது 
பங்குப்பட்டியல் முடிந்த ( Closing of the Subscription List ) 
நான்கு வாரங்களுக்குள்ளாகவோ அல்லது பங்குமாற்றுக் களத் 
தினரால் வழங்கப்பட்ட கெடுவுக்குள் மேற்படி அனுமதி பெறா 
விடில் , நிறுவனத்தால் பங்கு வழங்கப்பட்டது முற்றிலும் செல்லா 
நிலையதாகும் ( Absolutely void ) . 


மேலும் , நிறுவனம் திட்ட அறிவிப்பில் குறிப்பிட்ட அனுமதி 
பெறும் வரையில் விண்ணப்பத் தொகைகளை அட்டவணையில் 
சேர்க்கப்பட்ட வங்கியில் ( Scheduled Bank ) செலுத்தி வைக்க 
வேண்டும் . நிறுவனம் திட்ட அறிவிப்பில் குறிப்பிட்ட அனுமதி 
குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறாவிடில் , உடனே நிறுவனம் விண் 
ணப்பத் தொகைகளைத் திருப்பித் தரவேண்டிய தேதியிலிருந்து 
எட்டு நாட்களுக்குள் அவரவர்களுக்கு வட்டியில்லாமல் திருப்பிச் 
செலுத்த வேண்டும் . அதற்கு மேல் காலதாமதம் செய்யப்பட்ட 
தொகைக்கு இயக்குநர்கள் ஐந்து சதவீத வட்டி சேர்த்துச் 
செலுத்த வேண்டும் . ஆனால் , காலதாமதம் இயக்குநர்கள் 
தவறுதலால் அல்லது கவனப்பிசகால் அல்ல எனின் , அவர்கள் 
அதற்குப் பொறுப்பாக மாட்டார்கள் . 


மேற்படி விதிகளையும் தடைகளையும் தட்டிக்கழிக்கும் வகையில் 
செய்யப்படும் . எவ்விதக் கட்டுப்பாடும் முற்றிலும் 

செல்லாத 
தாகும் என்று பிரிவு புலப்படுத்துகின்றது . 

74 ஆம் பிரிவு , 72 , 73 ஆம் பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட 
ஐந்தாவது , எட்டாவது , பத்தாவது நாளைக் கணக்கிடுவதில் , 
இடைக்காலத்து விடுமுறை நாட்கள் ( Intervening Public Holi 
days ) விலக்கப்பட வேண்டும் என்றும் , மேற்படி ஐந்தாவது , 
எட்டாவது , பத்தாவது நாள் விடுமுறை நாளென்றால் , அதற் 
கடுத்த பணி நாளென்றும் ( Next working day ) கூறுகிறது . 


75 ஆம் பிரிவுவின்படி நிறுவனம் பங்குகளை வழங்கிய ஒரு 
மாத காலத்திற்குள் , பங்குத் தொகையின் மதிப்பும் , வழங்கப் 
பட்ட பங்குகளின் எண்ணிக்கையும் , வழங்கப்பட்டவர்களின் 
பெயர் , முகவரி , தொழில் , பங்குத் தொகை செலுத்தப்பட்டது . 
செலுத்தப்படவேண்டியது முதலான விவரங்களைப் பதிவாளருக்கு 
அனுப்பவேண்டும் . 


பணமில்லாமல் வழங்கப்பட்ட பங்குகளுக்குப் பெற்ற மறு 
பயனை ( Consideration ) விளக்கக்கூடிய விவரங்களும் , அவை 
சம்பந்தப்பட்ட விற்பனை 

விற்பனை ஒப்பந்தங்கள் , பணி ஒப்பந்தங்கள் 


108 


நிறுவனச் சட்டவியல் 


( Service Agreements ) பதிவாளரின் மேற்பார்வைக்கு அனுப்ப 
வேண்டும் . 


மேலும் , இனாம் பங்குகள் ( Bonus Shares ) வழங்கப்பட்டால் , 
அவைகளின் தொகை , எண்ணிக்கை , வழங்கப்பட்டவரின் பெயர் , 
முகவரி , தொழில் , அதற்கென நிறுவனம் செய்த தீர்மானம் முத 
லானவைகளும் , பங்குகள் தள்ளுபடி செய்து வழங்கப்பட்டால் . 
அதை ஆமோதித்த நிறுவனத்தின் தீர்மானம் , அதை அனுமதித்த 
நீதிமன்றத்தின் உத்தரவு , தள்ளுபடி 10 சதவீதத்திற்கு மேற்பட்ட 
தாயின் , அதற்கு ஒப்புதல் தந்த மத்திய அரசின் உத்திரவு 
முதலானவைகளும் பதிவாளருக்கு அனுப்பவேண்டும் . மேற்கூறிய 
விவரங்களை வழங்குவதற்குச் சூழ்நிலை சந்தர்ப்பங்களின் காரணங் 
களால் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மாத காலம் போதாதெனப் பதி 
வாளர் கருதினால் , அந்த நிறுவனத்திற்கு அவர் மேலும் தம் கருத் 
துப்படி போதிய தவணை தரலாம் . நிறுவனம் மேற்கூறிய விவரங் 
களைத் தாமதித்தால் , தாமதமான ஒவ்வொரு நாளைக்கும் நிறுவ 
னத்தின் ஒவ்வொரு உயர்பணியாளரும் ( Officer ) ஐந்நூறு ரூபாய் 
வரை தண்டனை வரி ( Fine ) விதிக்கப்படுவர் . 


பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகள் மீண்டும் வழங்கப்பட் 
டால் அவைகளைப் பற்றிய விவரங்களைக் குறிப்பிடவேண்டிய 
தில்லை என்று இப்பிரிவு கூறுகிறது . 


முரணான முறைகளில் வழங்குதலும் அவைகளின் விளைவுகளும் 

( Irregular allotments and their effects ) 


முறையற்ற முறைகளில் வழங்கப்பட்ட பங்குகள் மூன்றுவித 
விளைவுகளை உண்டாக்குகின்றன . அவை பின்வருமாறு : 


( 1 ) முதற்கண் , 70,71 ஆம் பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட 
விதிகளையும் தடைகளையும் மீறி வழங்கப்பட்ட பங்குகள் , பங்கு 
தாரரின் இச்சைப்படி தவிர்தகு நிலையது ( Voidable ) ஆகின்றன . 
அவர் தம் உரிமையை நிறுவனச் சட்டம் குறிப்பிட்ட கூட்டம் 
( Statutory meeting ) நடந்த இரண்டு மாதத்திற்குள் , அல்லது 
நிறுவனத்திற்கு அக்கூட்டம் தேவையில்லை என்றால் , பங்கு வழங் 
கப்பட்ட இரண்டு மாதத்திற்குள் , ஆகிய இவை இரண்டில் எது 
பிந்தியதோ அந்தக் காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் . 
அதற்குப் பிறகு அவர் அந்த உரிமையை இழந்து விடுவார் . 
ஆனால் , மேற்கூறிய காலத்திற்குள் நிறுவனம் கலைக்கப்பட்டாலும் 
( Wound up ) அவர் தான் உரிமையை நிறைவேற்றிக் கொள்ள 
லாம் . 


பங்குகளை வழங்குதல் 


109 


( 2 ) இரண்டாவதாக , 72 ஆவது பிரிவில் உள்ள விதிகளை மீறி 
வழங்கப்பட்ட பங்குகளின் செல்லுபடி ( Validity ) எவ்விதத்திலும் 
பாதிக்கப்படா . ஆனால் , அவ் விதிகளை மீறிய குற்றத்திற்கு நிறு 
வனமும் , ஒவ்வொரு உயர் பணியாளரும் ( Ofileer ) ஐயாயிரம் 
ரூபாய் வரையில் தண்டனைவரி ( Fine ) விதிக்கப்படுவர் . 


( 3 ) மூன்றாவதாக , 75 ஆவது பிரிவில் உள்ள விதிகளை மீறி 
வழங்கப்பட்ட பங்குகள் முற்றிலும் செல்லா நிலையதாகும் 
( Absolutely Void ) . விண்ணப்பதாரர் தாம் செலுத்திய பங்குத் 
தொகையைத் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் . 


, 


பங்கு வழங்குவதற்குறிய பொது விதிகள் - 

(General principles of allotment of Shares ) 
நிறுவனம் பங்குகளை வழங்குவதில் கீழ்க்கண்ட பொது விதி 
களைக் கடைப்பிடிக்க வேண்டும் : 

( 1 ) முதற்கண் குறிப்பிடத்தக்கது . பங்குகளை வழங்கும் 
அதிகாரம் பெற்றவரால்தான் பங்குகள் வழங்கப்பட வேண்டும் . 
சாதாரணமாக , பங்குகளை வழங்கும் அதிகரம் படைத்தவர்கள் 
நிறுவனத்தின் இயக்குநர்களாவர். இயக்குநர்கள் தம் அதி 
காரத்தை வேறொருவருக்கு வழங்க வேண்டுமென்றால் செயல் 
முறை விதிகளில் ( Articles of Association ) குறிப்பிட்டபடித் 
தான் செய்ய முடியும் . இல்லாவிடில் அது செல்லாததாகும் . 
அவ்விதமே பாங்க் ஆஃப் பெஷாவர் லிமிடெட் v . மதோ ராம் 
[ Bank of Peshawar Ltd. v . Madho Ram ( A.I.R. 1919 Lah . 351 ) ] 
என்ற வழக்கில் முறையற்ற முறையில் அதிகாரம் வழங்கப்பெற்ற 
மேலாளர் ( General Manager ) , பங்கு வழங்கியது செல்லாது என்று 
தெளிவாக்கப்பட்டுள்ளது . ஆனால் , பூசராலா சன்யாசி V. குண்டூர் 
பருத்தி , சணல் , பேப்பர் ஆலைகள் கம்பெனி [ Pusarala Sanyasi 
and others v . Guntur Cotton , Jute and Paper Mills Co. ( A.I.R. 
1915 Mad , 325 ] என்ற வழக்கில் , செயல்முறை விதிகளின்படி 
அதிகாரம் வழங்கப்பெற்ற செயலாளரும் பொருளாளமானவர் 
( Secretary and Treasurer ) பங்கு வழங்கியது , முறையானது 
என்று முடிவு செய்யப்பட்டது . 


( 2 ) தக்க காலத்திற்குள் வழங்கப் படவேண்டும் ( Allotment 
to be made in reasonable time ) : நிறுவனம் பங்கு வழங்குவது 
தக்க காலத்திற்குள் வழங்கப்பட வேண்டும் . 

வேண்டும் . தக்க 

காலம் 
என்ன என்பது அவ்வப்போது சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு முடிவு 
செய்யப்படும் . விண்ணப்பம் செய்த தேதியிலிருந்து ஆறு மாத 


110 


நிறுவனச் சட்டவியல் 


என 


காலத்தில் பங்கு வழங்கியது தக்க நேரத்தில் செய்யப்பட்டதல்ல 

ஒரு வழக்கில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது . ராம்ஸ்கேட் 
விக்டோரியா ஹோட்டல் கம்பெனி V. மொன்டேபொய்ர்க் 
[ Ramsgate Victoria Hotel Co. v . Montefoirc ( 18661 Ex . 109 ) ] 
என்ற வழக்கில் , ஜூன் மாதம் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு , 
நவம்பர் மாதம் பங்கு வழங்கியது தக்க காலத்தில் செய்யப் 
பட்டதல்ல என்று குறிப்பிடப்பட்டது . 


( 3 ) பங்கு வழங்கப்பட்டதை தெரிவிக்க வேண்டும் ( Allot 
ment must be Communicated ) : நிறுவனம் பங்கு வழங்கியதை 
வழங்கப்பட்டவருக்குக் கட்டாயமாகத் தெரிவிக்க வேண்டும் . 
மேற்படி அறிவிப்பை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ 
அனுப்பலாம் . தபால் மூலம் அனுப்பிய அறிவிப்பு , வழங்கப் 
பட்டவருக்குச் ( Allottee ) சேர்ப்பிக்கப்படாவிட்டாலும் , பங்கு 
அவருக்கு முறைப்படி வழங்கப்பட்டதாகக் கருதப்படும் இதனைத் 
தெளிவாக ஹவுஸ் வோல்டு ஃபயர் இன்சூரன்ஸ் v . கிரான்ட் 
[ House Hold Fire Insurance v . Grant ( 1879 ) 4 Ex . Div , 216 ) 
விளக்குகின்றது . இவ் வழக்கில் எதிர் வாதி ( Defendant ) வாதி 
நிறுவனத்தின் ( Plaintif Company ) பங்குகளைப் பெறுவதற்கு 
விண்ணப்பம் செய்தார் . அவர் தன் விண்ணப்பத்தைத் தபால் 
மூலம் அனுப்பி வைத்தார் . அவ்விதமே , பங்கு வழங்கப்பட்ட 
செய்தியும் தபால் மூலமாக வாதி நிறுவனம் அவருக்கு அனுப்பி 

ஆனால் எதிர்வாதியிடம் அந்தத் தபால் சேரவில்லை . 
இருந்த போதிலும் அவர் நிறுவனத்தின் பங்குதாரர் என்று முடிவு 
செய்யப்பட்டது . 

( 4 ) வழங்குதல் முழுமையானதாகவும் நிபந்தனையற்றதாக 
வும் இருத்தற்பாலது ( Absolute and Unconditional ) : வழங் 
குதல் முழுமையானதாகவும் , விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்ட 
நிபந்தனைகளின் படி இருக்க வேண்டும் . 

ரமணாபாய் . காசிராம் ( Ramana Bhai v . Ghasiram ( 1918 ) 
42 Bomb . L.R. 595 ] . இவ் வழக்கில் , ஒரு வங்கியின் ( Bank ) மேலா 
ளர் , விண்ணப்பம் செய்தவருக்கு 400 முன்னுரிமைப் பங்குகள் 
( Preference Shares ) எடுத்துக்கொண்டால் வங்கியில் காசுக் 
கணக்கர் ( Cashier ) வேலை தருவதாக வாக்களித்தார் . அந்த 
நிபந்தனையில் விண்ணப்பம் செய்தவர் , முதலில் 

100 முன் 
னுரிமைப் பங்குகளை எடுத்துக்கொண்டார் . ஆனால் , மீதிப்பங்கு 
களை எடுத்துக்கொள்ள முடியவில்லை . அதனால் , அவருக்கு வேலை 
தரப்படவில்லை . விண்ணப்பம் அவருக்குக் காசுக்கணக்கர் வேலை 
தரப்படவேண்டும் என்ற முன் நிபந்தனைக்குட்பட்டதாகையால் 


பங்குகளை வழங்குதல் 


1111 


( Condition Precedent ) , அவருக்குப் பங்கு வழங்கியது செல்லாது 
என்றும் , அவர் செலுத்திய பணம் திருப்பிச் செலுத்தப்பட 
வேண்டுமென நீதிமன்றம் முடிவு செய்தது .. 


ஆனால் , விண்ணப்பம் பின் நிபந்தனைக்குட்பட்டதாயின் 
( Condition subsequent ) . அந்த நிபந்தனையின் பேரில் வழங்கப் 
பட்ட பங்கு , நிபந்தனை நிறைவேறாவிட்டாலும் பாதிக்கப்படுவ 
தில்லை . இதை மோதிலால் சுனிலால் . தக்கர்லால் சிமன்லால் 
[ Motilal Chunilal y . ThakorlalChimanlal ( 1912 ) 14 Bom . L.R. 
648 ] என்ற வழக்கு விளக்குகிறது . 


இவ்வழக்கில் எதிர்வாதி நிறுவனம் ஊதியப்பங்கு ( Dividend ) 
வழங்கினால் தான் தான் எடுத்துக்கொண்ட பங்குத் தொகைக்குப் 
பொறுப்புள்ளவராவார் என்னும் நிபந்தளையில் பங்குகளை எடுத் 
தார் . ஆனால் , ஊதியப்பங்கு வழங்குவதற்கு முன்னால் நிறுவ 
னம் கலைக்கப்பட்டது அவர் முதலில் பங்குதாரராய்ச் சேர்ந்து 
விட்டபடியால் , விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட பின் நிபந்தனை நிறை 
வேறாவிட்டாலும் , அவருக்கு வழங்கப்பட்ட பங்குகள் எவ்வகை 
யிலும் பாதிக்கப்படவில்லை என்றும் , ஆகையால் அவர் மேற் 
கொண்ட பங்குத் தொகையைச் செலுத்த வேண்டும் என்று நீதி 
மன்றம் முடிவு செய்தது . 


தரகும் தள்ளுபடியும் 

( Commissions and Discounts ) 
தரகு தருதல் ( Payments of Commissions )) 

நிறுவனம் , 76 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி கீழ்க்கண்ட 
சூழ்நிலைகளில் தரகு தருவதற்கு அதிகாரமுடையதாகும் : 


( 1 ) முதற்கண் நிறுவனம் தரகு தருவதைச் செயல்முறை 
விதிகள் அனுமதிக்க வேண்டும் . அவ்வாறில்லா விட்டால் நிறு 
வனம் சிறப்புத் தீர்மானம் ( Special resolution ) செய்து , செயல் 
முறை விதிகள் தரகு தருவதை அனுமதிக்கும்படி செய்யவேண் 
இம் . 


( 2 ) தரப்படும் தரகு . பங்குத்தொகையில் ஐந்து சதவீதம் , 
அல்லது செயல் முறை விதிகள் அனுமதிக்கும் வீதம் ஆகியவை 
களில் எது குறைவோ அதற்கு மிகையாகாமலிருக்க வேண்டும் . 
கடன் ஈட்டுப் பத்திரத்திற்கு 21 சதவீதம் , செயல்முறை விதிகள் 
அனுமதிக்கும் விதம் ஆகியவைகளில் எது குறைவோ அதற்கு 
மிகையாகலாகாது . 


118 


நிறுவனச் சட்டவியல் 


( 3 ) மேற்படி தரகு தரப்படும் தொகை அல்லது சதவீதம் , 
பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாயின் , நிறுவனத்தின் 
திட்ட அறிவிப்பிலும் , அவ்வாறு பொதுமக்களுக்கு வழங்கப் 
படாததாயின் , திட்ட அறிவிப்பிற்குப் பதிலாகப் பதிவாளரிடம் 
தாக்கல் செய்யப்படும் வாக்கு மூலத்திலும் ( Statement in lieu 
of Prospectus ) திட்ட வட்டமாகத் தெளிவுறுத்த வேண்டும் . 


( 4 ) தரகுக்காகப் பொது மக்கள் முழுமையாக ( absolutely ) 
அல்லது நிபந்தனையின் பேரில் ( Conditionally ) ஏற்றுக்கொண்ட 

ட 
பங்குகள் அல்லது கடன் ஈட்டுப் பத்திரங்களின் எண்ணிக்கை 
மேற்கண்டவாறு திட்ட அறிவிப்பில் அல்லது பதிவாளரிடம் தாக் 
கல் செய்த வாக்கு மூலத்தில் தெளிவுறுத்த வேண்டும் . 


மேற்கூறிய வகையே யன்றி வேறு எவ்வித வகையிலும் ஒரு 
நிறுவனத்திற்குத் தரகு தருவதற்கு வேறு எவ்வித அதிகாரமும் 
கிடையாது என்று அப்பிரிவு திட்ட வட்டமாகக் கூறுகிறது .. 
ஆனால் காலந்தொட்டு நடைமுறையில் கடைப்பிடித்துச் சட்டப் 
படி ஒரு நிறுவனம் தரகு தருவது இப்பிரிவு பாதிக்கவில்லை என்று 
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது . மேலும் , நிறுவனத்திற்கு விற்பனை 
செய்தவரும் ( Vendors ) நிறுவனத்தின் துவக்குநர்களும் 
( Company promotors ) , ஏனையோரும் , பணத்திற்குப் பதிலாக 
நிறுவனத்தின் பங்குகளை ஏற்றுக்கொண்டால் , மேற்படி பங்கு 
களுக்கும் தரகு தருவது சட்ட முறையானதென பிரிவு புலப் 
படுத்துகிறது . 


தள்ளுபடி செய்தல் 


நிறுவனம் , 79 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி கீழ்க்கண்ட 
சூழ்நிலைகளில் தள்ளுபடி செய்து பங்குகளை வழங்குவதற்கு 
அதிகாரமுடையதாகும் . நிறுவனம் ஏற்கெனவே வழங்கப்பட்ட 
வகையைச் சேர்ந்த பங்குகளைத் தள்ளுபடி செய்து வழங்கலாம் . 
ஆனால் , கீழ்க்குறிப்பிட்ட வகையில் அதைச் செய்ய வேண்டும் . 

( 1 ) நிறுவனம் அதன் பொதுக் கூட்டத்தில் தீர்மானம் 
செய்து பங்குகளைத் தள்ளுபடி செய்து வழங்குவதற்கு நிறுவனத் 
திற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் . மேலும் , மேற்படி தீர்மானம் 
நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட வேண்டும் . 
( 2 ) நிறுவனத்தில் தீர்மானத்தில் 

தள்ளுபடி 

சதவீதம் 
எவ்வளவு என்பது குறிப்பிடப்பட வேண்டும் . அவ்வாறு குறிப் 
பிடப்பட்ட தள்ளுபடி , பத்து சதவீதத்திற்கு மிகையாகமலும் , 


11 


பங்குகளை வழங்குதல் 


113 


மத்திய அரசு அதற்கும் அதிகமான சதவீதம் அனுமதித்தால் , 
அதற்கு மிகையாகாமலும் இருக்க வேண்டும் . 

( 3 ) தள்ளுபடி வழங்கப்படும்போது நிறுவனம் தொழில் 
தொடங்குவதற்குரிய உரிமைபெற்று ஒரு வருடத்திற்குக் குறையா 
மலிருக்க வேண்டும் . 

( 4 ) தள்ளுபடி , நீதிமன்றம் அனுமதி தந்த இரண்டு மாத 
காலத்திற்குள் அல்லது நீதிமன்றம் அதற்குமேல் அனுமதித்த 
காலத்திற்குள் வழங்கப்படவேண்டும் . 


நிறுவனம் பங்குகளைத் தள்ளுபடி செய்து வழங்கும்படி தீர் 
மானம் செய்தபிறகு , நீதிமன்றத்துக்கு அதை அனுமதிக்கும்படி 
மனுச் செய்ய வேண்டும் . நீதிமன்றம் , நிறுவனத்தின் சூழ்நிலை 
களைக் கொண்டு , மனு அனுமதிக்கப்பட வேண்டுமெனக் கருதினால் , 
அதை நீதிமன்றம் கருதுகின்ற கட்டுத்திட்டங்களுக்குட்பட்டு அனு 
மதிக்கலாம் . அதன் பிறகு நிறுவனம் வெளியிடும் ஒவ்வொரு 
திட்ட அறிவிப்பிலும் , தள்ளுபடி செய்யப்பட்ட முழு விவரங்களை 
யும் , தள்ளுபடி 

செய்யப்பட்ட தொகையையும் குறிப்பிட 
வேண்டும் . தவறினால் நிறுவனமும் ஒவ்வொரு அதிகாரியும் ஐம்பது 
ரூபாய் வரையில் தண்டனைவரி விதிக்கப்படுவர் . 


மிகை ஊதியப் பங்குகள் ( Shares at a premium ) 

நிறுவனம் செம்மையாகச் செயலுற்று மிக அதிகமான ஆதா 
யம் ( Profit ) அடைந்து அதிகமான பங்கு ஆதாயம் ( Dividend ) 
வழங்கினால் , பொதுமக்கள் போட்டிப் போட்டுக்கொண்டு அதன் 
பங்குகளைப் பெறுவதற்கு முற்படுவர் . அத்தகைய நிறுவனம் 
பங்குகளை , அவைகளின் மதிப்புக்குமேல் அதிகத் தொகைக்கு 
வழங்க முற்படுகிறது . இவ்வாறு அதிக மதிப்பில் வழங்கப்படும் 
பங்குகள் மிகை ஊதியப் பங்குகள் ( Shares at a premium ) என்று 
வழங்கப்படுகின்றன . 
ஒரு நிறுவனம் மிகை 

ஊதியப்பங்குகளை வழங்குவதற்கும் 
சட்டத்தில் சில தடைகள் உள்ளன . அவைகள் 78 ஆவது பிரிவில் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . அந்தப் பிரிவின்படி , ஒரு நிறுவனம் 
மிகையூதியப் பங்குகளைப் பணத்திற்காகவோ அல்லது வேறெதற் 
காகிலும் வழங்கினால் , அவ்வாறு அதிகமாக வழங்கப்பட்ட 
தொகைக்குச் சமமான தொகையை மிகையூதியப் பங்கு நிதிக்கு 
( Share premium Fund ) ஒதுக்க வேண்டும் . அவ்வாறு ஒதுக்கப் 
பட்ட நிதியைக் குறைக்கவோ , செலவு செய்யவோ வேண்டு 
மென்றால் , நிறுவனத்தின் மூலதனத்தைக் 

குறைப்பதற்குக் 
நி -8 


114 


நிறுவனச் சட்டவியல் 


கையாளப்படும் முறைகளையே கடைப்பிடிக்கவேண்டும் . ஆனால் , 
கீழ்க்கண்ட செலவினங்களுக்கு அம்முறைகள் தேவையில்லை : 


( 1 ) வழங்கப்படாத பங்குகளை உறுப்பினர்களுக்கு முழு 
வதும் செலுத்தப்பட்ட மேலூதியப் பங்குகளாக ( Fully paid 
Bonus Shares ) வழங்குவது . 

( 2 ) துவக்கச் செலவுகளை ( Preliminary expenses ) தள்ளுபடி 
செய்வது - 

( 3 ) பங்குகளுக்கு வழங்கிய தரகும் தள்ளுபடியும் 
செய்வது . 


( 4 ) முன்னுரிமைப் பங்குகளை மீட்பதற்கு அவைகளுக்குத் 
தரப்படவேண்டிய மிகை ஊதியம் ( Premium ) ஈடு செய்வது . 


மேற் கூறியவைகளுக்கு மிகையூதியப் பங்கு நிதியை ( Share 
premium Fund )) நீதிமன்றத்தின் அனுமதியில்லாமல் 
யோகித்துக் கொள்ளலாம் . 


பங்குச் சான்றிதழ்கள் ( Share certificates ) 


பங்குகளை , விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வழங்கிய பிறகு , 
அடுத்தபடியாக நிறுவனம் செய்ய வேண்டியது . அவ்வப் பங்கு 
தாரர்களுக்குரிய பங்குச் சான்றிதழ்களை வழங்க வேண்டியதாகும் . 
இதை 113 ஆவது பிரிவில் கீழ்க்கண்டவாறு வலியுறுத்தப்பட் 
டுள்ளது . அதன்படி , ஒரு நிறுவனம் பங்குகள் வழங்கிய மூன்று 
மாதத்திற்குள்ளும் , பங்குகள் கைமாறியதைப் ( Share transfers ) 
பதிவு செய்வதற்காகச் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற்ற 
இரண்டு மாதத்திற்குள்ளும் அவரவர்களுக்குரிய பங்குச் சான் 
றிதழ்களைத் தயாரித்து அனுப்பி வைக்க வேண்டும் . தவறினால் 
அவ்வாறு தவறிய நிறுவனமும் அதன் ஒவ்வொரு அதிகாரியும் 
தவறு செய்த ஒவ்வொரு நாளைக்கும் 500 ரூபாய் வரையில் 
தண்டனைவரி ( Fine ) விதிக்கப்படுவர் . 


மேலும் , அவ்வாறு தவறிய நிறுவனம் , அத்தவறைச் சரி 
செய்ய வேண்டுமெனவும் அறிக்கை பெற்ற , 10 நாட்களுக்குள் , 
அவ்வாறு செய்யாவிடில் , பங்குச் சான்றிதழுக்குரியவர் செய்த 
மனுவில் , நீதிமன்றம் மேற்படி தவறைச் சரி செய்வதோடல் 
லாமல் அதற்கான செலவுகளை நிறுவனமோ அல்லது அதன் 
அதிகாரிகளோ ஏற்றுக் கொள்ள வேண்டுமெனவும் உத்திரவிடும் . 


பங்குகளை வழங்குதல் 


115 


பங்குச் சான்றிதழின் தன்கையும் அதன் விளைவும் ( Nature and Effect 

of a share certificate) 

பங்குச் சான்றிதழென்பது அதில் குறிப்பிடப்பட்டவரும் , 
அது வழங்கப்பட்டவரும் , நிறுவனத்தின் பங்குதாரர் என்றும் , 
வழங்கப்பட்டவர் , அதை அவ்வாறு உபயோகப்படுத்தி அதை 
விற்பதற்கும் , கைமாற்றம் செய்வதற்கும் முற்படலாம் என்ற 
எண்ணத்துடன் நிறுவனத்தால் அது வழங்கப்பட்டதாகவும் 
உலகத்தினர் அனைவருக்கு பறைசாற்றி உறுதிமொழியளிப்ப 
தாகும் . இதை 84 வது பிரிவில் கீழ்க்கண்டவாறு வலியுறுத்தப் 
பட்டுள்ளது . அதன்படி ஓர் உறுப்பினரின் பங்குகளைக் குறிப் 
பிட்டு நிறுவனத்தின் முத்திரையிடப்பட்ட 

பங்குச் 

சான் 
றிதழ் , அவ்வுறுப்பினர் அவ்விதம் குறிப்பிடப்பட்ட பங்குகளுக்குரி 
யவர் என்பதற்கு மேலோட்டச் சான்றாகும் ( Prima facie evidence ) . 

மேலும் , அப்பிரிவு , ஒரு பங்குச் சான்றிதழ் புதுப்பிக்கப் 
படலாமென்றும் , அது இழக்கப்பட்டாலும் , அல்லது அழிக்கப்பட் 
டாலும் அல்லது கிழிக்கப்பட்டாலும் , அல்லது கரைபட்டாலும் , 
அதற்கு நகல் வழங்கப்படலாமென்றும் , அசல் நகல் பங்குச் சான் 
றிதழ்கள் வழங்கும் அல்லது புதுப்பிக்கும் , முறைகளும் , அவை 
களின் வடிவங்களும் , உறுப்பினர் பதிவேடுகளில் பதிவு செய்யப் 
படவேண்டிய விவரங்களும் , செலுத்த வேண்டிய கட்டணங்களும் 
( fees ) தேவையான சான்றுகளும் , ஈட்டுறுதியும் ( Indemnity ) 
செயல் முறை விதிகளில் எவ்வாறு செப்பியிருந்தாலும் , மத்திய 
அரசு குறிப்பிட்டுள்ள விதிகளின்படி இருக்க வேண்டும் என்றும் 
குறிப்பிடுகிறது . 

இவ்வாறு உலகினரை விளித்து , யாவரையும் அதை நம்பிச் 
செயலுறும்படி சொல்வதால் , பங்குச் சான்றிதழ் நிறுவனத்திற்கு 
இருவகையில் முரண்தடையாகிறது ( Estoppel against the 
company ) . 

முதற்கண் குறிப்பிடத்தக்கது . பங்கு உரிமையைப் பற்றிய , 
முரண்தடை ( Estoppel as to Title ) . 

ஒருவர் குறுப்பிட்ட பங்குகளுக்குரியவர் என்று பங்குச் சான் 
றிதழ் கவனமில்லாமல் அல்லது அசட்டையாக வழங்கியபிறகு , 
அவர், அதற்குரியவரல்லர் என்று மறுப்பதற்கு நிறுவனம் முரண் 
தடையுறுகிறது . இதை டிக்ஸன் V. கென்னாவே ( 1900 ) 1 ch . 
8331 [ Dixon y . Kennaway ( 1900 ) 1 ch . 8331 ] . என்ற வழக்கு 
விளக்குகிறது . அவ் வழக்கில் திருமதி X ஒரு நிறுவனத்தின் 100 
பங்குகளைப் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்து அதற்குரிய 
தொகையையும் செலுத்தினார் . L என்பவர் நிறுவனத்தின் செய 


ப 


116 


நிறுவனச் சட்டவியல் 


லாளர் . P என்பவர் 

அவருடைய எழுத்தர் ( clerk ) . P 
என்பவர் 300 பங்குகளை அவைகளுக்கு உரிமையாளர் போல் 
நடித்து , திருமதி X- க்குக் கைமாற்றம் செய்தார் ( Transferred ) 
நிறுவனம் அசல் சான்றிதழ்களைப் பெறாமல் , பங்குகள் கை 
மாற்றத்தைப் பதிவு செய்து , திருமதி X- க்குப் புதிய சான்றிதழ் 
வழங்கிற்று . அதன்பிறகு அந்த நிறுவனம் 

அந்த நிறுவனம் திருமதி X- க்கு 
அளித்த பங்குச் சான்றிதழ் செல்லாதென மறுப்பதற்கு முரண் 
தடைக்குள்ளாகி , அவருக்கு விளைந்த இழப்பிற்கு ஈடு செய்யும் 
பொறுப்புக்கு ஆளாயிற்று . 


பங்குச் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டவர் , அதில் குறிப்பிடப் 
பட்ட பங்குகளுக்குரியவரென்பதற்கு மேலோட்டமான சான்றே 
தவிர . அவர் அப்பங்குகளுக்குரியவர் என்பதற்கான உரிமை மூலம் 
( Title ) அன்று என்று நன்றாகக் கவனத்தில் கொள்ள வேண்டும் . 
இதை நன்றாக வலியுறுத்துகிறது . [ In re Ottos Kapje Diamond 
Mincs , ( 1893 ) 1 ch . ( 618 ) ] என்ற வழக்கு . இவ் வழக்கில் பொய் 
யான பங்குச் சான்றிதழின் உரிமை மாற்றம் பெற்றவர் ( Trans 
ferred ) அவரைப் பங்குதாரராய்ப் பதிவு செய்யும்படி நிறுவனத் 
தைக் கட்டாயப்படுத்த முடியாது என்றும் , அவருக்குள்ள 
உரிமை நிறுவனத்திடமிருந்து தமக்கேற்பட்ட இழப்பீட்டைப் 
( Damages ) பெறுவது தான் என்றும் , மேற்படி இழப்பீட்டின் 
அளவு ( Quantum ) பங்குதாரராய்ப் பதிவு செய்ய மறுக்கப்பட்ட 
தேதியில் அப் பங்குகளின் அன்றைய நிலவர விலைக்குச் ( Market 
price ) சமமான தாகும் என்றும் தெளிவு படுத்தப்பட்டது . 


பொய்யான பங்குச் சான்றிதழ் ( Forged Share certificate ) 

பங்குச் சான்றிதழ் பொய்யானதாக இருப்பின் அது நிறு 
வனத்திற்கு எவ்வகையிலும் முரண்தடையாகாது . இதை ரூபன் 
v . கிரேட் ஃபிங்கல் கன்சோலி டேடட் ( Ruben v . Great fingal Con 
solidated ( 1906 ) A. C. 439 ] என்ற வழக்கு விளக்குகிறது . இவ் 
வழக்கில் நிறுவனத்தின் செயலாளர் , நிறுவனத்தின் முத்திரை 
யிட்டு , இரண்டு இயக்குநர்களுடைய கள்ளக் கையெழுத்திட்டு , 
பங்குச் சான்றிதழ் வழங்கினார் . அது நிறுவனத்திற்கு எவ்வகை 
யிலும் முரண் தடையாகாதென முடிவு செய்யப்பட்டது . 

இதை வலியுறுத்தி மேலும் அக் கருத்து விரிவாக்கப்பட்டது . 
இன் ரி சவுத் ஆஃப் லண்டன் கிரேஹவுண்ட் ரேஸ் கோர்சஸ் 
லிமிடெட் V. வேக் . [In re South of London Greyhound Race 
Courses Ltd, v . Wake ( 1931 ) 1 Ch . 496 ) என்ற இவ் வழக்கில் , 
பங்குச் சான்றிதழ் உண்மையிலேயே , செயலாளரும் இயக்குநர் 
களும் கையெழுத்திட்டாலும் , அதற்கு , முறையான அதிகார 


பங்குகளை வழங்குதல் 


117 


மின்றி நிறுவனத்தின் முத்திரையிடப்பட்டதால் , அது பொய்யான 
தென்றும் , அது நிறுவனத்திற்கு முரண்தடையாகாது என்றும் 
ஐயம் திரிபற முடிவு செய்யப்பட்டது . 


ஆனால் , முத்திரையிடும் அதிகாரத்தை மோசடி ( Fraud) 
செய்து பெற்று , வழங்கப்பட்ட சான்றிதழ் , நிறுவனத்திற்கு 
முரண்தடையாகும் என்று மேலே குறிப்பிடப்பட்ட டிக்ஸன் Y. 
கன்னாவே டிக்ஸன் V. கென்னவே [ Dixon v . Kennaway ( 1909 ) 1 
Ch . 933 ] என்ற வழக்குத் தெளிவாக்குகிறது . 


பங்கில் செலுத்தப்பட்ட தொகைக்கு முரண்தடை ( Estoppel as to 

Payment . ) 

இரண்டாவதாக , பங்குச் சான்றிதழ் பங்கில் செலுத்தப் 
பட்ட தொகைக்கு முரண் தடையாகிறது . உதாரணமாக , ஒரு 
நிறுவனம் முழுவதும் செலுத்தப்படாத பங்குத் தொகைகளுக்கு , 
முழுவதும் செலுத்தப்பட்டதாகப் பங்குச் சான்றிதழ் வழங்கினால் , 
பின்னர் , நிறுவனம் அவைகள் முழுவதும் செலுத்தப்பட்டவை 
அல்ல என்று மறுக்கமுடியாது . இந் நிலையை மிகவும் நன்றாக 
நவில்கிறது புளூமாண்தல் v . ஃபோர்ட் ( Bloomanthal v . Ford 
( 1897 ) A. C. 156. ) இவ் வழக்கில் A என்பவர் ஒரு நிறுவனத் 
திற்குக் கடன் கொடுத்தார் . கடனுக்குப் பிணையமாக ( Security ) 
நிறுவனம் முழுவதும் செலுத்தப்பட்டதாகக் குறிப்பிடப்பட்ட 
பங்குச் சான்றிதழ்களை அளித்தது . உண்மையில் அப் பங்குகள் 
முழுவதும் செலுத்தப்பட்டவை அல்ல . நிறுவனம் கலைக்கப்பட்ட 
போது , நிறுவனமோ அல்லது கலைப்பு அதிகாரியோ ( Liquidator ) , 
அப் பங்குகள் முழுவதும் செலுத்தப்பட்டவை அல்ல என்பதை 
மறுக்க முடியவில்லை . அதனால் , அவர் பங்குகொடுப்பவர் பட்டி 
யலில் ( Contributory list ) சேர்க்கப்படவில்லை . 

நிறுவனத்தின் பங்குச் சான்றிதழ் நெறி நோக்கில் உரிய 
நலனுக்குச் ( Equitable interest ) சான்று அன்று என்று ரெயின் 
ஃபோர்ட் v . ஜேம்ஸ் கீத் பிளாக்மேன் அண்டு கம்பெனி ( Rain Ford 
v . James Keith Blackman and Co. ] என்ற வழக்கில் தெளிவாக்கப் 
பட்டுள்ளது அதில் A என்பவர் 120 பங்குகள் பெற்றிருந்தார் . 
அவைகளை அவர் B என்பவருக்கு அடைமானம் வைத்தார் . 
பின்னர் , அவர் பங்குச் சான்றிதழ்கள் தன் நண்பரிடமுள்ளதாக 
நிறுவனத்திடம் பொய் சொல்லி , அப் பங்குகளை C என்பவருக்கு 
விற்றார் . நிறுவனம் அவர் வாக்கை நம்பி , C என்பவருக்குப் 
பங்குச்சான்றிதழ்கள் வழங்கியது . A என்பவருக்கு வழங்கப் 
பட்ட சான்றிதழ்களைத் திரும்பப் பெற்றுக் கொள்ளாமல் C என் 


118 


நிறுவனச் சட்டவியல் 


பவருக்குப் பங்குச் சான்றிதழ்கள் வழங்கியது நிறுவனத்தின் கவன 
மின்மையாயிருந்தாலும் , நிறுவனம் B என்பவருக்கு எவ்வகையி 
லும் கடமைப்பட்டதல்ல என்றும் , பங்குச் சான்றிதழ் நெறி 
நோக்கிலுற்ற நலனுக்குச் ( Equitable interest ) சான்று அன்று 
என்றும் முடிவு செய்யப்பட்டது . 


மேலும் , பங்குச் சான்றிதழின் விளைவு [in re Barrow ( 1880 ) 
14 Ch . D. 432 ( CA ) ] வழக்கில் வெகு விரிவாக விளக்கப்பட்டது . 
முழுவதும் செலுத்தப்படாத பங்குகள் , நிறுவனம் முரண் தடை 
யுற்று அவைகள் முழுவதும் செலுத்தப்பட்டவை என்ற 
உரிமையை ஒருவர் பெற்றால் , அவரிடமிருந்து அப் பங்குகளை 
உரிமை மாற்றம் பெற்ற அனைவரும் , அவைகள் உண்மையில் 
முழுவதும் செலுத்தப்படாத பங்குகள் என்ற உண்மையை அறிந் 
திருந்தும் , அவைகள் முழுவதும் செலுத்தப்பட்டவை என்ற 
உரிமையைப் பெறுவர் என்று இவ் வழக்கில் தெளிவாக்கப்பட்டுள் 
ளது . இந்த முடிவை மிகவும் ஆதரித்து ( Gower ) என்னும் ஆங் 
கிலச் சட்ட வல்லுநர் , அவ் வாறில்லாவிடில் பங்கு வாணிபத்தில் 
( Share Market ) பங்குகள் விலை போகாது என்று குறிப்பிட்டுள் 
ளார் . 


யான 


தன் 


மேற்கூறிய வழக்குகளின் முடிவைக்கொண்டு , பங்குச் சான்றி 
தழின் விளைவைக் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடலாம் : 

பங்குச் 
சான்றிதழ் , அதனை நம்பி யாவரும் செயலுறும்படி , உலகினருக்கு 
விளக்கப்பட்டதாகும் . எனவே , முதலாவதாக , நிறுவனம் கவ 
னப் பிசகினாலோ அல்லது அசட்டையாலோ தவறாக உரியவரல் 
லா தவருக்குப் பங்குச்சான்றிதழ் வழங்கலுற்றால் , நிறுவனம் பின் 
னர் அதனால் முரண்தடையுற்று அவர் பங்குதாரரல்ல என்பதை 
மறுக்கவும் முடியாது . அதன் காரணமாக 

அது 

உண்மை 
பங்குதாரரைத் பதிவேட்டிலிருந்து விலக்கவும் 
முடியாது . 

ஏனெனில் , பங்குச் சான்றிதழ் உரிமைக்குரி 
மேலோட்டமான சான்றே அன்றி , உரிமை மூலம் ( Title ) அன்று . 
இவ்வாறு இருதலைக் கொள்ளியிலகப்பட்ட எறும்பு போன்று , 
நிறுவனம் அதிலிருந்து மீளவேண்டுமாயின் , தவறாகச் சான்றிதழ் 
வழங்கப்பட்டவருக்குரிய இழப்பீட்டைச் ( Damages ) செலுத்த 
வேண்டியதாகிறது . ஆனால் , வழங்கப்பட்ட பங்குச் சான்றிதழ் 
பொய்யானதாயின் ( Forged ) . அது நிறுவனத்திற்கு எவ்வகை 
யிலும் முரண்தடையாகாது . ஏனெனில் , 

முற்றிலும் 
செல்லா நிலையதாகும் ( absolutely void) . 


இரண்டாவதாக , முழுவதும் செலுத்தப்படாத பங்குகளை 
முழுவதும் செலுத்தப்பட்டதாக அவைகளுக்குப் பங்குச் சான் 


பங்குகளை வழங்குதல் 


119 


றிதழ் வழங்கினால் , அது நிறுவனத்திற்கு முரண்தடையாகி , 
நிறுவனம் அதை மறுக்க முடியாமல் முழுவதும் செலுத்தப்பட்ட 
வையாகக் கருதப்படுகிறது . பங்குச் சான்றிதழில் உரைக்கப் 
பட்டுள்ளவை உண்மையல்ல என்று உணர்ந்திருந்தவர் , அவ்வித 
உரிமையைப் பெறமுடியாது . ஆனால் , அவ்வித வுரிமையைப் 
பெற்றவரிடமிருந்து , உரிமை மாற்றம் பெற்றவர் பங்குச் சான் 
றிதழில் உரைக்கப்பட்டவை உண்மையல்லவென்று உணர்ந்திருந் 
தாலும் அவர் அவ்வித உரிமையைப் பெறலாம் . 


மேலும் , ஒரு நிறுவனத்தின் பங்குச் சான்றிதழ் , அதில் 
குறிப்பிடப்பட்டவர் , அது வழங்கப்பட்ட தேதியில் அதில் குறிப் 
பிடப்பட்ட பங்குகளுக்குரியவர் என்பதற்குரிய சான்றே அன்றி , 
அதற்குப் பிறகு அவர் அப்பங்குகளுக்குத் தொடர்ந்து உரியவர் 
என்பதற்கோ , அல்லது அதில் நெறி நோக்கிலுற்ற நலனுக்கோ 
( Equitable interest ) எவ்விதச் சான்றும் அன்று . 


பங்குத் தொகை கோரிக்கைகள் ( Calls on Shares ) 

ஒரு நிறுவனம் தன் மூலதனத்தைப் பொதுமக்கள் எளிதில் 
ஏற்கும்படி சிறுமதிப்புடைய பங்குகளாகப் பிரித்து வழங்குகிறது . 
மேலும் , அப் பங்குகளை வழங்கும்போது , அவைகளின் முழுத் 
தொகையையும் நிறுவனம் தண்டல் செய்வதில்லை . அது பங்குத் 
தொகையைப் பங்குதாரர்களுக்குக் கடினமில்லாமல் சிறுகச்சிறுக 
தேவைப்படும்போது பெறுகிறது . முதலில் பங்குத் தொகை 
விண்ணப்பத்துடன் திட்ட அறிவிப்பில் குறிப்பிட்ட தொகையைப் 
பெறுகிறது . இத்தொகை விண்ணப்பத் தொகை ( Application 
money ) என்று குறிப்பிடப்படுகிறது . விண்ணப்பத் தொகை 
பங்குத் தொகையில் 5 சதவீதத்திற்குக் குறைவாயிருக்கக் 
கூடாது ( பி . 69 ) . பின்னர் , பங்குகள் வழங்கப்படும்போது ஒரு 
குறிப்பிட்ட தொகையைப் பெறுகிறது . இதை ஒதுக்கப்படுவதற் 
கான தொகை ( Allotment money ) என்று குறிப்பிடப்படுகிறது . 
மேலும் , திட்ட அறிவிப்பில் அல்லது செயல் முறை விதிகளில் , 
பங்கு வழங்கப்பட்ட குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு , குறிப் 
பிட்ட தொகையைச் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டால் , 
அத்தொகையை நிறுவனம் கோராமலேயே பங்குதாரர்கள் குறிப் 
பிட்ட காலத்தில் செலுத்த வேண்டும் . ஆகவே , பங்குத் தொகை 
யில் , , 

விண்ணப்பத் தொகை , ஒதுக்கப்படுவதற்கான தொகை , 
பங்கு வழங்கிய பிறகு குறிப்பிட்ட காலத்தில் செலுத்த வேண்டிய 
தொகை இவைகள் நீங்கலாக மீதியுள்ள தொயைப் பங்குதாரர் 
களிடமிருந்து தேவைப்படும்போது , அவ்வப்போது , அவர்களுக்கு 
விடுக்கும் கோரிக்கைகள் வாயிலாக , நிறுவனம் பெறுகிறது . 


120 


நிறுவனச் சட்டவியல் 


இத்தொகை கோரிக்கைத் தொகை ( Call money ) என்று குறிப் 
பிடப்படுகிறது . 

உதாரணமாக , நிறுவனத்தின் பங்குத் தொகையின் மதிப்பு 
ரூ . 1000 என்று வைத்துக் கொள்வோம் . இதில் விண்ணப்பத் 
தொகை 100 ரூபாய் என்றும் , ஒதுக்கப்படுவதற்கான தொகை . 
100 ரூபாய் என்றும் , பங்கு வழங்கி இரண்டாவது மாதத்தில் 
செலுத்துந் தொகை 200 ரூபாய் என்றும் கொண்டால் , மீதி 
யுள்ள 600 ரூபாய் கோரிக்கைத் தொகையாகும் . இத்தொகையை 
நிறுவனம் அவ்வப்போது வேண்டும் போது கோரிக்கை வாயி 
லாகப் பெறலாம் . 


ஆகவே , சுருங்கச் சொல்லின் , கோரிக்கை என்பது நிறுவனம் 
பங்குதாரர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பங்குகளில் , செலுத் 
தப்பட வேண்டிய கோரிக்கைத் தொகையில் குறிப்பிட்ட தொகை 
யைச் செலுத்தும்படி முறையாகக் கோரி அனுப்பப்படும் அறிக்கை 
யாகும் . 


மேற்படி கோரிக்கை , நிறுவனம் நினைத்தபடி , தங்கு தடங் 
கலின்றித் தான்தோன்றித் தனமாய் , பங்குதாரர்களுக்கு விடுக்கும் 
அறிக்கையல்ல . முறையான கோரிக்கை ( Valid Call ) , முறை 
யான முறைகளை , முறையே முற்றிலும் கடைப்பிடிப்பது மிகவும் 
முக்கியமானதாகும் . இல்லாவிடில் கோரிக்கை செல்லாமல் 
போகும் . 

ஆகையால் , முறையான கோரிக்கை கீழே குறிப்பிட்ட விதி 
களின்படி இருக்கவேண்டும் : 

( 1 ) முறையாக அமர்த்தப்பட்ட முழுவதும் தகுதிபெற்ற 
இயக்குநர்கள் , முறையாகக் கூறிய கூட்டத்தில் , கோரிக்கை விடு 
வதற்குரிய தீர்மானம் செய்யவேண்டும் . கூட்டத்திற்குத் தேவை 
யான குறைந்த எண்ணிக்கை ( Quorum ) இல்லாவிடிலும் , கூட்டம் 
முறைப்படி கூட்டப்படாவிட்டாலும் , இயக்குநர்கள் தகுதியற்ற 
வராயினும் , கோரிக்கை செல்லாததாகும் . மிகச் சிறு குறைகள் 
கோரிக்கையை பாதிப்பதில்லை . மேலும் மேற்கூறிய குறைகளைத் 
தவிர்க்க இயக்குநர்கள் தகுதியற்றவரானாலும் அல்லது முறைப்படி 
அமர்த்தப்படாவிட்டாலும் , அவர்தம் செய்கைகள் செல்லத்தக்க 
தாகுமெனச் செயல் முறை விதிகளை அமைத்துக் கொள்கின்றன 
சில 

நிறுவனங்கள் . அவ்வாறாயின் , கூட்டத்திலோ அல்லது 
இயக்குநர்களிடையோ , குறைகளிருப்பினும் , அவர் தம் செய் 
கைகள் முற்றிலும் முறையானவை யெனக் கொள்ளப்படும் . கீழ்க் 
கண்ட வழக்குகள் இதை விளக்குகின்றன . 


பங்குகளை வழங்குதல் 


121 


டாசன் v . ஆஃப்ரிகன் கன்சாலிடேட்டட் லாண்ட் அண்டு 
டிரேடிங் கம்பெனி [ Dawson v . African Consolidated Land and 
Trading Co. ( 1898 ) 1 Ch . 6 ] என்ற இவ்வழக்கில் , நிறுவனத்தின் 
இயக்குநர் மூவர் கூடி கோரிக்கை செய்யத் தீர்மானம் செய்தனர் . 
அதில் ஒருவர் தகுதியற்றவராய் இருந்தார் . இருப்பினும் நிறுவனத் 
தின் செயல் முறை விதிகள் மேற்படி குறை இயக்குநர்கள் செய்கை 
களை பாதிக்காது என்று குறிப்பிட்டபடியால் , நிறுவனத்தின் 
கோரிக்கை சரியானது ( Valid call ) என்று முடிவு செய்யப்பட்டது . 
சிரோமணி சர்க்கரை ஆலை லிமிடெட் v . டேபி பிரசாத் 
[ Shiromany Sugar Mills Ltd. v . Debi Prasad , A.I.R. ( 1950 ) 
All . 508 ] என்ற இவ் வழக்கில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஒதுக் 
கப்படுவதற்கான தொகையையும் ( Allotment money ) , கோரிக்கை 
தொகைகளையும் ( Call moneys ) செலுத்தாதபடியால் இயக்கு 
நருக்குரிய தகுதியை இழந்தனர் . இருப்பினும் , செயல்முறை 
விதிகள் மேற்படி குறைகள் இயக்குநர்கள் செயலைப் பாதிக்காது 
என்று இருந்ததால் , அவர்கள் செய்த கோரிக்கை செல்லத்தக்கது 
என்று முடிவு செய்யப்பட்டது . 


இரண்டாவதாக , இயக்குநர்கள் தீர்மானம் , கோரிக்கைத் 
தொகையையும் , அது செலுத்தப்படவேண்டிய தேதியையும் 
தெளிவாகக் குறிப்பிடவேண்டும் . தவறினால் தீர்மானம் தவறான 
தாகும் . இவைகளைக் கீழ்க்கண்ட வழக்குகள் விளக்குகின்றன . 

அண்ட் டபிள்யு . இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் V. திருமதி 
கமலாமேத்தா [ E. and W. Insurance Co. Ltd , v . Mrs. Kamala 
Mehta A.I.R. ( 1956 ) Bom . 537 ] , என்ற இவ் வழக்கில் இயக்கு 
நர்கள் செய்த இரண்டு தீர்மானங்களிலும் , கோரிக்கைத் தொகை 
யும் , அது செலுத்தப்பட வேண்டிய தேதியும் குறிப்பிடவில்லை . 
நிறுவனத்தின் செயலாளர் மேற்படி விவரங்களைத் தம் இச்சைப் 
படி நிச்சயித்துக் கொண்டார் . கோரிக்கை செல்லாது என்று 
முடிவு செய்யப்பட்டது . 


கோரிக்கை தவறான தாயின் வேறு சரியான தீர்மானம் செய்து 
அதை ஒட்டி மறுமுறை அறிக்கை அனுப்ப வேண்டும் . 


( 3 ) மூன்றாவதாக , கோரிக்கை விடுகின்ற அதிகாரம் மிகவும் 
நம்பிக்கைக்குகந்த அதிகாரமாகும் ( in the nature of trust ) . 
ஆகையால் , அவ் வதிகாரத்தை நம்பிக்கைக்குகந்த வகையில் நிறு 
வனத்தின் நன்மைக்காகவே நல்லெண்ணத்துடன் ( Good faith ) 
பயன்படுத்த வேண்டும் . ஆகையால் , கோரிக்கை அவ்வாறில்லா 
விட்டால் செல்லாததாகும் . இவைகளைக் கீழ்க்கண்ட வழக்கு 
களில் காணலாம் : 


122 


நிறுவனச் சட்டவியல் 


அலெக்ஸாண்டர் பு . ஆட்டோமோடிவ் டெலிபோன் கம்பெனி 
[ Alexandar v . Automotive Telephone Co. ( 1900 ) 2 Ch . 56) 
என்ற இவ் வழக்கில் , இயக்குநர்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய 
தொகையைச் செலுத்தாமல் மற்றெல்லா பங்குதாரர்களையும் 
குறிப்பிட்ட கோரிக்கைத் தொகை செலுத்தும்படி செய்தனர் . 
நீதிமன்றம் மேற்படி கோரிக்கை நல்லெண்ணத்துடன் செய்யப் 
பட்டதல்ல , அதற்கு மாறாக நம்பிக்கை துரோகமானது ( Breach 
of Trust ) என்று குறிப்பிட்டு , இயக்குநர்களும் மேற்படி கோரிக் 
கைத் தொகைகளைச் செலுத்த வேண்டுமென முடிவு செய்தது . 


பணம் 


[ In re European Central Rail Co. ( 1872 ) 13 Eq.255 ] என்ற 
இவ் வழக்கில் , நிறுவனத்திற்கு இயக்குநர்களுக்கு அமர்வுக் கட் 
டணம் ( Directors sitting fees ) செலுத்துவதற்குப் 
தேவைப்பட்டது . உடனே இயக்குநர் தங்கள் பங்குகளில் 
செலுத்த வேண்டிய தொகையைச் செலுத்தி அப் பணத்தை 
மீண்டும் தங்கள் அமர்வுக் கட்டணமாகப் பெற்றுக் கொண்டனர் . 
ஆனால் , நீதிமன்றம் , மேற்படி கோரிக்கை நிறுவனத்தின் நன்மை 
கல்லவென்றும் இயக்குநர்கள் சுய நலத்திற்காகச் செய்யப்பட்ட 
தென்றும் , அவர்கள் தங்கள் பங்குத் தொகையில் செலுத்த 
வேண்டிய தொகையை மீண்டும் செலுத்தவேண்டுமென்றும் முடிவு 


செய்தது . 


Y. 


நான்காவதாக , 91 ஆவது பிரிவில் குறிப்பிட்டபடி ஒரே 
வகுப்பினைச் சார்ந்த பங்குகளில் கோரப்படும் தொகை சமமாக 
இருக்க வேண்டும் ( Uniform basis ) . ஆகையால் , ஒருசில குறிப் 
பிட்ட பங்குதாரர்களுக்கு மட்டும் கோரிக்கை விடுவது முறை 
யானதன்று . கல்லோவே y . ஹால்ஸ் கன்சர்ட்ஸ் சொசைட்டி 
[ Galloway Halls Concerts 

Concerts Society ( 1915 ) 2 Ch . 233] 
என்ற இவ் வழக்கில் ஒரு பங்குதாரர் முதலிரண்டு கோரிக்கை 
களைக் காலங் கடத்திச் செலுத்தினார் . மூன்றாவது கோரிக்கைத் 
தொகையைச் செலுத்தாமல் அசட்டையாக இருந்தார் . இதனால் 
கடுங் கோபங் கொண்ட இயக்குநர்கள் , அவர் தம் பங்கில் 
செலுத்த வேண்டிய கோரிக்கைத் தொகை முழுவதையும் உடனடி 
பாகச் செலுத்த வேண்டுமென முடிவு செய்தனர் . மேற்படி 
கோரிக்கை செல்லாதென முடிவு செய்யப்பட்டது . 

ஐந்தாவதாக , கோரிக்கைத் தொகையைப் பணமாகவோ , 
பண்டமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் . லாரோக்யூ V. பீச்சிமின் 
[ Laroeque v . Beauchemin , ( 1897 ) A.C. 358 ] என்ற இவ்வழக்கில் 
நிறுவனம் காகித ஆலை வாங்கியது . விற்ற தொகையில் ஒரு 
பகுதியை நிறுவனத்தின் பங்குகளாக ஆலையை விற்றவர் பெற்றுக் 


பங்குகளை வழங்குதல் 


128 


என்று 


கொண்டார் . அது முறையானது 

முடிவு செய்யப் 
பட்டது . அதே முறையில் , நிறுவனம் பங்குதாரருக்குத் 
வேண்டிய கடனுக்கு , அவர் பங்குத் தொகையில் செலுத்த 
வேண்டிய தொகைக்கு ஈடு செய்து கொள்ளலாம் . 


பங்குத் தொகையைப் பணமின்றி வேறு வகையில் பெற்றுக் 
கொள்வதில் மோசடிகளும் விளைவதுண்டு . மறுபயன் பங்குத் 
தொகையைவிட மிகக் குறைவாக இருப்பின் அது மோசடியாகும் 
( Fraud ) . நிறுவனத்தின் இயக்குநர் தமக்குச் சேரவேண்டிய நூறு 
ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் மதிப்புள்ள பங்குகளைப் பெற்றுக் 
கொண்டால் அது எளிதில் மோசடியெனக் கருதப்படும் . மோசடி 
சிறிதும் இல்லை என்றால் , பங்குகளை குறைந்த மறுபயனுக்கு வழங் 
கப்பட்டாலும் அவை செல்லும் . ஆனால் , நிறுவனம் பங்குகளைக் 
கடனுறுதிச் சீட்டுகளின் பேரில் - ( Promissory notes ) வழங்க 
லாகாது . 


தான் 


கோரிக்கைகளைப் பற்றிய இதர விதிகள் நிறுவனச் சட்டத்தில் 
மாதிரி அட்டவணை ‘ A ல் குறிப்பிடப்பட்டுள்ளன . அவை சுருக்க 
மாகப் பின்வருமாறு : 

நிறுவனம் கோரிக்கைத் தொகையைக் கோரிக்கைகள் வாயி 
லாகப் பெறலாம் . கோரிக்கை , பங்குத் தொகையில் கால்பாகத் 
திற்கு மிகையாகலாகாது . கோரிக்கைத் தொகை செலுத்திய ஒரு 
மாதத்திற்குள் , மறுமுறை கோரிக்கைவிடலாகாது . கோரிக்கைத் 
தொகையைச் செலுத்த 14 நாட்கள் கெடு வழங்கவேண்டும் . 
கோரிக்கையை மறுத்தழிக்கலாம் ( Revoked ) அல்லது தள்ளி 
வைக்கலாம் ( Postponed ) . நிறுவனம் தீர்மானம் செய்த பிறகு 

கோரிக்கைவிடவேண்டும் . கோரிக்கைத் தொகையைத் 
தீர்மானப் செய்த தேதியிலிருந்து , 3 வருடத்திற்குள் நிறுவனம் 
தண்டல் செய்யவேண்டும் . தவறினால் அது காலாவதியாகிவிடும் 
( Time barred ) . கூட்டுப் பங்குதாரர்கள் கூட்டாகவும் , வெவ்வே 
றாகவும் ( Jointly and severally ) கோரிக்கைத் தொகையைச் 
செலுத்துவதற்குக் கடமைப்பட்டுள்ளனர் . கோரிக்கைத் தொகை 
குறிப்பிட்ட தேதியில் செலுத்தப்படாவிட்டால் , தாமதம் செய் 
தவர்கள் குறிப்பிடப்பட்ட வட்டியுடன் செலுத்தவேண்டும் . 
இயக்குநர்கள் விருப்பப்பட்டால் வட்டியை விட்டுக் கொடுக்க 
லாம் . செயல்முறை விதிகள் அனுமதித்தால் கோரிக்கைத் 
தொகையை முன்னதாகவோ ( in advance ) பெற்றுக்கொள்வ 
தோடு , அதற்கு இயக்குநர்கள் விருப்பபப்ட்டால் வட்டியும் வழங் 
கலாம் . மேலும் , பங்கு ஆதாயமும் ( Dividend ) , பங்கில் செலுத் 
தப்பட்ட தொகையின் விகித வாரியாக வழங்கலாம் . 


124 


நிறுவனச் சட்டவியல் 


கோரிக்கைத்தொகை தண்டல் செய்யும் வகை : 

நிறுவனம் முறையாக விடுத்த கோரிக்கைகளின்படி பங்கு 
தாரர்கள் அத்தொகையைச் செலுத்தத் தவறினால் , நிறுவனம் 
மேற்படி தொகையைத் தண்டல் செய்யக் கீழ்க்கண்ட முறைகளைக் 
கையாள வேண்டும் : 


( 1 ) செலுத்தத் தவறிய பங்குதாரரின் பங்கைப் பறிமுதல் 
செய்யலாம் ( Forfeiture of Share ) . 

( 2 ) செலுத்தத் தவறிய பங்குதாரர் தம் பங்கைப் பறி 
கொடுக்க ( Surrender of Share ) விரும்பினால் அதை ஏற்றுக் 
கொள்ளலாம் . 


( 3 ) செலுத்தத் தவறிய கோரிக்கைத் தொகையை நிறுவனம் 
தனக்குரிய கடனைத் தண்டல் செய்வது போல் சட்ட முறைப்படி 
தேவையான நடவடிக்கைகளை மேற் கொள்ளலாம் . 


தற்போது மேலே குறிப்பிட்ட முன்னிரண்டு வழிகளை விரி 
வாகக் காணலாம் . 


பங்குகள் பறிபோதலும் , பறிகொடுத்தலும் : ( Forfeiture and 

surrender of Shares ) 

நிறுவனம் இவ்விரு முறைகளைக் கையாளுவதற்கு , மிகவும் 
கவனமாகச் சட்டமுறைப்படியுள்ள விதிகள் யாவையும் கடைப் 
பிடிக்கவேண்டும் . தவறினால் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் 
விழலுக்கிரைத்த தண்ணீரைப் போல் வீணாகிவிடும் . 


பங்குகளைப் பறிமுதல் செய்தல் (Forfeiture of Shares ) 

நிறுவனம் பங்குகளைப் பறிமுதல் செய்தால் , நிறுவனத்தின் 
மூலதனம் குறைகிறது . எனவே , பறிமுதல் செய்வது , பங்கை 
யிழந்த பங்குதாரரை மட்டும் பாதிக்கவில்லை . அதோடு நிறு 
வனத்தை நம்பியுள்ள , அனைவரின் நலத்தையும் பாதிக்கலாம் . 
ஆகையால் , நிறுவனம் பங்கைப் பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை , 
மிகவும் கவனமாகச் சட்ட முறைப்படி விதிகளைக் கடைப் பிடித்துப் 
பயன்படுத்த வேண்டும் . மேற்படி விதிகளைச் சற்றுத் தவறினா 
லும் மீறினாலும் , பறிமுதல் செய்தது முற்றிலும் செல்லாததாகும் . 
ஆகவே , நிறுவனம் பங்குகளைக் கீழ்க்கண்ட முறைகளின்படி பறி 
முதல் செய்யவேண்டும் . 


( 1 ) முதற்கண் குறிப்பிடத்தக்கது , பறிமுதல் செய்யும் அதி 
காரம் 

நம்பிக்கைக்குகந்ததாகும் ( in the nature of trust ) . 


பங்குகளை வழங்குதல் 


125 


ஆகவே , அவ்வதிகாரத்தை நம்பிக்கைக்குகந்த முறையில் , நல் 
லெண்ணத்துடன் நிறுவனத்தின் நன்மைக்காகப் பயன்படுத்த 
வேண்டும் . 


( 2 ) இரண்டாவதாக , பறிமுதல் செய்யும் அதிகாரத்தைச் 
செயல் முறைகளின்படி நிறுவனம் பெற்றிருக்க வேண்டும் . 
அவ்வாறில்லாவிட்டால் , செயல்முறை விதிகளைத் தக்கபடி மாற்றி , 
மேற்படி அதிகாரத்தை நிறுவனம் பெறவேண்டும் . மாத்வா ராம் 
சந்திரா காமத் v . கனரா வங்கிக் கார்ப்பொரேஷன் . [ Madhwa 
Ram Chandra Kamath v . Canara Banking Corporation ( 1941 ) 
A.I.R. Mad , 354 ] , என்ற இவ் வழக்கில் செயல் முறை விதிகள் 
நிறுவனத்திற்கு உறுப்பினரை விலக்குவதற்கு ( Expel ) அதிகாரம் 
வழங்கியது . மேற்படி அதிகாரத்தை உபயோகித்து நிறுவனம் 
ஒரு பங்குதாரரின் பங்கை பறிமுதல் செய்தது . ஆனால் , நிறு 
வனத்திற்குப் பறிமுதல் செய்யும் அதிகாரம் செயல் முறை விதிகள் 
தெளிவாக வழங்கவில்லை என்றும் , பறிமுதல் செய்தது செல்லாது 
என்றும் முடிவு செய்யப்பட்டடது . 

( 3 ) மூன்றாவதாக , அதிகாரமுடையவரால் பறிமுதல் செய் 
யப்படவேண்டும் . சட்டப்படி தகுதிப்பெற்ற முறையாக , அமர்த் 
தப்பட்ட இயக்குநர்கள் முறைப்படி கூடித் தீர்மானம் செய்து 
மேற்படி அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் . 

( 4 ) நிறுவனம் செய்த கோரிக்கை முறையானதாக இருக்க 
வேண்டும் . 

( 5 ) கோரப்பட்ட தொகை செலுத்தப்பட வேண்டிய காலம் 
கடந்ததாய் இருக்க வேண்டும் . [ In re Bengal Electric Lamps 
Ltd. , ( 1942 ) A.I.R. Cal . 516 ] என்ற இவ் வழக்கில் இயக்குநர்கள் 
கோரிக்கைத் தொகை செலுத்தப்பட வேண்டிய தேதியைக் குறிப் 
பிடவில்லை . ஆகையால் , கோரிக்கையும் , அதன் காரணமாய் 
செய்த பறிமுதலும் செல்லாதென முடிவு செய்யப்பட்டது . 

( 6 ) பறிமுதல் செய்வதற்கு முன்பாகப் பங்குதாரருக்குப் பதி 
னான்கு நாட்கள் தவணை தந்து ஒரு தேதியைக் குறிப்பிட்டு , அதற் 
குள் செலுத்த தவறினால் பங்கு பறிமுதல் செய்யப்படும் என்று 
திட்டவட்டமாக அறிக்கை மூலம் தெரியப்படுத்த வேண்டும் . 
அனுப்பப்பட்ட அறிக்கையில் செலுத்தப்பட 
தொகையை ஐயம் திரிபறக் குறிப்பிட வேண்டும் . ஜான்சன் . 
லிட்டில் ஸ் இரும்பு ஏஜன்ஸீஸ் [ Johnson v . Lyttlc s Iron Agencies 
( 1877 ) 5 Ch . D. 687 ] என்ற இவ் வழக்கில் பறிமுதல் செய்வதற்கு 
அனுப்பிய அறிக்கையில் , கோரிக்கைத் தொகை செலுத்தப்பட 


வேண்டிய 


126 


நிறுவனச் சட்டவியல் 


வேண்டிய தேதியிலிருந்து வட்டி கேட்பதற்கு பதிலாக , கோரிக்கை 
விடுத்த தேதியிலிருந்து வட்டி கோரப்பட்டது . அறிக்கை முறை 
யற்றது என்றும் , பறிமுதல் செல்லாது என்றும் முடிவு செய்யப் 
பட்டது . சிறு பிழையும் , பெரும் பிழையின் விளைவையே 
உண்டாக்க வல்லது . 


( 7 ) பறிமுதல் செய்வதற்கு அறிக்கை அனுப்பினால் மட்டும் 
போதாது . அதைத் தொடர்ந்து , பறிமுதல் செய்வதற்கான தீர் 
மானம் செய்ய வேண்டும் . பிரயம் பிரசாத் V. கயா வங்கிக் 
அண்டு டிரேட்ஸ் அசோஸியேஷன் லிமிடெட் ( Prayam Prasad 
V. Gaya Bank and Trades Association Ltd. ( 1931 ) A.I.R. Pat 
44 ] என்ற இவ் வழக்கில் பங்குதாரர் முன்றாவது கோரிக்கைத் 
தொகையைச் செலுத்தவில்லை . அதை ஆறு 

ஆறு வாரங்களுக்குள் 
வட்டியுடன் செலுத்தப்பட வேண்டுமென்றும் , தவறினால் பங்கு 
பறிமுதல் செய்யப்படுமென அறிக்கை விடப்பட்டது . அவ்வாறு 
அவர் செலுத்தத் தவறியதைத் தொடர்ந்து , தீர்மானம் செய் 
யாமல் பறிமுதல் செய்யப்பட்டது செல்லாது என்று முடிவு 
செய்யப்பட்டது . 

( 8 ) கோரிக்கைத் தொகையைத் தவிர , நிறுவனத்திற்குரிய 
வேறு கடனுக்காகப் பங்கை பறிமுதல் செய்ய முடியாது . ஹாப் 
கின்ஸன் V. மார்ட்டிமர் ஹார்லே அண்டு கம்பெனி லிமிடெட் 
[Hopkinson v . Mortimer Harley & Co. Ltd ( 1917 ) 1 Ch . 646 ] 
என்ற இவ் வழக்கில் , நிறுவனம் தன் பற்றுரிமையை நிறைவேற்று 
வதற்குப் ( Enforcement of lien ) பங்கை பறிமுதல் செய்வது செல் 
லாது என்று முடிவு செய்யப்பட்டது . 


ஆனால் , செயல்முறை விதிகள் அனுமதித்தால் , அவ்வாறு 
அனுமதிக்கப்பட்ட 

காரணங்களுக்கும் நிறுவனம் பங்குகளைப் 
பறிமுதல் செய்யலாம் . 


பறிமுதலின் விளைவு ( Efect of Forfeiture . ) 

பங்குதாரர் , பங்கு பறிமுதலான பிறகு , பங்குதாரரில்லை . 
அதற்குப் பிறகு , செயல்முறை விதிகள் அனுமதித்தால் தவிர , 
கோரிக்கைத் தொகையைத் தண்டல் செய்ய நிறுவனம் அவர் மீது 
வழக்குப் போடமுடியாது . ஆனால் , பறிமுதலான ஒரு வருடத் 
திற்குள் நிறுவனம் கலைக்கப்பட்டால் அவர் பழைய உறுப்பினர் 
என்பதற்காகப் பங்குக்கடன்பாட்டாளர் ( Contributory ) என்ற 
முறையில் பொறுப்புள்ளவராகிறார் . இவைகளை பெண்கள் 
ஆடைக் கழகம் v . புல் புரூக் ( Ladies Dress Association v . Pul . 
burook , 1900) 2Q.B.376 ] என்ற வழக்கு விளக்குகிறது . இதில் , 


பங்குகளை வழங்குதல் 


127 


நிறுவனத்தின் செயல்முறை விதிகள் பங்குதாரர் பங்கு பறிமுத 
லான பிறகு , பாக்கியுள்ள கோரிக்கைத் தொகையைச் செலுத்தக் 
கடமைப்பட்டவர் என்று குறிப்பிட்டிருந்தது . பங்கு பறிமுதல் 
செய்த ஒரு வருடத்திற்குப் பிறகு , நிறுவனம் கலைக்கப்பட்டது . 
இருப்பினும் , பறிமுதல் செய்யப்பட்டவர் கோரிக்கைத் தொகை 
யைச் செலுத்தக்கடமைப்பட்டவர் என்று முடிவு செய்யப்பட்டது . 

பறிமுதல் செய்த பங்கை நிறுவனம் , மீண்டும் வெறொரு 
வருக்கு , அதை அதே விலைக்கோ அல்லது குறைந்த விலைக்கோ 
விற்கலாம் . 75 ( 5 ) ஆவது பிரிவில் குறிப்பிட்டபடி , பறிமுதல் 
செய்த பங்குகள் மீண்டு நிறுவனம் விற்றால் அவைகளைப்பற்றிய 
விவரங்களைப் பதிவாளரிடம் தாக்கல் செய்யத் தேவையில்லை என்று 
குறிப்பிடுகிறது . பறிமுதல் செய்யப்பட்ட பங்கை வாங்கியவர் 
அப் பங்கில் செலுத்தப்பட வேண்டிய கோரிக்கைத் தொகையைச் 
செலுத்துவதற்குக் கடமைப்பட்டவராகிறார் . 

பறிமுதல் செய்தது தவறு என்றால் , பங்குதாரர் நிறுவனத்தின் 
மீது வழக்குப்போட்டு இழப்பீட்டைப் ( Damages ) பெறுவதோடு , 
தான் பங்குதாரர் என்பதை நிலைநாட்டிக் கொள்ளலாம் . நிறு 
வனம் கலைக்கப்பட்டாலும் 

தம் 

உரிமையை நிறைவேற்றிக் 
கொள்ளலாம் . அவர் தம் உரிமை நிலைநாட்டுவதைத் தாமதித் 
தாலும் , அல்லது நடவடிக்கையே எடுக்கவில்லை யென்றாலும் அவர் 
அந்த உரிமையை இழந்து விடுவதில்லை . 
பங்குகளைப் பறிகொடுத்தல் ( Surrender of Shares ) 

பங்கைப் பறிகொடுத்தல் என்பது கோரிக்கைத் தொகையைக் 
கட்டமுடியாத பங்குதாரர் தம் பங்கை , நிறுவனம் பறிமுதல் 
செய்வதற்கு பதிலாக , தானே நிறுவனத்திற்குத் திருப்பிக் 
கொடுத்து விடுவது . ஆகையால் , பறிமுதலைப்போல் , பறி 
கொடுத்தலிலும் நிறுவனத்தின் மூலதனம் குறைகிறது . ஆகை 
யால் , நிறுவனம் எளிதில் பறிகொடுத்தலை ஏற்றுக் கொள்ள முடி 

பறிமுதல் செய்ய வேண்டிய பங்குகள் பறிகொடுக்கப்படு 
வதைத் தான் நிறுவனம் ஏற்றுக் கொள்ளமுடியும் . மேலும் பறி 
கொடுத்தலை ஏற்றுக் கொள்வதற்கு , நிறுவனம் , நீதிமன்றத்தின் 
ஒப்புதல் பெற வேண்டும் . பங்குதாரரை , அவரது பொறுப்பி 
லிருந்து விலக்கு அளிப்பதற்காகப் பறிகொடுத்தலை ஏற்றுக் 
கொள்ள முடியாது . பறிமுதலைப்போல் பறிகொடுத்தலை ஏற்றுக் 
கொள்வதும் , நல்லெண்ணத்துடன் நிறுவனத்தின் நன்மைக் 
காகவே செய்யப்பட வேண்டும் . 

நிறுவனச் சட்டத்திலோ , அல்லது மாதிரிச் செயல்முறை 
விதிகளிலோ , பறிமுதலைப்பற்றி எவ்விதக் குறிப்பும் கிடையாது . 


128 


நிறுவனச் சட்டவியல் 


ஆனால் , பறிகொடுத்தல் நடைமுறையில் கடைப்பிடிக்கப்பட்டு , 
நீதிமன்றத்தால் தகுந்த காரணங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது , 
ஏனெனில் , பறிகொடுத்தலை ஏற்றுக் கொள்வது , நிறுவனம் 
அதைப் பறிமுதல் செய்ய வேண்டிய நிலையைத் தவிர்க்கிறது . 


பறிமுதல் , பறிகொடுத்தல் இவைகளுக்குள்ள வேறுபாடுகள் 

( 1 ) பறிமுதல் நிறுவனத்தால் செய்யப்படுகிறது . ஆனால் 
பறிகொடுத்தல் பங்குதாரரால் செய்யப்படுகிறது . ( 2 ) பறிமுதலை 
நிறுவனச் சட்டம் அனுமதிக்கிறது . ஆனால் , பறி கொடுத்தல் 
நடைமுறையில் கடைப்பிடிக்கப்பட்டு நீதி மன்றத்தால் அனு 
மதிக்கப்படுகிறது . ( 3 ) பறிமுதல் செய்ய நிறுவனம் விதிமுறை 
களைச் சற்றும் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டும் . ஆனால் , பறி 
கொடுத்தலை ஏற்பதற்கு அவ்விதக் கடின விதிமுறைகள் கிடை 
யாது . ( 4 ) பறிமுதலுக்கு நீதிமன்றத்தின் ஒப்புதல் தேவையில்லை . 
ஆனால் , பறிகொடுத்தலுக்கு நீதிமன்றத்தின் ஒப்புதல் தேவை . 
பங்குகள் கை மாறுதல் ( Transfer of Shares ) 

பங்கு கை மாறுதல் என்பது பங்கில் ஒருவருக்குள்ள உரிமை 
வேறொருவருக்கு மாற்றப்படுவதைக் குறிக்கிறது நிறுவனத்தின் 
மிக முக்கிய நன்மைகளில் ஒன்று , அதன் பங்குகள் எளிதில் கை 
மாறுவது . பங்குதாரர் நிறுவனத்துடன் கொண்ட தொடர்பை 
அவர் விரும்பினால் உடனே விட்டுவிடலாம் . பங்குகளைக் கை 
மாற்றுவது மிகவும் எளிதாயினும் , பங்குதாரர்கள் , நிறுவனம் , 
அதனுடன் தொடர்பு கொள்ளும் பொதுமக்கள் ஆகிய அனைவரின் 
நன்மையைக் கருதி , மேற்படி பங்குகளைக் கை மாற்றுவதில் சிற்சில 
தடைகளை நிறுவனச் சட்டம் அனுமதிக்கிறது . ஆகவே , 82 ஆவது 
பிரிவு , உறுப்பினருக்கு நிறுவனத்தில் உள்ள பங்குகள் அல்லது 
வேறு உரிமைகள் அசையும் பொருள் ( Moveable property )) 
அதனை நிறுவனத்தின் செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி 
கை மாற்றம் செய்யலாம் என்றும் குறிப்பிடுகிறது . 


நிறுவனத்தின் பங்குகளைக் கைமாற்றும் முறைகளைப்பற்றி 
நிறுவனச் சட்டத்தில் 108 , 109 , 110 , 111 , 112 ஆவது பிரிவு 
களில் மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன . அவை பின்வரு 
மாறு : 


108 ஆவது பிரிவின்படி , பங்கை மாற்றுவதற்குறிய முறை 
யான விண்ணப்பத்தை எழுதி , மாற்றிக்கொள்பவரின் ( Trans 
feree ) பெயர் , முகவரி , 

, தொழில் முதலிய விவரங்களைப் 
குறிப்பிட்டு , மாற்றுபவரும் ( Transferor) மாற்றிக்கொள்ப 


பங்குகளை வழங்குதல் 


129 


வரும் கையெழுத்திட்டு , குறிப்பிட்ட முத்திரைவில்லை ( Stamp ) 
ஒட்டி , பங்குச் சான்றிதழ் அல்லது பங்கு வழங்கப்பட்டதற்கான 
அறிவிக்கப்பட்ட கடிதத்துடன் நிறுவனத்திற்குக் கொடுத்தால் 
இயக்குநர்கள் , செயல்முறை விதிகள் அனுமதித்த தம் உளத் 
தேர்வுக்குட்பட்டு (Discretion ) மேற்படி பங்கு மாறுவதைப் 
பதிவு செய்யலாம் . ஆனால் , மாற்றுபவரும் , மாற்றிக்கொள் 
பவரும் முத்திரைவில்லை ஒட்டிக் கையெழுத்திட்ட பங்கு மாற்ற 
விண்ணப்பம் காணாமல் போயிற்று என்பது உண்மை என்று 
நிறுவனம் மன நிறைவு பெற்றால் , இயக்குநர் விருப்பப்படி போதிய 
ஈட்டுறுதி வழங்கப்பட்டால் , நிறுவனம் மேற்படி , பங்கு மாற் 
றத்தை பதிவு செய்யலாம் . இதைத் தவிர சட்ட நெறியின் விளை 
வால் ( Operation of Law ) கை மாறிய பங்குகளைப் பதிவு செய்வ 
தற்கு , நிறுவனத்திற்கு அதிகாரம் உண்டு . 


109 ஆவது பிரிவின்படி , பங்கு அல்லது வேறுவகையான 
உரிமை சட்டச் சார்பாளரால் ( Legal Representative) கைமாற் 
றம் செய்யப்பட்டதாயின் , அவர் நிறுவனத்தின் உறுப்பினரல்ல 
வென்றாலும் , அது நிறுவனத்தின் உறுப்பினர் செய்ததைப் 
போலவே செல்லத்தக்கதாகும் . 


110 ஆவது பிரிவின்படி , பங்கை மாற்றுவதற்கு , மாற்று 
பவர் அல்லது மாற்றிக் கொள்பவர் ஆகிய இவர்களில் யார் 
வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம் . மாற்றுபவர் 
விண்ணப்பம் செய்தால் , பங்குகள் முழுவதும் செலுத்தப் 
பட்டவையல்லவென்றால் , மாற்றிக் கொள்பவருக்கு நிறுவனம் 
அறிக்கை அனுப்பவேண்டும் . அறிக்கைவிட்ட இரண்டு வாரங் 
களுக்குள் அவர் மறுப்பு ஒன்றும் தெரிவிக்கவில்லை என்றால் , நிறு 
வனம் , பேற்படி கைமாற்றத்தைப் பதிவு செய்யலாம் . மேற்படி 
அறிக்கையை நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் 
(Registeted post ) அவரது முகவரிக்கு அனுப்பிவைத்ததால் 
போதுமானது . 

111 வது பிரிவின்படி , செயல்முறை விதிகள் வழங்கிய 
அதிகாரத்தைக் கொண்டு நிறுவனம் , பங்குதாரர் பங்கைக் 
கைமாற்றம் செய்வதையோ , அல்லது சட்டநெறி முறையின்படி 
( Operation of Law ) ஏற்பட்ட கைமாற்றத்தையோ அனுமதிப் 
பதை மறுக்கலாம் . அவ்வாறு நிறுவனம் பங்குக் கைமாற்றத்தை 
அனுமதிக்க மறுப்பதாயிருந்தால் , அந்த மாற்றத்தைக் கோரி 

நி- 9 


130 


நிறுவனச் சட்டவியல் 


விண்ணப்பம் செய்த இரண்டு மாதங்களுக்குள் நிறுவனம் தன் 
மறுப்பை விண்ணப்பம் செய்தவருக்கு அறிவிக்க வேண்டும் . 
தவறினால் , நிறுவனமும் அதன் ஒவ்வொரு அதிகாரியும் குற்றம் 
நீடிக்கும் நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் வரையில் தண்டனைவரி 
விதிக்கப்படுவர் . 


முக்கியமாகக் குறிப்பிட வேண்டியது , பங்குக் கைமாற்றம் 
செய்வதற்குரிய விண்ணப்பத்தை நிரப்புவதற்கு முன்பு , அதைக் 
குறிப்பிட்ட அதிகாரியிடம் தரவேண்டும் . அவர் அந்த விண்ணப் 
பப் படிவத்தில் ( Application Form ) தேதியைக் குறிப்பிட்டுத் 
தன் முத்திரையையோ அல்லது கையெழுத்தையோ செய்த பிறகு , 
மாற்றுபவரும் , மாற்றிக் கொள்பவரும் அதை நிரப்பிக் கையெழுத் 
திட்டு , கைமாறும் பங்குகள் பங்கு மாற்றக் களத்தினரால் 
கையாளப்படுவதாயின் , நிறுவனம் பங்குதாரர் பட்டியலை மூடுவ 
தற்கு முன்பு அல்லது குறிப்பிட்ட அதிகாரியிடம் கொடுத்த 
இரண்டு மாதம் . இவற்றுள் எது பிந்தியதோ அந்தக் காலத் 
திற்கு நிறுவனத்திடம் பதிவு செய்வதற்குக் கொடுக்க வேண்டும் . 
இதரப் பங்குகளாயின் , மாறுதல் கோரும் விண்ணப்பத்தைக் 
குறிப்பிட்ட அதிகாரியிடம் கொடுத்த இரண்டு மாதத்திற்குள் 
நிறுவனத்திடம் கொடுக்க வேண்டும் . 


செயல் முறை விதிகள் தடை செய்யவில்லை என்றால் , பங்கு 
தாரர் தன் பங்கை யாருக்கு வேண்டுமானாலும் தன் இச்சைப்படி 
கைமாற்றம் செய்யலாம் . பங்குத் தொகை செலுத்த வேண்டிய 
பொறுப்பிலிருந்து விலகும் ஒரே எண்ணத்துடன் அவர் பங்கைக் 
கைமாற்றம் செய்தாலும் அது செல்லத் தக்கதாகும் . இதை 
[ lu re Discoverers Finance Corporation Ltd. , ( 1910 ) 1 Ch . 207 ] 
என்ற வழக்கு விளக்குகிறது . இவ் வழக்கில் , ஒரு பங்குதாரர் 
நிறுவனம் நிலைகுலைந்து விட்டதென விதிர்ப்புற்று , பொறுப்பி 
லிருந்து விடுபடத் தன் பங்குகளைப் பெயரளவில் மிகக் குறைந்த 
விலைக்கு விற்றதுமில்லாமல் , அந்தப் பணத்தையும் அவர் பெற 
வில்லை . இருந்த போதிலும் அவர் பங்கைக் கைமாற்றம் செய்தது 
முற்றிலும் செல்லத் தக்கது என்று முடிவு செய்யப்பட்டது . 


[ In re The Indian Specie Bank Ltd. , ( 1915 ) 17 Bom . L.R. 
342 ) என்ற இவ் வழக்கில் A என்பவர் தன் பங்குகளைப் பலருக்குக் 
கைமாற்றம் செய்தார் . ஆனால் , மேற்படி மாற்றங்கள் பதிவு 
செய்யப்படுமுன் நிறுவனம் கலைக்கப்பட்டது . அதனால் 

A 
தான் நிறுவனத்தின் பங்குதாரர் என்றும் , ஆகையால் , அவர் 


பங்குகளை வழங்குதல் 


181 


தான் 


பங்குக் கடப்பாட்டாளரென ( Contributory ) முடிவு 
செய்யப்பட்டது . 


ஆனால் , [In re Sussex Brick Co. ( 1904 ) 1 Ch . 598 ] என்ற 
வழக்கில் பங்குக் கைமாறியதைத் தவறுதலாகவோ , அல்லது 
கவனக் குறைவாலோ பதிவு செய்யப்படவில்லை . இருப்பினும் , 
நிறுவனம் கலைக்கப்பட்டபோது , உறுப்பினர் பதிவேடு ( Members 
Register ) திருத்தப்பட்டது . 


பங்கு கைமாறியதை , அனுமதிப்பதற்கு இயக்குநர்களுக்குள் 
கருத்து வேறுபட்டு முட்டு நிலை ( Dead lock ) , ஏற்பட்டால் , 
பங்கு கைமாறியதாகப் பதிவு செய்யப்பட வேண்டும் . மோடி V. 
டபுள்யு அண்டு எஃப் ஸெப்பர்ட் லிமிடெட் [ Moodie v . W. and F. 
Shepherd Ltd. , ( 1949 ) 2 All E. R. 1044 ] என்ற வழக்கு 
இதற்கு உதாரணமாகும் . இவ்வழக்கில் நிறுவனத்தின் இரு 
இயக்குநர்கள் பங்கு கை மாறியதை ஒருவர் ஆதரித்தார் ; மற் 
றவர் மறுத்தார் ? நீதிமன்றம் இதனால் பங்கு மாறியது மறுக்கப் 
படவில்லை என்றும் , ஆகையால் அது பதிவு செய்யப்பட வேண்டு 
மென்றும் முடிவு செய்தது . 


பங்கு கைமாற்றம் பதிவாகும்வரையில் , மாற்றுபவர் , பெற்றுக் கொள் 

பவர்களுக்குள்ள உரிமைகளும் கடமைகளும் . ( Rights and 
duties inter se. ) 


பங்கு கைமாற்றம் செய்யப்படுவதில் , மாற்றம் செய்யப் 
படும் என்பதற்கு உட்கிடையான நம்புறுதி கிடையாது ( Implied 
Warranty for Registration ) . ஆனால் , வெளிப்படையான உடன் 
பாடு இருப்பின் , மாற்றுபவர் மாறுதல் பதிவு செய்யப்பட 
வேண்டியதற்குப் பொறுப்பாகிறார் . மாற்றியவர் மாற்றம் பெற் 
றவருக்கு நம்பகர் நிலையில் ( Trustee ) உள்ளதால் , பங்கைச் 
சார்ந்த எல்லா உரிமைகளையும் அவர் சொல்லுகிறபடி பயன் 
படுத்த வேண்டும் . ஆனால் , பங்கில் உள்ள பொறுப்பை அதிக 
மாக்குவதற்கு அவர் உடன்பட கடமைப்பட்டவர் அல்ல . ஏனெ 
னில் , மாறுதல் பதிவாகும்வரை பொறுப்பு அவருடையதாகும் . 
இதை ஆர் . மதலன் v . பாம்பே லைஃப் அஷ்யூரன்ஸ் கம்பெனி 
[[ R. Matholone y . Bombay Life Assurance Co. 

A , I. R. 
( 1953 ) S.C 385 ] என்ற வழக்கு நன்றாக விளக்குகிறது . இவ்வழக் 
கில் ஒரு பங்குதாரர் தம் பங்குகளில் சிலவற்றை விற்றார் . நிறுவ 
னம் கைமாறியதைப் பதிவு செய்யவில்லை . அந்தச் சமயத்தில் 
நிறுவனம் மூலதனத்தை அதிகப்படுத்த பங்குதாரர்களுக்குப் 
புதிய பங்குகளை வழங்கியது . மாற்றம் பெற்றவர் மாற்றப்பட்ட 


132 


நிறுவனச் சட்டவியல் 


பங்குகளுக்குரிய புதிய பங்குகளை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக் 
கொண்டார் . ஆனால் மாற்றியவர் அதை மறுத்துவிட்டு , மாற் 
றப்படாத தம் பங்குகளுக்குரிய புதிய பங்குகளை மட்டும் ஏற்றுக் 
கொண்டார் . நீதி மன்றம் அவர் அவ்வாறு மறுத்தது மிகவும் 
முறையானது என்றும் , மாற்றப்பட்ட பங்குகளில் பொறுப்பை 
அதிகப்படுத்திக் கொள்ள அவர் எவ்வகையிலும் கடமைப்பட்டவ 
ரல்ல என்றும் , மாற்றம் பெற்றவர் அவரை அதற்குக் கட்டாயப் 
படுத்த முடியாது என்றும் முடிவு செய்தது . 


பற்கு மாற்றம் பெற்றவரும் அப் பங்கில் எழும் பொறுப்புகளை 
அவ்வப்போது பூர்த்தி செய்யவேண்டும் . பங்கில் கோரிக்கைத் 
தொகை கோரப்பட்டால் , 

அதை உடனே அவர் செலுத்த 
வேண்டும் . தவறினால் , அதனால் மாற்றியவருக்கு உண்டான 
இழப்பினை ஈடு செய்ய வேண்டும் . மேலும் அவ்வாறு ஈடு செய் 
வதற்கு உட்கிடையாக ஈட்டுறுதி செய்தவராகிறார் (implied 
indemnity ) . 


கைமாற்றம் பதிவு செய்ய மறுக்கப்பட்டால் , பாதிக்கப்பட்டவரின் 

FĽLÚULT Simposi ( Legal remedies for refusal of registration 
of Transfer )) 


நிறுவனம் பங்கு கைமாற்றத்தைப் பதிவு செய்ய மறுத்தால் , 
அதனால் , பாதிக்கப்பட்டவர் கீழ்க்கண்ட முறைகளில் தம் 
உரிமையை நிலை நாட்டிக் கொள்ளலாம் . 


( 1 ) 111 ஆவது பிரிவில் குறிப்பிட்டபடி மத்திய அரசுக்கு மேல் 
முறையீடு செய்தல் ( Appeal to Central Government ) : பாதிக்கப் 
பட்ட மாற்றம் செய்தவர் அல்லது மாற்றம் பெற்றவர் . மத்திய 
அரசுக்கு நிறுவனம் பதிவு செய்ய மறுத்ததை எதிர்த்து மேல் 
முறையீடு ( appeal ) செய்ய வேண்டும் . மேற்படி மேல் முறையீடு 
குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி நிறுவனம் பதிவு செய்ய மறுத்த 
இரண்டு மாதத்திற்குள் எழுத்து மூலம் மனு செய்யவேண்டும் . 


மத்திய அரசு நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் 
முறையே அறிக்கை செய்து , அவர்கள் எழுத்து மூலம் முறையிடு 
வதற்குரிய தகுந்த வாய்ப்பை வழங்கி , மாற்றம் பதிவு செய்யப் 
படவேண்டும் அல்லது செய்யவேண்டியதில்லை என்று ஆணையிட 
லாம் . பதிவு செய்யப்பட வேண்டுமென ஆணையிட்டால் நிறு 
வனம் பத்து நாட்களுக்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் . 
மனுவை முடிவு செய்வதற்கு முன்பு மத்திய அரசு நிறுவனத்தை 
மறுத்ததற்குக் காரணங்களைக் கேட்கலாம் . மேற்படி காரணங் 


பங்குகளை வழங்குதல் 


133 


களைக் கூறாவிட்டால் , அவைகள் நிறுவனத்திற்கு விரோதமானவை 
யாக , மத்திய அரசு கருதலாம் . மனுவில் இரு தரப்பினருக்கும் 
ஏற்பட்ட செலவு தொகைகளைப்பற்றியும் மத்திய அரசு தக்கபடி 
உத்தரவிடலாம் . 


( 2 ) இரண்டாவதாக , பாதிக்கப்பட்டவர் , 151 ஆவது பிரி 
வின்படி நீதிமன்றத்துக்கு மனு செய்து உறுப்பினர் பதிவேட் 
டினைத் திருத்தும்படி கேட்டுக்கொள்ளலாம் ( Rectification of the 
members register ), இப் பிரிவின்படி , ஒருவர் பெயரைக் காரண 
மின்றி உறுப்பினர் பதிவேட்டில் பதிவு செய்தாலும் அல்லது 
அதில் பதிவு செய்யப்பட்ட பெயரைக் காரணமின்றி விலக்கினா 
லும் அல்லது அவர் பெயரைப் பதிவு செய்ய மறுத்தாலும் 
அல்லது காலதாமதம் செய்தாலும் , அவர் நீதிமன்றத்துக்கு மனுச் 
செய்யலாம் . 


சட்டமுறைப்படி 


( 3 ) மூன்றாவதாக , 

பாதிக்கப்பட்டவர் 
நிறுவனத்தின் மீது வழக்குப் போடலாம் . 


( 4 ) நான்காவதாக , நிறுவனம் கலைக்கப்படும் போதும் உறுப் 
பினர் பதிவேட்டினைத் திருத்தும்படி நீதிமன்றத்திற்கு மனுச் 
செய்யலாம் . 


பங்குகளும் பங்கு மூலமும் ( Share and Stocks ) 


2 ( 46 ) ஆவது பிரிவில் பங்கு என்பது ஒரு நிறுவனத்தின் மூல 
தனத்தில் பங்கு என்றும் , அப்படி அன்று என்று குறிப்பிடப்பட்டா 
லன்றி , அது பங்கு மூலத்தையும் ( Stock ) குறிக்கும் எனக் குறிப் 
பிடப்பட்டுள்ளது . 94 ( c ) பிரிவு ஒரு நிறுவனம் முழுவதும் 
செலுத்தப்பட்ட பங்குகளைப் பங்கு மூலமாக மாற்றலாமென்றும் , 
அவைகளை மீண்டும் பங்குகளாக மாற்றலாம் என்றும் குறிப்பிடு 
கிறது . 96 ஆவது பிரிவு , ஒரு நிறுவனம் பங்குகளை , பங்கு மூலமாக 
மாற்றி , அதைப் பதிவாளருக்கு அறிக்கை செய்தவுடன் , பங்கு 
களுக்குரிய பிரிவுகள் யாவும் பங்கு மூலமாக மாற்றப்பட்டுள்ள 
தொகையைப் பாதிக்காது என்று குறிப்பிடுகிறது . 


134 


நிறுவனச் சட்டவியல் 


பங்குகளுக்கும் பங்கு மூலங்களுக்கும் உள்ள 

வேறுபாடுகள் 
( Distinction between Shares and Stock ) 


பங்குகள் 


பங்குமூலம் 


( 1 ) பங்குகள் சம மதிப்புள்ள ( 1 ) பங்கு மூலம் வெவ்வேறு 

வைகளாக இருக்க வேண் மதிப்புள்ளவைகளாக பிரிக் 
டும் . 

கப் படலாம் . 
( 2 ) பங்குகளை முழுமையாகத் ( 2 ) பங்கு மூலம் பின்னங்களாக 

தான் உரிமை மாற்றம் வும் ( Fractions ) உரிமை 
செய்யலாம் . 

மாற்றம் செய்யலாம் . 
( 3 ) பங்குகள் உரிமை மாற்றம் ( 3 ) பங்கு மூலங்களின் உரிமை 
பதிவு செய்யப்படவேண் 

மாற்றம் பதிவு செய்யப்பட 
டும் . 

வேண்டியதில்லை . 
( 4 ) பங்குகள் , முழுவதும் 

( 4 ) பங்கு மூலம் முழுவதும் 
செலுத்தப்படாத பங்கு 

செலுத்தப்பட்ட பங்கு 
களையும் குறிக்கின்றன . 

களைத்தான் குறிக்கின்றன . 
( 5 ) பங்குகள் தொடர்ச்சியாக ( 5 ) பங்கு மூலத்தின் பிரிவு 
எண்ணிக்கையிடப் 

களுக்கு எண்ணிக்கையிடுவ 
கிறது . 

தில்லை . 
( 6 ) நிறுவனச் சட்டத்தில் ( 6 ) பங்குகளுக்குரிய பிரிவுகள் 

பங்குகளுக்கெனப் பிரிவுகள் பங்கு மூலத்தைப் பாதிப் 
உள்ளன . 

பது இல்லை. 


பங்குப் பணப் பற்றாணை ( Share Warrant ) . 

114 ஆவது பிரிவின்படி வரம்புற்ற பொதுமக்கள் நிறுவனம் 
( Public Limited Company ) , அதன் செயல்முறை விதிகள் அனு 
மதித்தால் , மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று , அதன் முழுவதும் 
செலுத்தப்பட்ட பங்குகளுக்கு , நிறுவனத்தின் முத்திரையிட்டு , 
பங்குப் பணப் பற்றாணை ( Share Warrant ) வழங்கலாம் . அந்தப் 
பற்றாணையில் அதைக் கொணர்பவர் ( hearer ) அதில் குறிப்பிடப் 
பட்ட பங்குகளுக்குரியவர் என்று குறிப்பிட்டு , அப் பங்குகளுக்கு 
வருங்காலத்தில் பங்காதாயக் கூப்பன் ( Coupon ) மூலமாகவாவது 
அல்லது வேறுவழியிலாவது வழங்குவதற்கு வகை செய்யலாம் 
பற்றாணையில் குறிப்பிடப்பட்ட பங்குகளை உரிமை மாற்றம் செய்ய 
அந்தப் பற்றாணையை வழங்கினால் ( delivery ) போதும் . 


பங்குகளை வழங்குதல் 


135 


115 ஆவது பிரிவில் குறிப்பிட்டபடி , பற்றாணை வழங்கியதும் , 
நிறுவனம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகளுக்குரிய , அங்கத் 
தினர் பெயரை அங்கத்தினர் பதிவுப் புத்தகத்திலிருந்து நீக்கி , 
அதற்குப் பதிலாக , பற்றாணை வழங்கப்பட்டதையும் , அது வழங்கப் 
பட்ட தேதியும் , அதில் குறிப்பிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை 
விவரங்களையும் குறிக்க வேண்டும் . அந்தப் பற்றாணையைக் 
கொணர்பவர் , அதை எப்போது வேண்டுமானாலும் நிறுவனத் 
திற்குத் திருப்பி அளித்து அதற்குரிய கட்டணத்தைச் செலுத்தி 
அங்கத்தினராகப் பதிவு செய்து கொள்ளலாம் . பங்குப் பணப் 
பற்றாணையைக் கொணர்பவர் , செயல் முறை விதிகள் அனுமதித் 
தால் , நிறுவனத்தின் அங்கத்தினராகக் கருதப்படுவார் . 
பங்குச் சான்றிதழுக்கும் பங்காணைக்கும் உள்ள வேறுபாடுகள் 

( Distinction between share certificate and Share Warrant) 

( 1 ) பங்குச் சான்றிதழுடையவர் , நிறுவனத்தின் உறுப் 
பினர் . ஆனால் , பங்காணை ( Share Warrant ) பெற்றிருப்பவர் 
உறுப்பினராக இருக்கத் தேவையில்லை . [ vide 2 ( 27 ) ] . ஆனால் , 
நிறுவனத்தின் செயல்முறை விதிகள் அனுமதித்தால் குறிப்பிட்ட 
வற்றிற்கு உறுப்பினராகக் கருதப்படலாம் . பங்காணையைச் 
சரண் செய்து தன்னை உறுப்பினராகப் பதிவு செய்து கொள் 
ளலாம் . 

( 2 ) முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குத் தொகைகளுக்குப் , 
பகுதி அளவே செலுத்தப்பட்ட பங்குத் தொகைகளுக்கும் பங்குச் 
சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன . ஆனால் , பங்காணை முழுவ 
தும் செலுத்தப்பட்ட பங்குகளுக்குத்தான் வழங்கப்படும் . 

( 3 ) எல்லா நிறுவனங்களும் பங்குகள் வழங்கிய மூன்று 
மாத காலத்திற்குள் பங்குச் சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் . 
ஆனால் , பங்குப் பற்றாணை எல்லா நிறுவனங்களும் வழங்க முடி 

செயல்முறை அனுமதிக்கும் , நிறுவனங்கள் மட்டும் 
மத்திய அரசு ஒப்புதல் பெற்ற பிறகு , பங்குப் பற்றாணை வழங்க 
லாம் . மேலும் , பங்குப் பற்றாணை வழங்க வேண்டுமென்ற கட்டா 
யம் எல்லா நிறுவனங்களுக்கும் கிடையாது . 

( 4 ) பங்குச் சான்றிதழை , பொது நிறுவனம் ( Public Com 
pany ) தனியார் நிறுவனம் ஆகிய இரண்டும் வழங்கலாம் . ஆனால் , 
பங்குப் பற்றாணை பொது நிறுவனங்கள் மட்டுமே வழங்கலாம் . 
தனியார் நிறுவனம் ( Private Company ) வழங்க முடியாது . 
( 5 ) பங்குச் சான்றிதழ் மாற்றுமுறையாவணம் 

அல்ல 
( Not a Negotiable Instrument ) . ஆனால் , பங்குப் பற்றாணை ஓர் 
மாற்றுமுறை யாவணமாகும் . 


யாது . 


6. மூலதனம் 

( Capital ) 


ஒரு நிறுவனம் செம்மையாகச் செயல்பட மூலதனம் மிகவும் 
முக்கியமாகும் . நிறுவனத்தின் மூலதனத்தைக் கீழ்க்கண்ட வகை 
களில் பிரிக்கலாம் : 


( 1 ) அதிகாரம் பெற்ற மூலதனம் ( Authorised Capital ) 


இதுவே சொல்லத்தக்க மூலதனம் ( Nominal Capital ) என் 
றும் குறிப்பிடப்படுகிறது . அதிகாரம் பெற்ற மூலதனம் என்பது 
அமைப்பு முறை ஏட்டில் ( Memorandum ) குறிப்பிடப்பட்ட மூல 
தனமாகும் . இது நிறுவனத்தின் மூலதனத்தின் உச்ச வரம்பைக் 
குறிப்பிடுகிறது . நிறுவனம் இதற்கு மேலும் மூலதனத்தை 
அதிகரிக்க வேண்டுமென்றால் உற்ற அதிகாரிகளிடம் அதற்குரிய 
அனுமதி பெறவேண்டும் . 


( 2 ) அளிக்கப்பட்ட மூலதனம் ( Issued Capital ) 


பொது மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வழங்கப்பட்ட பங்குகள் 
அளிக்கப்பட்ட மூலதனம் எனக் குறிப்பிடப்படுகிறது . 


( 3 ) ஏற்றுக்கொண்ட மூலதனம் ( Subscribed Capital ) 


பொது மக்கள் செலுத்துவதாக ஒப்புக்கொண்ட மூலதனம் . 
ஏற்றுக் கொண்ட மூலதனம் என்று குறிப்பிடப்படுகிறது . 


( 4 ) செலுத்தப்பட்ட மூலதனம் ( Paid up Capital ) 


பங்குநர்கள் ஏற்றுக் கொண்ட பங்குகளில் செலுத்தப்பட்ட 
தொகை செலுத்தப்பட்ட மூலதனம் என்று குறிப்பிடப்படுகிறது . 


மூலதனம் 


137 


(5 ) கோரிய மூலதனம் ( Called up Capital ) 

நிறுவனம் திட்ட அறிக்கையில் அறிவித்துள்ளபடி பங்குநர்கள் 
ஏற்றுக் கொண்ட பங்குகளில் அவ்வப்போது குறிப்பிட்ட தொகை 
களைச் செலுத்த வேண்டும் என்று அறிக்கை விடலாம் . இவ்வாறு 
கேட்கப்பட்ட மூலதனம் கோரிய மூலதனம் என்று குறிப்பிடப் 
படுகிறது . இந்தத் தொகையை அறிக்கையில் குறிப்பிட்ட தவ 
ணைக்குள் பங்குநர்கள் செலுத்தாவிட்டால் , செயல் முறை விதி 
களில் குறிப்பிடப்பட்ட தண்டணைக்குள்ளாவார்கள் . 


( 6 ) ஒதுக்கப்பட்ட மூலதனம் ( Reserve Capital ) 

ஒரு நிறுவனம் அதன் பங்குகளில் குறிப்பிட்ட பகுதியை நிறு 
வனம் கலைக்கப்படும்போது தான் பங்குநர்களிடமிருந்து 

பெற 
வேண்டும் என்று முடிவு செய்யலாம் . இம் முடிவை ஒரு நிறு 
வனம் 99 ஆவது பிரிவின்படி தனித் தீர்மானம் கொண்டு செய்ய 
வேண்டும் . அவ்வாறு குறிப்பிடப்பட்ட மூலதனம் ஒதுக்கப்பட்ட 
மூலதனம் என்று குறிப்பிடப்படுகிறது . ஒதுக்கப்பட்ட மூலதனத் 
தின் நிறுவனம் எவ்விதப் பற்றுரிமையும் ( Lien or charge ) வழங்க 
முடியாது என்று பார்ட்லெட் v . மேபேர் ப்ராபர்டி கம்பெனி 
[ Bartlett v . Mayfair Property Co. ( 1898 ) 2 Ch . 28 ] என்ற வழக்கில் 
தெளிவாக்கப்பட்டது . 
( 7 ) நடப்பு முதலீடு ( Working Capital ) 

நிறுவனத்தின் மூலதனமும் மற்றும் அது தன் பங்குநர்களிட 
மும் பொது மக்களிடமும் கடன் வாங்கிய தொகைகளும் சேர்ந் 
தது நடப்பு மூலதனமாகும் . இந்த மூலதனத்தை நிறுவனம் தன் 
தொழிலையோ , வியாபாரத்தையோ செய்யவும் , ஊழியர்களுக்கு 
ஊதியம் வழங்கவும் நிறுவனத்திற்கு அவ்வப்போது ஏற்படும் 
செலவினங்களுக்கும் பயன்படுத்தப் படுகின்றது . 
பங்குகளின் வகைகள் ( Kinds of Shares ) 

1956 ஆம் ஆண்டு நிறுவனச் சட்டம் நடைமுறைக்கு வருவ 
தற்கு முன்னர் நிறுவனத்தின் பங்குகள் கீழ்க்கண்டவாறு வகுக்கப் 
பட்டன : 


( 1 ) சம உரிமைப் பங்குகள் அல்லது பொது நிலைப் பங்குகள் 
( Equity Shares or Ordinary Shares ) . 

( 2 ) முன்னுரிமைப் பங்குகள் ( Preference Shares ) . 
( 3 ) பின்னுரிமைப் பங்குகள் ( Deferred Shares ) . 
( 4 ) மிகை ஊதியப் பங்குகள் ( Bonus Shares ) . 


138 


நிறுவனச் சட்டவியல் 


( 1 ) சம உரிமைப் பங்குகள் ( Equity Shares or Ordinary Shares ) 

ஒரு நிறுவனத்தின் மூலதனத்தில் பெரும்பகுதி இவ்வகையான 
பங்குகளாகும் . இவைகளின் பெயரே இவைகளின் தன்மையைத் 
தெளிவாக்குகிறது . அதாவது , இவைகள் ஒன்றுக்கொன்று சம 
உரிமைகள் படைத்தவை . மேலும் , இப் பங்குகள் , முதலில் 
முன்னுரிமைப் பங்குநர்களுக்குப் பங்காதாயம் ( Dividend ) குறிப் 
பிட்ட விகிதப்படி வழங்கிய பிறகு , மிகுதி உள்ள ஆதாயத்தைப் 
( Profit ) பெறுகின்றன . ஆகவே நிறுவனம் , அதிக ஆதாயம் 
அடையும்போது அதிகமான பங்கு ஆதாயம் ( Dividend ) பெற 
அதிக வாய்ப்பு உண்டு . இப் பங்குகளுக்கு அதுமட்டுமன்றி , 
நிறுவனம் கலைக்கப்படும்போது , நிறுவனத்தின் கடன்களும் 
பொறுப்புகளும் அடைபட்டபிறகு , எஞ்சியுள்ள சொத்துகளின் 
இப் பங்குகளுக்குப் பிரித்து வழங்கப்படுகின்றன . முன்னுரிமைப் 
பங்குகளுக்குக் குறிப்பாக வழங்கப்பட்டாலொழிய , இவ்வித 
உரிமைகள் கிடையாது . மேலும் நிறுவனத்தின் எல்லாப் பொதுக் 
கூட்டங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளவும் , அவைகளில் நிறை 
வேறும் தீர்மானங்களில் ஓட்டுப் போடவும் இப் பங்குகளுக்கு 
உரிமை உண்டு . 

மொத்தத்தில் சுருங்கச் சொன்னால் , நிறு 
வனத்தில் அதிகமான உரிமைகளும் அதே மாதிரி அதிகமான 
கடமைகளும் இப் பங்குகளுக்கு உண்டு . 
( 2 ) முன்னுரிமப் பங்குகள் ( Preference Shares ) 

85 ஆவது பிரிவில் இவ் வகையான பங்குகளைப்பற்றி விளக்கப் 
பட்டுள்ளது . இப் பங்குகளுக்குப் பொதுவாக இருவகையான 
உரிமைகள் உண்டு . முதலாவதாக , பங்கு ஆதாயம் பெறுவதில் 
முதல் உரிமை . அதாவது நிறுவனம் ஆதாயம் அடையும்போது , 
முதலில் அதிலிருந்து இப் பங்குகளுக்குக் குறிப்பிட்ட விகிதப்படி 
ஆதாயம் வழங்கிய பின்னர் தான் , மற்றப் பங்குகளுக்குப் பங்கு 
ஆதாயம் வழங்கப்படும் . இரண்டாவதாக , நிறுவனம் கலைக்கப் 
படும்போது , அதன் கடன்களும் , பொறுப்புகளும் அடைபட்ட 
பிறகு , மீதியுள்ள தொகையிலிருந்து , செலுத்தப்பட்ட மூலதனம் 
முதலில் இப் பங்குகளுக்குச் செலுத்தியபிறகுதான் மற்றப் பங்கு 
களுக்குச் செலுத்தப்படும் . மேற்கூறிய காரணங்களால் , இப் 
பங்குகள் , முன்னுரிமைப் பங்குகள் என்று குறிப்பிடப்படுகின்றன . 

முன்னுரிமைப் பங்குகளை மேலும் மூன்று வகைகளாகப் பிரிக்க 
ரம் . அதாவது , 

( a ) திரட்டப்படும் முன்னுரிமைப் பங்குகள் அல்லது திரட்டப் 
படாத முன்னுரிமைப் பங்குகள் ( Cumulative Preference Shares 
and Non - Cumulative Preference Shares ) . 


மூலதனம் 


( b ) பங்குகொள்ளும் முன்னுரிமைப் பங்குகள் அல்லது பங்கு 
கொள்ளாத முன்னுரிமைப் பங்குகள் ( Participating Preference 
Shares and Non - Participating Preference Shares ) . 


( c ) மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகள் அல்லது மீட்கப் 
படாத முன்னுரிமைப் பங்குகள் ( Redeemable Preference Shares 
and Non - Redeemable Preference Shares ) . 


( a ) திரட்டப்படும் அல்லது திரட்டப்படாத முன்னுரிமைப் பங்குகள் 
( Cumulative Or Non - Cumulative Preference Shares ) : முன்னுரி 
மைப் பங்கு சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பங்கு ஆதாயம் 
பெறும் உரிமை உடையது . ஒரு வருடத்தில் ஆதாயம் இல்லாத 
தாலும் அல்லது போதிய ஆதாயம் இல்லாததாலும் , பங்கு 
ஆதாயம் வழங்கப்படாவிட்டால் , அதை வரும் வருடங்களில் 
பெறும் ஆதாயத்திலிருந்து தரும்படியான உரிமை உடையவை 
திரட்டப்படும் முன்னுரிமைப் பங்குகள் என்று குறிப்பிடப்படு 
கின்றன . அவ்வித 

உரிமை இல்லாதவை 

திரட்டப்படாத 
முன்னுரிமைப் பங்குகளாகும் . 


முன்னுரிமைப் பங்குகள் திரட்டப்படுபவையா அல்லது 
திரட்டப்படாதவையா என்பதை அவைகள் வழங்கப்பட்ட 
உடன்படிக்கைகளிலும் , செயல் 

முறை விதிகளில் உள்ள 
குறிப்புகள் கொண்டும் தெளிவு காணலாம் . மேற்கூறியவை 
களில் எவ்விதக் குறிப்புகள் இல்லையெனினும் , அவைகள் திரட்டப் 
படும் முன்னுரிமைப் பங்குகளாக எண்ணப்படும் ( Presumed ) . 
அதாவது செயல்முறை விதிகளில் அவைகள் திரட்டப்படாத 
முன்னுரிமைப் பங்குகள் என்று தெளிவாகக் குறிப்பிடப்பட்டா 
லொழிய , எல்லா முன்னுரிமைப் பங்குகளும் திரட்டப்படும் 
முன்னுரிமைப் பங்குகளாக எண்ணப்படும் என்று பாஸ்டர் V. 
கோல்ஸ் , பாஸ்டர் அண்டு சன்ஸ் லிமிடெட் ( Foster v . Coles , 
Foster and Sons Ltd. , ( 1906 ) 22 T.L.R. 555 ] என்ற வழக்கில் 
எடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . அவ்வழக்கில் நிறுவனத்தின் 
செயல் முறை விதிகள் , திரட்டப்படும் முன்னுரிமைப் பங்குகள் 
என்று குறிப்பிட்டன . ஆனால் , நிறுவனத்தை மீண்டும் சீரமைத்த 
போது ( Re - constructtion ) , செயல் முறை விதிகளில் ‘ திரட்டப் 
படும் என்னும் வார்த்தை விட்டு விடப்பட்டது . இருந்தபோதி 
லும் நீதிமன்றம் , செயல்முறை விதிகளில் தெளிவாக அவைகள் 
‘ திரட்டப்படாதவை என்று இல்லாத வரையில் , அவைகள் 
திரட்டப்படும் முன்னுரிமைப் பங்குகளாக எண்ணப்படுமென்று 
முடிவு செய்தது . 


140 


நிறுவனச் சட்டவியல் 


( b ) பங்கு கொள்ளும் அல்லது பங்கு கொள்ளாத முன்னுரிமைப் 
பங்குகள் ( Participating and Non - Participating Preference 
Shares] : வருடாந்திர ஆதாயங்களிலிருந்து எல்லாப் பங்குகளுக் 
கும் பங்கு ஆதாயம் வழங்கிய பிறகும் , மீதியிருக்கும் ஆதாயத்தில் , 
முன்னுரிமை பங்குகளுக்கும் உரிமை வழங்கப்பட்டாலும் , அல்லது 
நிறுவனம் கலைக்கப்படும்போது , கடன்கள் அடைபட்டபிறகு , 
எஞ்சியுள்ள சொத்துகளில் முன்னுரிமைப் பங்குகளுக்கு உரிமை 
வழங்கப்பட்டாலும் , அவைகள் பங்கு கொள்ளும் முன்னுரிமைப் 
பங்குகள் என்று குறிப்பிடப்படுகின்றன . சில சமயங்களில் செயல் 
முறை விதிகள் மேற்கூரிய இரு உரிமைகளையும் அவைகளுக்கு 
வழங்கலாம் . மேற்கூறிய உரிமைகள் எவையும் செயல் முறை 
விதிகள் வழங்காவிட்டால் , அவைகள் பங்கு கொள்ளாத முன் 
னுரிமைப் பங்குகள் என்று குறிப்பிடப்படுகின்றன . 


மேலும் , முன்னுரிமைப் பங்குகள் பங்கு கொள்ளுபவையா 
அல்லது பங்கு கொள்ளாதவையா என்பது செயல் முறை விதி 
களைக் கொண்டு தெளிவுற வேண்டும் . செயல் முறை விதிகள் 
தெளிவாக அவைகள் பங்கு கொள்பவை என்று தெளிவுறுத்தினா 
லன்றி , அவைகள் பங்குக் கொள்ளாதவையாகக் கருதப்படும் . 


தெளி 


மேற்கூறியவைகளைக் கீழ்க்காணும் வழக்குகளும் 
வுறுத்துகின்றன : 


Will v . United Lanket Plantation Co. Ltd. , ( 1912 ) 2 Ch . 
571 ] 


இவ் வழக்கில் நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் திரட்டப் 
படும் முன்னுரிமைப் பங்குகளுக்கு 10 சதவீதம் பங்கு ஆதாயம் 
வழங்கப்பட வேண்டுமெனக் குறிப்பிட்டது . எஞ்சிய ஆதாயத் 
தில் பங்கு கொள்வதைப் பற்றிச் செயல் முறை விதிகளில் , எவ் 
விதக் குறிப்பும் இல்லாமையால் , அப் பங்குகள் பங்கு கொள் 
ளாத முன்னுரிமைப் பங்குகள் என்று முடிவு செய்யப்பட்டது . 

[ Re Isle of Thanet Electric Supply Co. ( 1949 ) 2 All E - R . 
1060]] 


இவ் வழக்கில் நிறுவனத்தின் 

செயல் முறை 

விதிகள் 
முன்னுரிமைப் பங்குகள் , வருடாந்திர ஆதாயங்களில் 6 சதவீதம் 
பங்கு ஆதாயமும் , மீதப்படும் அதிக ஆதாயத்திலும் பங்கு . 
கொள்ளும் என்று குறிப்பிட்டது . ஆனால் , நிறுவனம் கலைக்கப் 
படும்போது , மீதப்படும் சொத்துகளில் பங்குகொள்ளும் உரிமை 
யைப்பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை . ஆகையால் , நீதிமன்றம் 


மூலதனம் 


141 


அந்த முன்னுரிமைப் பங்குகள் , நிறுவனம் கலைக்கப்படும்போது , 
மீதப்படும் சொத்துகளில் பங்கு கொள்ளும் உரிமை கிடையாது 
என்று முடிவு செய்தது . 


( c ) மீட்கப்படாத அல்லது மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகள் 
( Irredeemable or Redeemable Preference Shares ) : மீட்கப் 
படாத முன்னுரிமைப் பங்குகளாயின் , சம உரிமைப் பங்குகளைப் 
போல் நிறுவனம் அவைகளை மீட்கவோ வாங்கவோ முடியாது . 
செயல்முறை விதிகள் மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகளை 
அனுமதிக்காதபோது , நிறுவனம் மீட்கப்படாத முன்னுரிமைப் 
பங்குகளைத்தான் வழங்க முடியும் . மீட்கப்படாத முன்னுரிமைப் 
பங்குகள் , திரட்டப்படுபவையா அல்லது திரட்டப்படாதவையா , 
அல்லது பங்குகொள்ளுவதா அல்லது பங்கு கொள்ளாததா 
முதலானவைகளை மேலே விவரிக்கப்பட்ட விதிகளின்படி தெளிவுற 
வேண்டும் . மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகள் ( Redeemable 
Preference Shares ) : செயல் முறை விதிகள் அனுமதித்தால் 
நிறுவனம் இவ் வகையான பங்குகளை வேண்டும்போது மீட்டுக் 
கொள்ளலாம் . நிறுவனம் தன்னுடைய லாபத்திலிருந்தாவது 
அல்லது அதற்கெனப் புதிதாக வழங்கிய பங்குத் தொகையிலிருந் 
தாவது முன்னுரிமைப் பங்குகளை மீட்கலாம் . 80 ஆம் பிரிவில் இப் 
பங்குகளை வழங்குவதைப் பற்றியும் அவைகளை மீட்கும் முறை 
களும் தெளிவாக்கப்பட்டுள்ளன . அவைகள் பின்வருமாறு : 


( a ) நிறுவனம் தன் லாபத்திலிருந்து அல்லது புதிய பங்குகள் 
வழங்கிப் பெற்ற தொகையிலிருந்து தான் முன்னுரிமைப் பங்குகளை 
மீட்கலாம் . 
( b ) மீட்கப்படும் முன்னுரிமைப் பங்குகள் 

முழுவதும் 
செலுத்தப்பட்ட பங்குகளாக இருக்க வேண்டும் . 

( c ) பங்குகளை மீட்பதற்கு வழங்கப்படும் முனைமம் ( Premium ) 
லாபத்திலிருந்தாவது அல்லது நிறுவனத்தின் பங்கு முனைமம் 
தொகையிலிருந்தாவது ( Company s Share premium account ) 
வழங்கப்பட வேண்டும் . 

( d ) லாபத் தொகையிலிருந்து மீட்பதாய் இருந்தால் , மீட்கப் 
படும் தொகைக்குச் 

தொகையை நிறுவனத்தின் 
மூலதனம் மீட்புத் தொகையென ( Capital redemption fund ) என 
ஒதுக்கப்படவேண்டும் . இத்தொகை நிறுவனத்தின் மூலதனத் 
தைப் போல் கருதப்படும் . 

( e ) பங்குகளை மீட்பதால் மூலதனம் குறைந்த போதிலும் , 
அது மூலதனம் குறைந்ததாகக் கருதப்படமாட்டாது . 


சமமான 


142 


நிறுவனச் சட்டவியல் 


{ f ) மீட்கப்பட்ட தொகைக்குச் சமமாக நிறுவனம் புதிய 
பங்குகள் வழங்கலாம் . அவ்வாறு செய்வது மூலதனத்தை 
அதிகரித்ததாகக் கருதப்படமாட்டாது . மேலும் , அத் தொகைக்கு 
நிறுவனம் கட்டணம் ( Fees ) செலுத்த வேண்டியதில்லை . 


( g ) மூலதனம் மீட்புத் தொகையிலிருந்து அங்கத்தினர்களுக்கு 
மிகை ஊதியப் பங்குகள் ( Bonus Shares ) வழங்கலாம் . 


நிறுவனம் மேற்கூறிய விதிகளை மீறினால் ஆயிரம் ரூபாய் 
வரையில் அபராதம் விதிக்கப்படும் . 


வகையான 


தற்போதய நிறுவனச் சட்டம் 86 ஆவது பிரிவில் , இரண்டு . 

பங்குகளைத்தான் ஏற்றுக்கொள்கிறது . அவை 
முறையே முன்னுரிமைப் பங்குகள் ( Preference Shares ) , சம 
உரிமைப் பங்குகளாகும் ( Equity Shares ) . இந்த இரண்டு வகை 
யான பங்குகளைத் தவிர , ஒரு நிறுவனம் மாறுபட்ட உரிமைகளைக் 
கொண்ட வேறுவகையான பங்குகளை வழங்கக்கூடாது என்று 
88 ஆவது பிரிவு தடை செய்வதுடன் , 89 ஆவது பிரிவு 1956 ஆம் 
ஆண்டு நிறுவனச் சட்டத்திற்கு முற்பட்ட நிறுவனங்கள் 86 ஆம் 
பிரிவில் குறிப்பிட்ட இரு வகைப் பங்குகளைத் தவிர வேறு வகை 
யான பங்குகளை வழங்கியிருந்தால் , அவைகளை நிறுவனச் சட்டம் 
செயல்பட்ட ஒரு வருடத்திற்குள் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள இரு 
வகையான பங்குகளை ஒத்திருக்குமாறு மாற்றிக் கொள்ள வேண் 
டும் என்று கட்டாயப்படுத்தப் பட்டுள்ளது . 


சம 


வாக்குரிமைகள் ( Voting rights ) : பங்குநர்களின் வாக்குரிமை 
களைப் பற்றி 87 ஆவது பிரிவில் தெளிவாக்கப்பட்டுள்ளது . 
உரிமைப்பங்குகளுக்கு நிறுவனம் செய்யும் ஒவ்வொரு தீர்மானத் 
திலும் வாக்களிக்கும் உரிமை உண்டு . 

ஆனால் , முன்னுரிமைப் 
பங்குகளுக்கு அவைகளின் உரிமைகளை பாதிக்கும்படியான தீர் 
மானங்களில் தான் வாக்களிக்கும் உரிமை உண்டு . இவ்வகையில் 
நிறுவனத்தைக் கலைப்பதற்கும் , மூலதனத்தைக் குறைப்பதற்கும் , 
திருப்பி அளிப்பதற்கும் செய்யப்படும் தீர்மானங்கள் முன்னுரி 
மைப் பங்குகளை பாதிப்பதாகக் கருதப்படும் . ஆனால் , நிறுவனம் 
முன்னுரிமைப் பங்குகளுக்குரிய பங்காதாயத்தை இரண்டு ஆண்டு 
களாகச் செலுத்தப்படாவிடில் , அப் பங்குகளுக்கும் நிறுவனத்தின் 
எல்லாத் தீர்மானங்களிலும் வாக்களிக்கும் உரிமை உண்டு முன் 
னுரிமைப் பங்குகளும் சம உரிமைப் பங்குகளும் எந்த விகிதத்தில் 
உள்ளதோ அதே விகிதத்தில் தான் பங்குகளுக்கு வாக்களிக்கும் 
உரிமையும் வழங்கப்படும் . 


மூலதனம் 


143 


( 3 ) பின்னுரிமைப் பங்குகள் (Deferred Shares ) 

இப் பங்குகளின் பெயரே பறைசாற்றுவது போல் இவை 
களின் உரிமைகள் மற்ற எல்லாப் பங்குகளின் உரிமைகளுக்குப் 
பிற்பட்டதாகும் . அதாவது , எல்லாப் பங்குகளுக்கும் பங்கு 
ஆதாயம் வழங்கியபிறகு , எஞ்சியுள்ள ஆதாயத்தில் இப் பங்கு 
களுக்கு பங்காதாயம் வழங்கப்படும் . ஆதாயம் குறைந்த வருடங் 
களில் இப் பங்குகளுக்குப் பங்கு ஆதாயம் கிடைக்காமலிருப்பது 
முண்டு . ஆனால் , அதிக ஆதாயம் அடையும் ஆண்டுகளில் அதிகப் 
பங்கு ஆதாயம் அடையும் அரிய வாய்ப்பும் இப் பங்குகளுக்கு 
உண்டு . 


இப் பங்குகளை நிறுவியவர்களின் பங்குகள் ( Founder s 
Shares ) , இப் பங்குகள் பெரும்பாலும் துவக்குநர்களுக்கும் 
( Promoters ) , காப்பீடு தொழில் புரிபவர்களுக்கும் ( Under Wri 
ters ) வழங்கப்படுவன . இப் பங்குகள் தற்போதைய நிறுவனச் 
சட்டம் இயற்றப்படும் முன்பு வழங்கப்பட்டன . தற்போது , 
இந்திய நிறுவனச் சட்டப்படி , இத்தகைய பங்குகளை நிறுவனங்கள் 
வழங்கமுடியாது . 


( 4 ) மிகை ஊதியப் பங்குகள் ( Bonus Shares ) 

நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் அனுமதித்தால் நிறு 
வனம் ஆதாயத்தை , முழுவதும் செலுத்தப்பட்ட பங்ககுளாகப் 
பங்குநர்களுக்கு வழங்கலாம் . இவைகள் மிகை ஊதியப் பங்குகள் 
என்று குறிப்பிடப்படுகின்றன . மேலும் , 78 ( 2 ) பிரிவில் குறிப் 
பிட்டபடி பங்கு முனைமம் தொகையிலிருந்தும் ( Share Premium 
Account ) , 80 ( 5 ) பிரிவின்படி , மூலதன மீட்கும் தொகையிலி 
ருந்தும் ( Capital Redemption Fund ) , முழுவதும் செலுத்தப் 
பட்ட மிகை ஊதியப் பங்குகள் வழங்கலாம் . இந்த முறையில் 
நிறுவனம் மூலதனத்தை அதிகப்படுத்திக் கொள்வதோடு , பங்கு 
நர்களுக்குப் பங்கு ஆதாயத்தை முழுவதும் செலுத்தப்பட்ட 
பங்குகளாக வழங்குகிறது . 


7. பங்குநர்கள் 

( Shareholders ) 


பங்குநராகும் முறைகள் 


ஒரு நிறுவனத்தில் கீழ்க்கண்ட முறைகளில் ஒருவர் பங்குநராக 
லாம் : 


( 1 ) அமைப்பு முறை ஏட்டில் ஆதரவாளர்களாகக் ( Subs 
cribers ) கையெழுத்திடுபவர்கள் , நிறுவனச் சட்டத்தில் 41 ஆவது 
பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி , நிறுவனம் பதிவானவுடன் உறுப்பினர் 
களாக , உறுப்பினர்கள் பதிவேட்டில் ( Register of members ) 
பதிவு செய்யப்படுகிறார்கள் . இவர்கள் விண்ணப்பம் போடவோ , 
அல்லது இவர்களுக்குப் பங்குகள் வழங்கப்படுவதோ தேவையில்லை . 
ஆதரவாளர் 

தவறுதலாக உறுப்பினர் பதிவேட்டில் பதிவு 
செய்யப்படாவிட்டாலும் அவர் நிலைமை மாறுவதில்லை . நிறுவனம் 
பதிவானவுடன் , ஆதரவாளர் தானாக முழு உறுப்பினராகிறார் . 
இந்நிலையை , அபிஸியல் லிக்யுடேடர் v . சுலேமான்பாய் [ Official 
Liquidator v . Suleman Bhai AIR ( 1955 ) MB 166 ] என்னும் 
வழக்கு , நன்றாக நவில்கின்றது . 


ஒரு ஆதரவாளர் அமைப்பு முறை ஏட்டினில் கையெழுத் 
திட்டு 200 பங்குகளை ஏற்றுக் கொண்டார் . நிறுவனம் பதிவா 
யிற்று . ஆனால் , அவர் இருபது பங்குகளே உண்மையில் எடுத்துக் 
கொண்டார் . பின்னர் நிறுவனம் கலைக்கப்பட்டபோது அவர் 
200 பங்குகளுக்குரிய தொகையை , அப் பங்குகள் அவருக்கு வழங் 
கப்படா விட்டாலும் , செலுத்தப்பட வேண்டும் என்று முடிவு 
செய்யப்பட்டது . ஆதரவாளர் அமைப்பு முறை 

ஏட்டினில் 
கையெழுத்திட்ட பிறகு , அதைத் தவிர்க்கவோ ரத்து செய்யவோ 
முடியாது . 


பங்குநர்கள் 


145 


( 2 ) விண்ணப்பம் செய்தல் : நிறுவனம் திட்ட அறிவிப்புடன் 
இணைத்து அனுப்பிய , குறிப்பிட்ட விண்ணப்பப் படிவத்தை , 
நிரப்பி , குறிப்பிட்ட விண்ணப்பத் தொகையைச் செலுத்தி , 
அதன்படி பங்குகள் வழங்கப்படின் , ஒதுக்கப்பட்ட பங்குத் 
தொகையைச் செலுத்திப் பங்குநராகலாம் . இம் முறை ஓர் 
ஒப்பந்தமாகையால் , ஒப்பந்தச் சட்டத்தின் எல்லா விதிகளையும் 
கடைப்பிடிக்க வேண்டும் . 


( 3 ) நிறுவனச் சட்டத்தின் 266 ஆவது பிரிவின் விளைவு : இப் 
பிரிவில் கண்டபடி இயக்குநராயிருக்க இசைவு தெரிவித்து , அப் 
பதவியின் தகுதிக்குரிய பங்குகளை ஏற்றுக் கொள்வதாக எழுத்து 
மூலம் பதிவாளரிடம் தாக்கல் செய்பவர் , அமைப்பு முறை 
ஏட்டினில் கையெழுத்திட்டவர்போல் , நிறுவனம் பதிவான 
வுடன் , தானாகப் பங்குதாரராகிறார் . அத்தகையவர் அத் தகுதிக் 
குரிய பங்குகளைக் குறிப்பிட்ட காலத்திற்குள் எடுத்துக் கொள்ளத் 
தவறினால் , அக்காலம் கடந்த பிறகு தானாகவே அவர் பதவி காலி 
பாகிறது . அதன் பிறகு அந் நிறுவனம் கலைக்கப்படுமானால் , 
அவர் பங்குக் கடப்பாட்டாளர் ( contributory ) , பட்டியலிலும் 
சேர்க்கப்படமாட்டார் என்று பம்பாய் உயர்நீதி மன்றம் 
ஜமீர் அகமத் v . D.R. பானாஜி [ Zamir Ahmed v . D.R. Banaji 
A.I.R. ( 1958 ) , Bom . 198 ] என்ற வழக்கில் தெளிவுறுத்தியுள்ளது . 


( 4 ) பங்கு கைமாறுதல் ( Transfer of shares) : நிறுவனத்தில் 
பங்குநராய் இருப்பவரிடமிருந்து பங்குகளை உரிமை மாற்றம் 
பெற்று அந் நிறுவனத்தின் பங்குதாரராகிவிடலாம் . பங்கு உரிமை 
மாறுவதற்குக் குறிப்பிட்ட முறைகளை முறையாகக் கடைப்பிடிக்க 
வேண்டும் . அதாவது , 108 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி 
குறிப்பிட்ட விண்ணப்பப் படிவத்தை ( application form ) குறிப் 
பிட்ட முத்திரைவில்லை ஒட்டி , எழுதி முடித்து , மாற்றுபவர் , 
மாற்றிக் கொள்பவர் ஆகிய இருவரும் கையெழுத்திட்டு நிறுவனத் 
திடம் பதிவு செய்து கொள்ளவேண்டும் . நிறுவனம் மாற்றத்தைப் 
பதிவு செய்தபிறகுதான் உரிமை மாற்றம் ஏற்படுகிறது . அது 
வரையில் மாற்றுபவர்தான் பங்குநராக இருப்பார் . 

( 5 ) சட்ட நெறிகளின் விளைவால் விளையும் பங்குரிமை மாற்றங்கள் : 
நிறுவனத்தின் பங்குநர் இறந்துவிட்டால் அவருடைய சட்டச் 
சார்பாளர் ( Legal representative ) அவ்வுரிமையை உடனே பெறு 
கிறார் . அவ்விதமே , நிறுவனத்தின் பங்குநர் நொடிப்புநிலை 
புற்றால் , அவருடைய சட்டச்சார்பாளரான நொடித்தவர் சொத் 
தாட்சியர் ( Oncial Assignee or Official Receiver ) உடனே அவ் 

நி -10 


146 


நிறுவனச் சட்டவியல் 


வுரிமையைப் பெறுகின்றார் . பங்குரிமை மாறியது குறித்து , 
சட்டச் சார்பாளர் , நிறுவனத்திற்கு விண்ணப்பம் செய்து , 
பங்குரிமை மாற்றத்தைப் பதிவு செய்து கொள்ள வேண்டும் . 
பதிவான பிறகுதான் உரிமை மாற்றம் செயல்படுகிறது . 


( 6 ) பங்குப் பற்றாணை பெற்றிருப்பவர் ( Holdar of a Share 
warrant ) : பங்குப் பற்றாணை பெற்றிருப்பவருக்குப் பங்குநர் 
உரிமைகள் யாவும் உண்டு . வேண்டும்போது அவர் அப் பற்றாணை 
களை நிறுவனத்திற் தப் பறிகொடுத்துப் ( surrender ) பங்குநராகப் 
பதிவு செய்துகொள்ளலாம் . 


( 7 ) முரண்தடையால் பங்குநராதல் ( Share holder by estop 
pel) : ஒருவர் தன் பெயரை நிறுவனத்தின் உறுப்பினர் பதி 
வேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்தும் , அதை மாற்ற 
முயலாமல் வாளாவிருந்தாரெனின் , அவரும் பங்குநராகக் கருதப் 
பட்டு , அப் பொறுப்புகளுக்காளாகி நிறுவனம் கலைக்கப்படுங்கால் 
பங்குக் கடப்பாட்டாளர் பட்டியலிலும் ( List of Contributories ) 
சேர்க்கப்படுவார் . 


( 8 ) உறுப்பினர் பதி வேட்டைத் திருத்துவது ( By rectification of 
the members register ) : நிறுவனச் சட்டத்தின் 155 ஆவது பிரி 
வில் உள்ளபடி பங்கு நர் தன் பெயர் உறுப்பினர் பதிவேட்டில் 
பதிவு செய்யப்படாவிட்டால் , அதைத் திருத்தம் செய்யும்படி . 
நீதிமன்றத்திற்கு மனுச்செய்து தன் உரிமையை நிலை நாட்டிக் 
கொள்ளலாம் . 


( 9 ) நிறுவனம் , தரவேண்டிய பணத்திற்குப் பதிலாகப் பங்கு 
களக வழங்குதல் : துவக்குநர்களுக்கும் மற்றும் இதரப் பணி 
செய்தவர்களுக்கும் நிறுவனம் , பணத்திற்குப் பதிலாகப் பங்கு 
களாக வழங்கினால் , அவர்களும் பங்குநர்கள கின்றன்றனர் . 


பங்குநர் விலகும் வகைகள் ( Termination of membership) 

ஒரு பங்குநர் கீழ்க்கண்ட வகைகளில் பங்குநராயிருந்து விலகி 
விடலாம் : 

( 1 ) பங்குரிமை மாற்றுதல் ! தன் பங்குரிமையை வேறொரு 
வருக்கு மாற்றம் செய்து விலகி விடலாம் . 

( 2 ) பறி போதல் ( Forfeiture ) : பங்குநர் கோரிக்கைத்தொகை 
களைச் செலுத்தாததால் , நிறுவனம் தனக்குள்ள அதிகாரத்தைக் 
கொண்டு அவர் பங்குகளை முறைப்படிப் பறிமுதல் செய்தால் , 
அவர் பங்குநராயிருந்து விலகிவிடுகிறார் . 


பங்குநர்கள் 


147 


( 3 ) பறிகொடுத்தல் ( Surrender ) : கோரிக்கைத் தொகை 
களைச் செலுத்த முடியாத பங்குநர் , தன் பங்குகள் பறிமுதல் 
செய்யப்படுவதற்கு முன்பாகத் தானாகவே பங்குகளை நிறுவனத் 
திற்கே பறிகொடுத்து விடலாம் . நிறுவனம் அதை முறைப்படி 
ஒப்புக்கொண்டால் , அவர் பங்குநராயிருந்து விலகி விடுகிறார் . 

( 4 ) பங்கு நர் மரணம் : பங்குநர் இறந்தால் , அவர் பங்குநரா 
யிருந்து விலகி அவருக்கு பதிலாக அவரின் சட்டச் சார்பாளர் , 
பங்குநராகிறார் . 
( 5 ) பங்குநர் நொடிப்பு நிலை 

( Insolvency ) : பங்குநர் 
நொடிப்பு நிலையுற்றால் அவர் பங்குநராயிருந்து விலகி அவருக்குப் 
பதிலாக அவர் சட்டச் சார்பாளரான நொடித்தவர் சொத்தாட் 
சியர் ( Official Assignee ) பங்குநராகிறார் . 

( 6 ) ஒப்பந்தம் தள்ளுபடி செய்வது ( Rescission of the con 
tract ) : பங்குநரின் ஒப்பந்தம் 

தவிர்தகு நிலையதாயின் 
( voidable ) , அவர் அதை முறைப்படி உரிய காலத்திற்குள் தள்ளு 
படி செய்தால் , அவர் பங்குநராயிருந்து விலகி விடுகிறார் . 

( 7 ) நிறைவேற்று நடவடிக்கைகள் ( Execution sales ) : நீதி 
மன்றத்தின் நிறைவேற்று நடவடிக்கைகளால் பங்குநரின் கடனுக் 
காக அவர் பங்குகள் விற்கப்படுமாயின் , அவர் பங்குநராயிருந்து 
விலகுகிறார் . 

( 8 ) உறுப்பினர் பதிவேடு திகத்தல் ( Rectification of the mem . 
bers register ) : நிறுவனச் சட்டத்தின் 155 ஆவது பிரிவின்படி , 
தன் பெயர் காரணமில்லாமல் உறுப்பினர் பதிவேட்டில் பதிவு 
செய்யப்பட்டிருந்தால் , அவர் முறைப்படி நீதிமன்றத்திற்கு மனுச் 
செய்து , தன் பெயரை அப் பதிவேட்டிலிருந்து விலக்கும்படி ஆணை 
பெற்று , பங்குநராயிருந்து விலகலாம் . 

( 9 ) நிறுவனம் பங்குகளை விற்றல் : நிறுவனம் தன் பற்று 
ரிமையை ( right of lien ) நிறைவேற்றுவதற்கு , அதற்குட்பட்ட 
பங்குகளை விற்றால் , அப் பங்குகளுக்குரியவர் பங்குநர்களாயிருந்து 
விலகுகிறார்கள் . 

( 10 ) நிறுவனம் பங்குகளை வாங்கு நல் : பொதுவாக , நிறுவனம் 
தன் பங்கு களை தானே வாங்குவதை நிறுவனச் சட்டத்தின் 
77 ஆவது பிரிவு கடுமையாகத் தடைசெய்கிறது . இருந்தபோதி 
லும் , நீதிமன்றங்களின் ஆணைகளின்படி நிறுவனம் ஆணை.பிடப் 
பட்ட பங்குகளை வாங்கினால் , அப்பங்குகளுக்குரியவர் , பங்குநரா 
யிருந்து விலகுகிறார்கள் , 


148 


நிறுவனச் சட்டவியல் 


( 11 ) நிறுவனம் கலைக்கப்படுதல் ( Winding up of the company ) : 
நிறுவனம் கலைக்கப்பட்டால் , பங்குநர்கள் யாவரும் பங்குக் 
கடப்பாட்டாளர்களெனக் குறிப்பிடப்பட்டு ( contributories ) 
அவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் . 


பங்குநரின் உரிமைகள் 

நிறுவனத்தின் பங்குநர்கள் பற்பல உரிமைகளுக்கு உரிய 
வர்கள் . அவைகளின் விவரங்கள் பின்வருமாறு : 


( 1 ) பங்குச் சான்றிதழ்கள் ( Share certificates ) : 113 ஆவது 
பிரிவின்படி , பங்குகளைப்பெற்ற மூன்று மாத காலங்களுக்குள் 
அவைகளுக்குரிய பங்குச் சான்றிதழ்கள் முறைப்படி எழுதப்பட்டுப் 
பெறுவதற்கு உரிமையுள்ளவர்கள் பங்குநர்கள் . நிறுவனம் இதைச் 
செய்யத் தவறினாலும் தாமதித்தாலும் , உரிய நடவடிக்கை 
எடுத்து உரிமையை நிலைநாட்டலாம் . மேற்கூறிய சான்றிதழ்களை 
இழந்துவிட்டாலும் , பங்குநர்கள் அவைகளுக்குரிய நகல்களை , 
நிறுவனம் கோரிய ஈட்டுறுதி தந்து பெற்றுக்கொள்ளலாம் . பங்குச் 
சான்றிதழ்கள் பங்குநர்களுக்குரிய பங்குகளின் எண்ணிக்கைக்கும் 
அவைகளில் செலுத்தப்பட்டுள்ள தொகைக்கும் , அவர்களுடைய 
உரிமைகளுக்கும் ஒரு சான்றாகும் . 

( 2 ) பங்கு ஆதாயம் பெறுதல் ( To receive dividend ) : நிறுவ 
னம் ஆதாயத்திலிருந்து பங்கு ஆதாயம் வழங்க முடிவு செய்ததும் 
ஒவ்வொரு பங்குநரும் அதைப் பெறுவதற்கு உரிமையுள்ளவர் . 
ஆனால் , அதிக ஆதாயம் அடைந்த போதிலும் இயக்குநர்கள் 
மோசடி செய்யும் கருத்துடன் இருந்தாலொழிய நிறுவனத்தை 
பங்கு ஆதாயம் வழங்கும்படி பங்குநர் கட்டாயப்படுத்த முடியாது 
என்று பாண்ட் V. பாரோ ஹெமேடிட் கம்பெனி [ Bond v . Barrow 
Haematite Co. ( 1902 ) 1 Ch . 353 ] என்ற வழக்கில் விளக்கப்பட் 
டுள்ளது . 

( 3 ) பங்குரிமை மாற்றுதல் நிறுவனத்தின் சாலச் சிறந்த 
நன்மைகளில் ஒன்று பங்குநர்கள் பங்குகளை விரும்பும்போது 
தாங்கள் விருப்பப் படுபவர்களுக்கு வெகு எளிதில் மாற்றி 
விடலாம் . இவ்வுரிமைக்கு வெகு சில தடைகளே , செயல்முறை 
விதிகள் விதிக்கலாம் . அவை களும் நிறுவனத்தின் நன்மைக் 
காகவே விதிக்கப்பட்டவையாய் இருக்க வேண்டும் . 


( 4 ) வாங்கு மூன்னுரிமை (Pre- emption ) ! நிறுவனம் , 
மேலும் புதிய பங்குகளை வழங்கினால் அப் பங்குகளை முதலில் பங்கு 
நர்களுக்கே அவரவர் பங்குகளின் விகித வாரியாக வழங்க 


பங்குநர்கள் 


149 


வேண்டும் . இதனால் நிறுவனத்தின் இயக்குநர்கள் தம் இச்சைப் 
படி தமக்கு வேண்டியவர்களுக்குப் பங்குகளை வழங்கி நிறுவனத் 
தில் தங்கள் ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதபடி தடை 
செய்யப்படுகிறது . 

( 5 ) கூட்டங்களில் அமருவதும் ஓட்டு உரிமையும் : நிறுவனத் 
தின் எல்லாப் பொதுக்கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளவும் , 
அவைகளில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஓட்டுப் 
போடவும் ஒவ்வொரு பங்குநருக்கும் ஆணித்தரமான உரிமை 
யுண்டு . 

அதை எக்காரணங் கொண்டு மறுக்கவும் , உடன் 
படிக்கை வாயிலாகப் பறிக்கவும் முடியாது . 

( 6 ) அறிக்கைகளும் கணக்குகளும் பெறுதல் ஒவ்வொரு 
பங்குநருக்கும் எல்லாப் பொதுக் கூட்டங்களைப் பற்றிய அறிக்கை 
களும் , வருடாந்திரக் கணக்குகளும் , தணிக்கையாளர் அறிக்கை 
களும் அவ்வப்போது 

காலத்திற்குள் அனுப்பப்பட 
வேண்டும் . 

( 7 ) தேர்தல்கள் நிறுவனத்தின் பொதுக் கூட்டங்களில் 
இயக்குநர்களையும் தணிக்கையாளர்களையும் , தேர்ந்தெடுக்கவும் 
பதவியிலிருத்து விலக்கவும் ஒவ்வொரு பங்குநருக்கும் உரிமை 
யுண்டு . 


உரிய 


( 8 ) கணக்குகளைப் பார்வையிடல் : பங்குநர்களுக்கு நிறுவனத் 
தின் கணக்குகளைப் பார்வையிடவும் , அவைகளின் நகல்களை 
எடுத்துக் கொள்ளவும் உரிமையுண்டு . 

( 9) நிறுவனத்தைத் தடை செய்தல் - நிறுவனம் அதிகாரத்தை 
மீறிய செயலைச் செய்தாலும் , தன் உரிமைகளைப் பறிக்க முயன்றா 
லும் அதைத் தடை செய்ய , அதன் மீது வழக்குப் போடலாம் . 

( 10 ) ஒப்பந்தங்கள் நிறுவனம் தனி நபராகையால் , பங்குநர் . 
அதனுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதுடன் அவைகளை 
நிறுவனத்திற்கெதிராக நிறைவேற்றலாம் . 

( 10 ) நிறுவனத்தின் சொத்துகள் : நிறுவனம் செயலுறுங்கால் 
பங்குநர்களுக்கு அதன் சொத்துகளில் எவ்வித உரிமையும் கிடை 
யாது . ஆனால் , அது கலைக்கப்பட்டவுடன் , அதன் பொறுப்பு 
களும் கடன்களும் செலுத்தப்பட்ட பிறகு , எஞ்சியுள்ள சொத்து 
களில் எல்லாப் பங்குநர்களுக்கும் அவரவர் பங்குகளின் விகித 
வாரியாக உரிமையுண்டு . அவைகளின் மதிப்புத் தொகையைக் 
கலைப்பு அதிகாரிடமிருந்து ( Official Liquidator ) auguá 
கொள்ளலாம் . 


150 


நிறுவனச் சட்டவியல் 


பங்குநரின் பொறுப்புகள் ( Liabilities ) 

( 1 ) நிறுவனத்தின் கடன்கள் ( Debts of the Company ) : நிறு 
வனம் 

செயலுறுங்கால் , பங்குநர்கள் அதன் கடன்களுக்குப் 
பொறுப்பல்லர் . ஆனால் , அது கலைக்கப்படும்போது நிறுவனத்தின் 
கடன்களுக்குப் பொறுப்புள்ளவராகின்றனர் . வரம்புப் பொறுப்பு 
நிறுவனமாயின் (limited liability ) அதன் பங்குநர்கள் அவரவர் 
ஏற்றுக்கொண்ட பங்குகளில் செலுத்தப்படாத 

தொகையின் 
அளவுக்கே பொறுப்பாகிறார்கள் . பொறுப்புறுதி நிறுவனமாயின் 
( Guarantee Company ) , அவரவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புத் 
தொகையினளவே பொறுப்பாகிறார்கள் . வரம்பில்லா பொறுப்பு 
நிறுவனமாயின் ( Unlimited Company ) , அதன் பங்குநர்கள் கடன் 
முழுவதற்கும் பொறுப்பாகிறார்கள் . இப் பொறுப்பு சட்டம் 
சாற்றியதே தவிர ஒப்பந்தத்தாலன்று ( Liability arises ex . lege 
and no ex . contractee ). 

( 2 ) நிறுவனம் கலைக்கப்படுதல் : நிறுவனம் கலைக்கப்பட்டால் 
பங்குநர்கள் தங்கள் பங்குகளில் செலுத்தப்பட 

வேண்டிய 
தொகையைக் கலைப்பு அதிகாரி ( Oncial Assignee ) கோரும்போது 
செலுத்த வேண்டும் . 

( 1 ) கோரிக்கைத் தொகை செலுத்துதல் : நிறுவனம் செயலு 
றுங்கால் , தேவைப்படும்போது அவ்வப்போது முறையாகக் 
கோரும் கோரிக்கைத் தொகைகளை ( Call money ) , தவறாமல் 
குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்த வேண்டும் . தவறினால் , 
செயல்முறை விதிகள் அனுமதித்தால் , பங்குகள் பறிமுதலாகி 
விடும் . 

( 4 ) செயல்முறை விதிகளுக்குக் கட்டுப்படுதல் : பங்குநர்கள் 
செயல்முறை விதிகளை மீறினால் , நிறுவனத்திற்கு அவர்களைத் 
தடை செய்வதற்கு உரிமையுண்டு . 

பங்குநராவதற்குரிய தகுதிகள் ( Qualifications for member 
ship ) : ஓர் ஒப்பந்தத்தின் வாயிலாகத்தான் ஒருவர் 
நிறுவனத்தில் ஒரு பங்குநராகலாம் . ஆகையால் , ஒப்பந்தச் 
சட்டப்படி ஒப்பந்தம் செய்வதற்குத் தகுதியுடைய அனைவரும் 
ஒரு நிறுவனத்தில் பங்குநராகத் தகுதியுடையவர்களாவர் . 
ஒப்பந்தம் செய்யத் தகுதியில்லாதவர்கள் ஒரு நிறுவனத்தில் 
பங்குநர்களாக முடியாது . கீழே கண்டவர்கள் பங்குநராவதற் 
குரிய தகுதிகளைக் காணலாம் : 

( 1 ) இளவர் ( Minor) : ஆங்கிவச் சட்டப்படி ஓர் இளவர் 
நிறுவனத்தில் பங்குநராகலாம் . ஆனால் , இந்தியச் சட்டத்தில் 
நிலைமை முற்றிலும் மாறானது . மோஹிரி பீ d Y. தர்மதாஸ் கோஸ் 


ஒரு 


பங்குநர்கள் 


151 


என்ற 


என்று 


1 


[Mohiri Bibi v . Dharmadas Ghose ( 1903 ) 30 Cal . 539 ( P.C. ) ] 

புகழ்பெற்ற வழக்கில் வழங்கியுள்ள முடிவின்படி 
இளவரின் ஒப்பந்தம் முற்றிலும் செல்லாததாகும் . ஆகையால் , 
இளவர் ஒரு நிறுவனத்தில் பங்குநராக முடியாது . மத்திய அரசு 
நிறுவனத்துறையும் ( Company Law Department ) , இளவர் , 
நிறுவனத்தில் பங்குநர் ஆக முடியாது 

விளக்கம் 
SO SIOTTH ( Vide Company News and Notes , dated 16th 
November 1963 , Page 1 ) . 

( 2) கூட்டாண்மை நிறுமம் ( Partnership firm ) : கூட்டாண்மை 
நிறுமம் ஒரு தனி நபர் அன்று . ஆகையால் , அது நிறுவனத்தில் 
பங்குநராக 

முடியாது . நிறுமம் நிறுவனத்தில் பங்குநராக 
விரும்பினால் , 

கூட்டாளிகளின் பெயரில் பங்கு வழங்கப் 
படும் . கூட்டாளிகள் அனைவரும் கூட்டுப் பங்குநர்களாவர் 
( Joint - shareholders ) . கூட்டாண்மை நிறுமம் , வியாபாரம் 
செய்யாத நிறுவனத்தில் ( non - trading company ) உறுப்பினராக 
லாம் என்று நிறுவனச் சட்டத்தில் 25 ஆவது பிரிவில் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . ஆனால் , நிறுமம் கலைக்கப்பட்ட பிறகு அது உறுப்பின 
ராக இருக்க முடியாது . 

( 3 ) நிறுவனம் ; ஒரு நிறுவனம் தன் பங்கை வாங்கக் 
கூடாது என்று 77 ஆவது பிரிவில் தடைசெய்யப்பட்டுள்ளது . 
ஆனால் , ஒரு நிறுவனம் , அதன் அமைப்பு முறை ஏடும் , செயல் 
முறை விதிகளும் அனுமதித்தால் , பிற நிறுவனங்களில் பங்கு நரா 
கலாம் . ஆனால் , ஆதிக்கம் செய்யப்படும் நிறுவனம் ( Subsidiary 
Company ) , ஆதிக்கம் செய்யும் நிறுவனத்தில் ( Holding Com 
pany ) பங்குநராக முடியாது என்று 42 ஆவது பிரிவு குறிப்பிடு 
கிறது . ஆதிக்கம் செய்யப்படும் நிறுவனம் , நிறுவனச் சட்டம் 
வருவதற்கு முன்பே , ஆதிக்கம் செய்யும் நிறுவனத்தில் பங்குகளைப் 
பெற்றிருந்தால் , அதற்கு ஓட்டு உரிமை கிடையாது . 

( 4 ) நொடிப்பு நிலையினர் ( Bankrupt ) : நொடிப்பு நிலையினர் 
ஒரு நிறுவனத்தில் பங்குநராவதற்குத் தடை எதுவும் கிடையாது . 
அவர் பெயர் உறுப்பினர் பதிவேட்டில் இருக்கும் வரையில் அவர் 
உறுப்பினருக்கு உள்ள உரிமைகளை உடையவராவர் . 

(( 5 ) கூட்டுப் பங்குநர்கள் ( Joint holders of share ) : பலர் 
கூட்டுச் சேர்ந்து ஒரு நிறுவனத்தின் பங்குகளைப் பெற்றால் , 
அவர்கள் கூட்டுப் பங்குநர்களாவர் . அவர்கள் ஒவ்வொருவரும் 
பங்கு நர்களாக இருந்தபோதிலும் , அவைகளுக்குள்ள உரிமைகளை 
அவர்களுக்குள் ஒருவர் தான் பயன்படுத்த முடியும் . அப் பங்கு 
களுக்குள்ள பொறுப்புகளுக்கு அவர்கள் கூட்டாகவும் வெவ்வேறா 
கவும் ( jointly and severally ) பொறுப்பாகிறார்கள் . 


152 


நிறுவனச் சட்டவியல் 


( 6 ) கற்பனை நபர் ( Fictitious Person ) ! ஒரு கற்பனை நபர் 
நிறுவனத்தில் பங்குநராக முடியாது . கற்பனை நபரின் பெயரில் 
விண்ணப்பம் செய்தவரே பங்குநராகக் கருதப்பட்டு , அந்தப் 
பொறுப்பினுக்குள்ளாக்கப்படுவார் . 


( 7 ) தன்னிலையுரிமை இல்லாதவர் ( Person not Sui Juris ) : 
வயது வராதோர் , சித்த சுவாதீனம் இல்லாதோர் போன்று சட்ட 
இயலாமையுள்ளவர் ( person with legal disability ) எவரும் நிறு 
வனத்தில் பங்குநராக முடியாது . அவர்கள் பெயரில் பங்கு விண் 
ணப்பம் செய்தவரே பங்குநராகக் கருதப்பட்டு அப் பொறுப்புக் 
காளாக்கப்படுவார் . 


( 8 ) நம்பகா ( Trustee ) : நம்பகர் என்ற முறையில் ஒருவரும் 
ஒரு நிறுவனத்தில் பங்குநராக முடியாது . 153 ஆவது பிரிவின்படி , 
நம்பகர் நிலையை அறிவிக்கும் எவ்வித, வெளிப்படை , உட்கிடை 
அல்லது கொள் நிலை அறிக்கையும் நிறுவனத்தில் பதிவேடுகளில் 
பதிவு செய்யப்படமாட்டாது என்று குறிப்பிடுகிறது . நம்பகரே 
பங்குநராகக் கருதப்படுவார் . அவர் பங்கை , உரிமையை மாற்றம் 
செய்தாலும் , பயனாளி ( benificiary ) அதைத் தடை செய்யவோ 
மறுக்கவோ முடியாது . 153 - A பிரிவில் சட்டத்தில் திருத்தம் 
செய்யப்பட்டு , நம்பகர் முறையில் பங்குகளை வைத்திருப்பவர் , 
அவைகளின் விவரங்களைப்பற்றிப் பொது நம்பகருக்கு ( Public 
Trustee ) உறுதி மொழி வழங்கவேண்டும் . 


( 9 ) நிறை வேற்றாளர் ( Executor ) : நிறைவேற்றாளர் என்ற 
முறையில் நிறுவனத்தில் ஒருவர் பங்குநராக முடியாது . அவரே 
பங்குநராகக் கருதப்பட்டு அப் பொறுப்புக்களாக்கப்படுவார் . 


உறுப்பினர்கள் பதிவேடு ( Members Register ) 
150 ஆவது பிரிவின்படி ஒவ்வொரு நிறுவனமும் 

நிறுவனமும் உறுப் 
பினர்கள் பதிவேடு முறைப்படி தயாரித்து வைக்க வேண்டுமென்று 
கட்டளையிடுகிறது . அதன்படி அந்தப் பதிவேட்டில் உறுப்பினர் 
களின் பெயர்கள் , முகவரிகள் , தொழில்கள் , அவர்களுக்குரிய 
பங்குகளின் எண்ணிக்கை , அப் பங்குகளுக்கிடப்பட்ட தனித்தணி 
எண் . அவைகளில் செலுத்தப்பட்ட தொகை , ஒவ்வொருவரும் 
உறுப்பினரான தேதி , உறுப்பினரிலிருந்து விலகிய 

தேதி 
முதலான விவரங்கள் விவரமாக விவரிக்கப் படவேண்டும் . 
தவறினால் , தவறு தொடரும் ஒவ்வொரு நாளைக்கும் நிறுவன 
மும் அதன் ஒவ்வொரு அதிகாரியும் ஐம்பது ரூபாய் வரை 
தண்டனை வரி விதிக்கப்படுவர் . 


பங்குதர்கள் 


158 


வெளிநாட்டுப் பதிவேடுகள் ( Foreign Registers ) 

ஒரு நிறுவனத்தின் , வெளிநாடுகளில் உள்ள கிளை அலுவலகங் 
களில் , அங்கு வசிக்கும் உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்ட பதி 
வேடுகள் அக் கிளைகளில் வைத்திருக்கச் செயல்முறை விதிகள் அனு 
மதித்தால் அவ்விதமே செய்யலாம் . இப் பதிவேடுகள் வெளி 
நாட்டுப் பதிவேடுகளெனக் குறிப்பிடப்படுகின்றன . அப் பதி 
வேடுகள் ஆரம்பித்த ஒரு மாதத்திற்குள் பதிவாளருக்கு , அவைகள் 
வைக்கப்பட்டுள்ள இடங்களையும் , அவைகளை அவ்வப்போது 
மாற்றப்படும் இடங்களையும் தெரிவிக்க வேண்டும் . வெளிநாட்டுப் 
பதிவேடும் , நிறுவனத்தின் உறுப்பினர்கள் பதிவேட்டின் பகுதி 
யாகக் கருதப்படும் என்றும் , அவைகளின் நகல்கள் தலைமை அலுவ 
வகத்திலும் வைத்திருக்க வேண்டுமென்றும் 158ஆவது பிரிவு 
கூறுகிறது . 


151 ஆவது பிரிவின்படி , ஐம்பது உறுப்பினர்களுக்கு மேல் 
கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் , உறுப்பினர்களின் பெயர்களைக் 
கொண்ட அட்டவணையைத் ( index of members ) தயாரித்து 
அவ்வப்போது ஏற்படும் திருத்தங்கள் செய்யப்பட்டு வைத்திருக்க 
வேண்டுமென்று குறிப்பிடுகிறது . 
எங்குநர் பதிவேட்டை பார்வையிடுவதற்குள்ள உரிமை 

163 ஆவது பிரிவில் பங்குநர் ஒவ்வொருவரும் , நிறுவனத்தின் 
தலைமை அலுவலகத்தில் , அதன் பதிவேடுகளையும் வருடாத் 
திரக் கணக்குகளையும் எல்லா வேலை செய்யும் நாள்களிலும் 
அலுவல் நேரங்களில் கட்டணமின்றிக் காண்பதற்குக் கட்டாக 
மாகக் காண்பிக்க வேண்டுமெனக் கூறப்பட்டுள்ளது . 
உறுப்பினர் பதிவேட்டில் திருத்தம் செய்தல் ( Rectification of the 

members register ) 

உறுப்பினர் பதிவேட்டில் தெரிந்தோ தெரியாமலோ திகழும் 
தவறுகளைத் திருத்துவதற்குத் தரப்பட்டுள்ள தருணங்களைத் 
தருகிறது 155 ஆவது பிரிவு . அதன்படி உறுப்பினர் பதிவேட்டில் 
ஒருவர் பெயர் காரணமின்றிக் காணப்பட்டாலும் அல்லது காரண 
மின்றிக் காணப்படாவிட்டாலும் அல்லது காரணமின்றிக் காண் 
மிக்கக் காலதாமதம் செய்தாலும் , நீதிமன்றம் அதனால் பாதிக்கப் 
பட்டவர் மனுவைத் தீர விசாரித்துத் தக்க திருத்தம் செய்யும்படி 
ஆணையிடலாம் . ) 


மேலும் , நிறுவனம் கலைக்கப்படும் போதும் , நீதிமன்றம் 
பங்குக் கடப்பாட்டாளர் பட்டியல் ( List of Contributories ) 


154 


நிறுவனச் சட்டவியல் 


திருத் 


கணிக்கப்படுவதற்கு , உறுப்பினர் பதிவேட்டிற்கு உரிய 
தங்கள் செய்யலாம் . 


111 ஆவது பிரிவின்படி , செய்யப்பட்ட பங்குநரின் மனுவை 
மத்திய அரசு மறுத்த போதிலும் , மேற்படி பங்குநர் மீண்டும் 
இப் பிரிவின்படி , நீதிமன்றத்திற்கு முறையிட்டுத் தன் குறைகளை 
நிறைவேற்றிக் கொள்ளலாம் . மேலும் , இம் மனுவைத் தவிர , 
மேற்படி பங்குநர் , சட்ட முறைப்படி நீதிமன்றத்தில் வழக்குப் 
போட்டு வெற்றி பெற்றுத் தன் உரிமையை நிலைநாட்டலாம் . 
உறுப்பினர் பதிவேடு உரிதை மூலம் ( Members register is title 

of members ) 

பங்குச் சான்றிதழ்கள் உறுப்பினர்களின் உரிமைக்குச் சான் 
றாகும் . ஆனால் , உறுப்பினர் பதிவேடு அவர்களின் உரிமை மூல 
மாகும் ( title ) . ஏனெனில் , அதில் காணப்படும் குறிப்புகள் 
யாவும் உண்மையென முடிவாகக் கொள்ளப்படும் . ஆகையால் , 
உறுப்பினர் பதிவேட்டில் தவறாக ஒருவர் பெயர் பதிவு செய்யப் 
பட்டால் , அவர் அது தவறு என்று சொல்லி , பங்குநர் பொறுப்பி 
லிருந்து தப்பிக்க முடியாது . இதைக் கண்கூடாகக் காட்டுகிறது 
In re M.F.R.D. Cruz , A.I.R. ( 1939 ) Mad . 803 என்ற வழக்கு . 
இவ் வழக்கில் வாதி ஒரு நிறுவனத்தில் 4000 பங்குகள் கோரி 
விண்ணப்பம் செய்தார் . ஆனால் , அதன்படி அவருக்கு அப் 
பங்குகள் அளிக்கப்படவில்லை . பின்னர் ஒருவித விண்ணப்பமும் 
இல்லாமல் , 4000 பங்குகள் அவர் பெயருக்கு மாற்றப்பட்டு அவர் 
பெயர் உறுப்பினர் பதிவேட்டிலும் பதிவு செய்யப்பட்டது . மேற் 
படி பதிவு செய்யப்பட்டதை அறிந்தும் , அதைத் திருத்த முய 
லாமல் , 

மனுதாரர் வாளாவிருந்தார் . பின்னர் நிறுவனம் 
கலைக்கப்பட்டபோது , அவரும் உறுப்பினர் என்று உறுதி செய்யப் 
பட்டு , பங்குக் கடப்பாட்டாளர் பட்டியலில் ( list of contribu 
tories ) சேர்க்கப்பட்டார் . 


8. கடனீட்டுப் பத்திரங்கள் 

( Debentures ) 


ஒரு நிறுவனம் தனக்குத் தேவையான மூலதனத்தைப் பெரும் 
பாலும் பங்குகள் வழங்கியே பெறுகிறது . அந்தப் பங்குப் பணம் 
போதாவிட்டாலும் அல்லது பணம் தற்காலிகமாகத் தேவைப் 
பட்டாலும் , அப் பணத்தை நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து 
கடனீட்டுப் பத்திரங்கள் வழங்கிக் கடனாகப் பெறுகிறது .. அந்தப் 
பணம் தேவையில்லாதபோது உடனே அதை திருப்பிக் கொடுத்து 
விடுகிறது . நிறுவனம் பணத் தேவைக்காகப் பங்குகள் வழங்கி 
னால் , அது தேவையில்லாதபோது , நிறுவனம் அப் பங்குகளை 
மீண்டும் வாங்கி மூலதனத்தைக் குறைப்பது எளிதானதன்று . நீதி 
மன்றத்தின் அனுமதியின்றி நிறுவனம் தன் பங்குகளையே வாங்க 
முடியாது . ஆகவே , வேண்டுமானால் , நிறுவனம் மீட்கப்படும் 
முன்னுரிமைப் பங்குகள் ( Redeemable Preference Shares ) 
வழங்கித் தேவையான பணம் பெறலாம் . ஆனால் , இவ்விதம் 
செய்வதற்கு , செயல்முறை 

செயல்முறை விதிகள் அனுமதிக்க வேண்டும் . 
மேலும் , முன்னுரிமைப் பங்குநர்கள் நிறுவனத்தின் பொறுப்பு 
களுக்குட்படுவதால் , அவர்களுக்குச் சாதாரணக் கடன்காரர்களை 
விட அதிகப்படியான உரிமைகள் வழங்க வேண்டியதாகிறது . 

மேற்கூறிய காரணங்களால் நிறுவனத்தின் தற்காலிகப் பணத் 
தேவைக்குக் கடனீட்டுப் பத்திரங்களை வழங்கிக் கடனாகப் பெறு 
வது தான் சாலச்சிறந்த வழியென்பது தெளிவாகும் . மேலும் , 
ஒரு நிறுவனம் பங்குகள் வாயிலாகப் பெரும் மூலதனத்தைப் பெற் 
றிருப்பதால் , அதன் பேரில் தனது தற்காலிகத் தேவைக்குத் 
தேவையான பணத்தை , பொதுமக்களிடமிருந்து மிகவும் எளிதில் , 
குறைந்த வட்டிக்குப் பெறமுடிகிறது . இவ்விதம் எளிதில் கடன் 
பெறும் வாய்ப்பைப் பெற்றிருப்பது நிறுவனத்தின் சாலச்சிறந்த 
நன்மைகளில் ஒன்றாகும் . 


156 


நிறுவனச் சட்டவியல் 


வரையறை (Definition ) 

கடனீட்டுப் பத்திரம் , நிறுவனச் சட்டத்திலும் சட்ட 
வல்லுநர்களாலும் சரிவர வரையறை செய்யப்படவில்லை . நிறு 
வனச் சட்டத்தில் 2 ( 12 ) ஆவது பிரிவில் , கடனீட்டுப் பத்திரமென் 
றால் ( Debenture ) கடன் மூலப் பத்திரத்தையும் ( Debenture Stock ) 
சேர்ந்ததாகும் என்று குறிப்பிடுகிறது . இக் குறிப்பிலிருந்து கட 
னீட்டுப் பத்திரம் , கடன் மூலப் பத்திரம் என்பவை என்ன என்று 
எள்ளளவும் தெளிவாகவில்லை . எனினும் , வழக்குகளில் வழங்கப் 
பட்ட விளக்கங்களிலிருந்து கீழ்க்காணும் வேறுபாடுகளைக் காண 
லாம் . அதாவது , கடனீட்டுப் பத்திரமென்பது கடனுக்குரிய 
சான்றாகும் . நிறுவனம் தரவேண்டிய கடனுக்கு , அதனுடைய 
ஒப்புதலாகும் . ஆனால் , கடன் மூலப் பத்திரம் என்பது கடனையே 
குறிக்கிறது . இந்தக் கடனுக்குரிய சான்று கடன் மூலப் பத்திரச் 
சான்றிதழ் ( Debenture Stock Certificate ) என்று குறிப்பிடப் 
படுகிறது . பங்குக்கும் ( share ) , பங்கு மூலத்திற்கும் ( stock ) 
உள்ள வேறுபாடுகள் அனைத்தும் இவை இரண்டுக்கும் உண்டு . 


கடனீட்டுப் பத்திரங்களின் இயல்புகள் ( Nature of Debentures ) 

( 1 ) சாதாரணமாகக் கடனீட்டுப் பத்திரங்கள் சான்றிதழ் 
வடிவத்தில் வழங்கப்படுகின்றன . பங்குச் சான்றிதழைப்போல் 
இவையும் நிறுவனத்தின் முத்திரையுடன் , அதிகாரங் கொண்ட 
அதிகாரிகளால் கையெழுத்திடப்பட்டு வழங்கப்படுகின்றன . 

( 2 ) நிறுவனம் தரவேண்டிய கடனை ஒப்புக்கொள்ளும் முறை 
பில் இவைகள் வழங்கப்படுகின்றன . 

( 3 ) கடனீட்டுப் பத்திரங்கள் தனித் தனியாக வழங்கப்படுவ 
தில்லை , அவைகள் எப்போதும் பெரிய எண்ணிக்கைகளாக ஒரே 
வரிசையைச் ( series ) சேர்ந்ததாக வழங்கப்படுகின்றன . 

( 4 ) சில சமயங்களில் கடனீட்டுப் பத்திரங்கள் , நிறுவனத் 
தின் சொத்துகளின் பேரில் பற்று ( charge ) வைத்து வழங்குவது 
முண்டு . 
கடனீட்டுப் பத்திரத்தின் வகைகள் ( Kinds of Debenture ) 

கடனீட்டுப் பத்திரங்களில் கீழ்க்கண்ட வகைகள் உள்ளன : 

( 1 ) மீட்கப்படும் கடனீட்டுப் பத்திரங்கள் ( Redeemable Deben 
tures ) : பொதுவாக நிறுவனங்கள் வழங்கும் கடனீட்டுப் 
பத்திரங்கள் மீட்கப்படுபவையாகும் . அவ்வாறாயின் , அவைகளில் 
மீட்கப்படும் காலமும் குறிப்பிடப்படுகிறது . 121 ஆவது பிரிவின் 
படி மீட்கப்பட்ட கடனீட்டுப் பத்திரங்களை , செயல் முறை 


கடனீட்டுப் பத்திரங்கள் 


157 


விதிகள் அனுமதிக்குமாயின் , நிறுவனம் வரும்பினால் மீண்டும் 
வழங்கலாம் அல்லது அவைகளுக்குப் பதிலாக வேறு புதிய 
கடனீட்டுப் பத்திரங்களை வழங்கலாம் . அவ்வாறு அவைகள் 
மீண்டும் வழங்கப்படுமாயின் , அவைகளைப் பெற்றவர் அவைகள் 
மீட்கப்படாதவைபோல , அவைகளுக்குள்ள முந்துரிமைகள் 
( priorities ) சற்றும் பாதிக்கப்படாமல் அப்படியே பெறுவார் . 


. 


( 2 ) நிலையான கடனீட்டுப் பத்திரங்கள் ( Perpetual debentures ) : 
இவைகளின் பெயர் பறை சாற்றுவது போல் இவைகளை நிறுவனம் 
மீட்பதேயில்லை . 120 ஆவது பிரிவு இத்தகைய கடனீட்டுப் 
பத்திரங்களை வழங்கவும் அனுமதிக்கிறது . இவ்வகைக் கடனீட்டுப் 
பத்திரங்களில் மீட்கப்படும் காலம் குறிப்பிடப்படாமலிருக்கலாம் 
அல்லது மீட்கப்படாதவை என்று குறிப்பிடப்படலாம் . 

( 3 ) கொண்டவர் கடனீட்டுப் பத்திரங்கள் ( Bearer debentures ) : 
இவ்வகையான கடனீட்டுப் பத்திரங்களில் , கடன் தொகை 
மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் . ஆனால் , கடனுக்குரியவர் 
பெயர் குறிப்பிடப்படுவதில்லை . இப் பத்திரத்தைக் கைவசம் 
வைத்திருப்பவர் . அதிலுள்ள தொகைக்குரியவர் இவைகளைக் 
கைக்குக் கை உரிமை மாற்றம் செய்வது மிகவும் எளிது . எவ்விதச் 
சட்டச் சடங்குகளும் சற்றுமின்றி , எவ்விதத் தட்டுத்தடங்கலு 
மில்லாமல் இவைகள் உரிமை மாற்றம் செய்யப்படுகின்றன . 
மாற்றுபவர் . தன் கைவசம் உள்ள பத்திரத்தை மாற்றிக்கொள் 
பவர் கைவசம் கொடுத்தால் போதும் .. 

அதோடு , உரிமை 
மாற்றம் முற்றிலும் முழுமை அடைகிறது . சுருங்கச் சொன்னால் 
இவைகள் மாற்று முறையாவணங்களைப் போன்றன ( Negotiable 
Instruments ) . 


( 4 ) பதிவு செய்யப்பட்டவருக்கு வழங்கும் கடனீட்டுப் பத்திரங்கள் 
( Debentures to registered holder ) : 

holder ) : இவ் வகைக் கடனீட்டுப் 
பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் பெயர் குறிப்பிடப்பட்ட 
வருக்கு வழங்கப்படுகிறது . நிறுவனத்தின் பதிவேட்டில் இப் 
பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன . இப் பத்திரங்களைப் பங்குச் 
சான்றிதழ்களைப் போல் , குறிப்பிட்ட சட்ட முறைகளின்படி , 
கைமாற்றம் செய்ய வேண்டும் . 


கடனீட்டுப் பத்திரதாரர்கள் பதிவேடும் அட்டவணையும் ( Register of 

Debenturè holders and Index ) 

கடனீட்டுப் பத்திரங்கள் வழங்கும் ஒவ்வொரு நிறுவனமும் 
குறிப்பிட்ட பதிவேட்டில் ( Register ), கடனீட்டுப் பத்திரதாரர்கள் 
பெயர் , முகவரி , தொழில் , செலுத்தப்பட்ட தொகை , சான்றிதழ் 


158 


நிறுவனச் சட்டவியல் 


களின் எண்ணிக்கை , அவர்கள் பதிவான தேதி , விலகிய தேதி 
முதலான விவரங்களைக் குறிப்பிடவேண்டும் . மேலும் , கடனீட்டுப் 
பத்திரதாரர்கள் ஐம்பது பேர்களுக்கு மேலிருந்தால் , தக்கதோர் 
அட்டவணையும் தயாரிக்கப்பட வேண்டும் . 


பங்கு கருக்கும் கடனீட்டுப் பத்திரதாரருக்குமுள்ள வேறுபாடுகள் 

( Distinction between a Share holder and a Debenture holder ) 


நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வதிலும் , அதன் பயனாக 
ஊதிய ஈடு பெறுவதிலும் மேலோட்டமான ஒற்றுமை இருப்பினும் 
இவர்களுக்குள் கீழ்க்காணும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன : 


( 1 ) பங்குநர் நிறுவனத்தில் பல உரிமைகளை உடைய உறுப் 
பினர் . ஆனால் , கடனீட்டுப் பத்திர தாரர் , கொடுத்த கடனுரிமை 
யைத் தவிர , கடுகளவு உரிமையில்லா ஒரு புதியவர் . 


( 2 ) பங்குநர் நிறுவனத்தின் கடனாளி ( Debtor ) . ஆனால் , 
கடனீட்டுப் பத்திரதாரர் நிறுவனத்தின் கடனாளர் ( Creditor ) . 

( 3 ) ஆதாயம் அடையும் ஆண்டுகளில் தான் பங்காதயம் 
பெறுகிறார் பங்குநர் . வருடம் தவறாமல் வருடா வருடம் வட்டி 
வாங்குபவர் கடனீட்டுப் பத்திரதாரர் . 

( 4 ) ஆதாயம் அதிகமானால் அதிகமாகவும் , குறைந்தால் 
குறைவாகவும் , பங்காதாயம் பெறுகிறார் பங்குநர் . ஆதாயமே 
இல்லாவிட்டாலும் ஆணித்தரமான உரிமையுடன் குறிப்பிட்ட 
வட்டியைப் பெறுகிறார் கடனீட்டுப் பத்திரதாரர் . 
( 5 ) பங்குகள் மீட்கப்படாதவை . 

ஆனால் , கடனீட்டுப் 
பத்திரங்கள் மீட்கப்படுபவை ( redeemable ) . 

( 6 ) நிறுவனம் கலைக்கப்பட்டால் , பங்குநர் பங்குத் 
தொகையை எஞ்சியுள்ள சொத்துகளிலிருந்து இறுதியில் பெறு 
கின்றனர் . ஆனால் , கடனீட்டுப் பத்திரதாரர் கடன் தொகையை 
முதலில் பெறுகிறார் . 

( 7 ) பங்குநருக்கு ஓட்டு உரிமை உண்டு . ஆனால் , கடனீட்டுப் 
பத்திரதாரருக்கு நிறுவனம் விரும்பினாலும் ஓட்டு உரிமை வழங்க 
முடியாது . 
கடனீட்டுப் பத்திரதாரர் நம்பக சாசனம் ( Debenture Trust Deed ) 

கடனீட்டுப் பத்திரதாரர்கள் நன்மைக்காக நம்பக 
சாசனம் ( Trust Deed ) உண்டாக்கப்படுகிறது . அதன்படி அவர் 
களுள் சிலர் நம்பகராக நியமிக்கப்படுகிறார்கள் , நிறுவனத்தின் 


கடனீட்டுப் பத்திரங்கள் 


159 


சொத்துகள் நம்பகர்களுக்கு அடைமானம் செய்யப்படுகின்றன . 
அல்லது நம்பகர்களுக்கு ( Trustees ) நிறுவனத்தில் சொத்துகளில் 
பற்று ( charge ) வழங்கப்படுகிறது . 
நம்பக சாசனத்தின் உபயோகங்கள் ( Advantages of the Trust 

Deed) 

( 1 ) நிறுவனம் வட்டி அல்லது முதல் தரத் தவறினால் நம்ப 
கர்கள் உடனே நடவடிக்கை எடுக்கலாம் . 

( 2 ) நம்பகர்களே , பிணையங்களை (securities ) விற்று , அவை 
களைப் பணமாக்கலாம் . 


( 3 ) பிணையங்களில் , உரிமையுள்ளவர்கள் நம்பகர்களாகை 
யால் நிறுவனம் அவைகளைப் பிறருக்கு உரிமை மாற்றம் செய்ய 
முடியாது . 

( 4 ) நம்பகர்கள் பிணையங்களின் மதிப்புக் குறையாமல் பத்திர 
மாகப் பாதுகாக்க முடியும் . 


கடனிட்டுப் பத்திரதாரர்களின் சட்டத் தீர்வுகள் ( Legal remedies of 

the Debenture holders ) 

( 1 ) பேணுநர் ( receiver ) அமர்த்திப் பிணையங்களை விற்க 
வாம் . ( 2 ) மீட்புரிமை அடைப்புச் ( by for closure ) செய்து 
கடனை வசூலிக்கலாம் . ( 3 ) கடனீட்டுப் பத்திரங்கள் அனுமதித் 
தால் , சொத்துகளை விற்றுக் கடனைத் தண்டல் செய்யலாம் . 
( 4 ) நிறுவனம் , நொடிப்பு நிலையுற்றால் , பிணையங்களை விற்று 
மீதமுள்ள கடனுக்கு நொடிப்பு நிலையர் சொத்தாட்சி அதிகாரியிட 
மிருந்து பெறலாம் . ( 5 ) தனக்காகவும் , பிற கடனீட்டுப் பத்திர 
தாரர்களுக்காகவும் வழக்குப் 

போடலாம் . ( 6 ) நிறுவனம் 
கலைக்கப்படுவதற்கு மனு கொடுக்கலாம் . 


பொது விதிகள் ( General principles ) 

நிறுவனம் கலைக்கப்பட்டவுடன் எல்லாக் கடனீட்டுப் பத்திரங் 
களும் உடனே செலுத்தப்பட வேண்டும் . 


நிறுவனம் கடனீட்டுப் பத்திரங்களை வழங்குவதில் , 
( 6 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி 21 சதவீதம் வரையில் 
தள்ளுபடி தரலாம் . 79 ஆவது பிரிவில் , 

ஒரு நிறுவனம் 
கடனீட்டுப் பத்திரங்களுக்குத் தள்ளுபடி தரலாமா என்பதைக் 
குறிப்பிடாவிட்டாலும் , 72 ( 2 ) ( c ) , 129 முதலான பிரிவுகளில் 
இருந்து , ஒரு நிறுவனத்திற்குத் தள்ளுபடி தடுப்பதற்குத் தடை 
யேதும் கிடையாது என்று தெளிவுறலாம் . 


9. படரும் பற்று 
( Floating Charge ) 


நிறுவனத்தின் சொத்துகளின் பேரில் , 

சொத்துகளின் பேரில் , பற்று ( charge ). 
அடைமானம் ( mortgage ) முதலான வில்லங்கங்கள் ( encumb 
rances ) உண்டாக்கப்படுவதைப் பதிவாளரிடம் பதிவு செய்ய 
வேண்டும் என்று 125 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
அந்தப் பிரிவின்படி , நிறுவனம் கீழ்க்கண்ட சொத்துகளின்பேரில் 
பற்று அல்லது அடைமானம் உண்டாக்கினால் அவைகளைப் பதி 
வாளரிடம் பதிவு செய்யாவிட்டால் அவைகள் கலைப்பதிகாரி 
யையும் ( liquidator ) கடனாளர்களையும் ( creditors ) கட்டுப் 
படுத்தாது . அவை பின்வருமாறு : 


( 1 ) கடனீட்டுப் பத்திரங்களுக்கு ( Debentures ) உண்டாக்கப் 
படும் பற்று . 

( 2 ) கோரப்படா பங்குத் தொகையின் ( uncalled capital ) 
பற்று உண்டாக்குவது . 


( 3 ) அசையாப் பொருள்களின் பேரில் (immovable 
property ) அல்லது அவைகளில் உள்ள நலனின் பேரில் ( interest ) 
பற்று உண்டாக்குவது . 

( 4 ) நிறுவனத்துக்கு வரவேண்டிய கட ன் திலுவைகளின் 
பேரில் பற்று உண்டாக்குவது . 


( 5 ) அசையும் பொருள்களின் பேரில் ( movables ) . அடகு 
இல்லாமல் ( not being pledge ) பற்று உண்டாக்குவது . 


( 6 ) நிறுவனத்தின் தொழில் அல்லது எல்லா வகைச் சொத்து 
களின் பேரில் கையிருப்புச் சரக்குகள் உள்படப் ( Stock -in -trade ) 
பற்று உண்டாக்குவது . 


படரும் பற்று 


101 


( 7 ) கோரப்பட்ட பங்குத்தொகையில் செலுத்தப்படாத 
தொகையின்பேரில் பற்று உண்டாக்குவது . 


( 8 ) கப்பல் அல்லது கப்பலில் உள்ள பங்கின் பேரில் பற்று 
உண்டாக்குவது . 


( 9 ) செல்வாக்கு ( Goodwill ) , புனைபொருள் உரிமை ( Patent ) 
அல்லது புனைபொருள் 

உரிமையில் வழங்கப்பட்ட உரிமம் 
( Licence) , வாணிகக் குறி ( Trade mark ) அல்லது , வாணிகக் 
குறியில் வழங்கப்பட்ட உரிமம் ( Licence ) . பதிப்புரிமை ( Copy 
right) அல்லது பதிப்புரிமையில் வழங்கப்பட்ட உரிமம் முதலான 
வைகளின்பேரில் பற்று உண்டாக்குவது . 


மேற்படி பற்றுகளை , அவைகளை உண்டாக்கிய முப்பது நாட் 
களுக்குள் பதிவாளரிடம் பதிவு செய்யவேண்டும் . தகுந்த காரணம் 
தெரிவித்தால் , பதிவாளர் மேலும் ஆறு வாரங்கள் வரை தவணை 
தரலாம் . பதிவு செய்வதால் ஏற்படும் முக்கிய நன்மை , அந் 
நிறுவனம் கலைக்கப்பட்டாலும் , அதைக் கட்டுப்படுத்துவதோடு , 
அந்தச் சொத்துகளின் பேரில் பின்னால் நலன் அடைபவர்களையும் 
அது கட்டுப்படுத்தும் . பதிவு செய்யாவிட்டால் , மேற்படி பற்று , 
கலைப்பதிகாரியையும் ( Liquidator ) கடனாளர்களையும் கட்டுப்படுத் 
தாது . ஆனால் , அதனால் கொடுக்கப்பட்ட கடன் பாதிக்கப்படுவ 
தில்லை . 


பற்று , பதிவு செய்யப்பட்டுள்ளதற்குப் பதிவாளர் , எவ்வளவு 
தொகைக்குப் பற்று உண்டாக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிப் 
பிட்டு , ஒரு 

சான்றிதழ் வழங்க வேண்டும் . அவ்வாறு அவர் 
வழங்கிய சான்றிதழ் , பற்று , பதிவு செய்யப்பட்டதற்கு முடிவான 
சான்றாகும் . 


பதிவாளரும் நிறுவனமும் , பற்றுகளைப் பதிவு செய்யப்பட்ட 
பதிவேடு வைத்திருக்க வேண்டும் . அந்தப் பதிவேட்டில் , பற்று 
உண்டாக்கப்பட்ட தேதி , எவ்வளவு தொகைக்கு உண்டாக்கப் 
பட்டது , எந்தெந்தச் சொத்துகளின் பேரில் உண்டாக்கப் 
பட்டுள்ளது , பற்றுக்கு உரியவர்களின் விவரங்கள் ஆகிய எல்லா 
விவரங்களையும் குறிப்பிட வேண்டும் . மேற்படி பதிவேடுகளையும் , 
பற்று உண்டாக்கப்பட்ட ஆவணங்களையும் , கடனாளர்களும் உறுப் 
பினர்களும் , குறிப்பிட்ட கட்டணம் செலுத்திப் பார்வையிட 
அனுமதிக்கப்பட வேண்டும் . 


நி -11 


162 


நிறுவனச் சட்டவியல் 


படரும் பற்று ( Floating Charge ) 


ஒரு நிறுவனம் கடன் பெறுவதற்கு மிகவும் சிறந்த சாதன 
மாக உள்ளது படரும் பற்று . பற்றுகளை இரு வகைகளாகப் பிரிக் 
கலாம் . முதல்வகை , குறிப்பிட்ட பற்று ( Fixed Charge ) என்ப 
தாகும் . ஒரு குறிப்பிட்ட பொருளின்பேரில் உண்டாக்கப்படும் 
பற்று குறிப்பிட்ட பற்று எனப்படுகிறது . இரண்டாவது வகை , 
படரும் பற்று ( Floating Charge ) எனப்படும் . இத்தகைய பற்று 
வழங்கப்பட்ட பொருள்களை அது உடனடியாகப் பற்றுவதில்லை . 
ஆனால் , இந்தப் பற்று முற்றுப் பெறும்போது , நிறுவனம் 
பெற்றுள்ள 

எல்லாப் பொருள்களையும் பற்றிக் கொள்கிறது . 
படரும் பற்றுக்குட்பட்ட சொத்துகளை , நிறுவனம் சற்றும் கவலை 
யற்றுத் தங்கு தடங்கலின்றி உரிமை மாற்றம் செய்யலாம் . 
அவ்வாறு நிறுவனம் கைவசம் இழக்கும் பொருள்களை விட்டுவிட்டு 
அது அவ்வப்போது கைவசம் பெறும் பொருள்களின் மேல் படரு 
கிறது . மேலும் , நிறுவனம் படரும் பற்றுக்குட்பட்ட சொத்துகளை 
மீண்டும் குறிப்பிட்ட பற்றுக்குட்படுத்தலாம் . அப்போது குறிப் 
பிட்ட பற்று முந்தைய உரிமை ( Priority ) பெறுகிறது . இவ்வாறு 
கவர்ன்மெண்ட் ஸ்டாக் கம்பெனி V. மணிலா ரயில்வே ( Govt. 
Stock Co. v . Manila Rly . ( 1897 ) A.C. 81 ] என்ற வழக்கில் 
விளக்கப்பட்டது . அவ் வழக்கில் நிறுவனம் கடனீட்டுப் பத்திரங் 
களுக்குச் ( Debentures ) சொத்துகளின் பேரில் படரும் பற்று 
உண்டாக்கியது . பின்னர் , அந்தச் சொத்துகளில் சிலவற்றை 
அடைமானம் செய்தது . அச் சொத்துகளில் 

அடைமானம் 
பெற்றவரின் 

உரிமை முந்தையது என்று நீதிமன்றம் முடிவு 
செய்தது . படரும் பற்று இத்தகைய இயல்புகளுடைமையால் , 
நிறுவனம் தன் கையிருப்புச் சரக்குகளின் பேரிலும் படரும் பற்று 
உண்டாக்கலாம் . 


படரும் பற்று உண்டாக்கும் உரிமை நிறுவனம் ஒன்றுக்குத் 
தான் உண்டு . ஒரு தனிநபர் ( Individual ) அல்லது கூட்டாண்மை 
நிறுமம் ( Partnership Firm ) தங்கள் சொத்துகளின் பேரில் படரும் 
பற்று உண்டாக்க முடியாது . ஏனென்றால் , அவர்கள் நொடிப்பு 
நிலையரானால் ( become insolvent ) , அவர்கள் சொத்துரிமை 
யாவும் ( ownership ) சொத்தாட்சி அதிகாரி ( Official Assigne ) 
பெறுகிறார் . ஆனால் , நிறுவனம் கலைக்கப்பட்டால் அதன் சொத் 
துரிமை மாறுவதில்லை . இதனால் பற்று உரிமை பெற்றவர்கள் 
உரிமைகள் பாதிக்கப்படுவதில்லை . 


படரும் பற்று 


163 


/ 


படரும் பற்று முற்றுப் பெறும் வகை ( Crystallisation of the floating 

charge )) 

( 1 ) நிறுவனம் கலைக்கப்பட்டால் படரும் பற்று முற்றுப் 
பெற்று நிறுவனம் அப்போது பெற்றுள்ள எல்லாச் சொத்து 
களையும் பிணைக்கிறது . 
( 2 ) கடனைத் திருப்பிச் செலுத்த வேண்டிய தவணை கட 

டந்து . 
கடனாளர் பற்று உரிமையை நிறைவேற்ற , வழக்குச் சொத்துப் 
பேணுநரை ( Receiver ) அமர்த்தினால் , படரும் பற்று முற்றி 
அப்போது நிறுவனத்தின் கைவசம் உள்ள சொத்துகளைப் பிணைக் 
கிறது . 

539 ஆவது பிரிவின்படி , ஒரு நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு 
ஒரு வருடத்திற்கு முன்பு அது உண்டாக்கிய படரும் பற்று செல் 
ல - ததாகும் என்று குறிப்பிடுகிறது . ஆனால் , அதற்குக் கீழ்க் 
காணும் விலக்குகள் உள்ளன : 

(( 1 ) நிறுவனம் படரும் பற்று உண்டாக்கியபோது நல்ல 
செல்வ நிலையில் இருந்தால் , படரும் பற்று பாதிக்கப்படுவதில்லை . 

( 2 ) நிறுவனம் படரும் பற்று உண்டாக்குவதற்கு மறுபயனாகப் 
பணம் பெற்றுக் கொண்டால் , அவ்வாறு பெற்றுக்கொண்ட 
தொகை அளவுக்குத்தான் படரும் பற்றுச் செல்லுபடியாகும் . 
[ Re Eric Holmes Property Ltd. ( 1965 ) 2 All ER 333 ] என்ற 
இவ்வழக்கில் நிறுவனம் கடனாளருக்குச் சொத்துகளின் பேரில் 
படரும் பற்று உண்டாக்கியது . கடனாளர் ரொக்கமாக 400 
பவுன்கள் கொடுத்தார் . ஆகையால் , படரும் பற்று 400 பவுன் 
களின் மதிப்பளவுக்குத்தான் செல்லும் என்று நீதிமன்றம் முடிவு 
செய்தது . 


10. துவக்குநர்கள் 


( Promotors ) 


துவக்குநர்கள் என்ற சொல் சட்டத்தில் உறுவானதல்ல . 
ஆனால் , நிறுவனத் துறையிலே வெ குகாலமாகப் புழங்கி வரும் 
சொல்லாகக் கருதப்படுகிறது . இச் சொல் சட்டத்திலும் , 
வழக்குகளில் வழங்கப்பட்ட விளக்கங்களிலும் இதுவரை சரிவர 
வரையறை செய்யப்படவில்லை . பொதுவாக , துவக்குநர் என் 
றால் ஒரு நிறுவனத்தை உண்டாக்கியதிலும் , உருவாக்கியதிலும் 
பங்கேற்றவர் எனக் கொள்ளலாம் . ஆனால் , இதில் ஒருவர் 
துவக்குநராகக் கருதப்பட , எத்தகைய பங்கேற்க வேண்டுமென்றோ 
அல்லது எவ்வளவு பங்கு ஏற்க வேண்டுமென்றொ திட்டவட்ட 
மாகச் சொல்வதற்கில்லை . ஒருவர் துவக்குநரா இல்லையா என் 
பதை அந்தந்தச் சூழ்நிலைகளைக் கொண்டு அவ்வப்போது முடிவு 
செய்யப்பட வேண்டிய தாகும் . ஒருவர் நிறுவனம் நிறுவப்பட்ட 
தில் மிகச் சிறிய பங்கு பெற்றிருந்தாலும் , அவர் துவக்குநராகக் 
கருதப்படலாம் . உதாரணமாக , ஒரு நிறுவனம் அல்லது ஒரு 
நபர் , நிறுவனத்திற்கு இயக்குநர் பெறுவதற்கு உதவி செய்தாலும் 
அல்லது பங்குகளை விற்க உதவி செய்தாலும் , அல்லது முதனிலை 
ஒப்பந்தங்களைத் 

( Preliminary Contracts ) தயாரித்தாலும் , 
அந்த நிறுவனம் அல்லது அவர் ஒரு துவக்குநராகக் கருதப்பட 
லாம் 

மற்றும் , ஒருவர் , நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதில் ஒரு 
பங்கு இல்லாமல் இருந்தாலும் , பின்னர் அந்த நிறுவனத்திற்கு 
மூலதனம் பெறுவதற்கு உதவியவராய் இருந்தால் , அவரும் துவக் 
குநராகக் கொள்ளப்படலாம் . அதே சமயத்தில் துவக்குநர்கள் 
என்றால் மிகவும் மோசமான கடந்தகாலங் கொண்ட , ஐய்யமுறத் 
தக்க குணமுடைய , ஏமாளிகளை ஏமாற்றும் எத்தர்கள் என்று 
ஒரு பரவலான எண்ணமும் கருத்தும் இருப்பதை மறுப்பதற் 
கில்லை . 


துவக்குநர்கள் 


165 


தொழில் முறையில் , ஒரு நிறுவனத்திற்குப் பணியாற்றிய 
வர்கள் ஒருபோதும் துவக்குநர்களாகக் கருதப்படமாட்டார்கள் . 
உதாரணமாக , சட்ட முகவர் ( Solicitor ) , பட்டயக் கணக்கர் 
( Chartered Accountant ) . மதிப்பிடுபவர் ( Valuer ) முதலானோர் 
தங்கள் தொழில் முறைகளில் ஆற்றிய பணிகளுக்காகத் துவக்குநர் 
களாகக் கருதப்படமாட்டார்கள் என்பது திண்ணம் . ஆனால் , 
அவர்கள் அந்தத் தொழில் முறைக்கும் மேற்பட்டு , நிறுவனத் 
திற்கு , பங்குத் தொகை பெறவும் , இயக்குநர்கள் பெறவும் வழி 
வகை செய்தவர்களென்றால் , கட்டாயமாக அவர்கள் துவக்குநர் 
களாகக் கருதப்படுவார்கள் . 


கடமைகளும் பொறுப்புகளும் 


சட்டத்தில் , பொறுப்புக்களுக்குப் பஞ்சமேயில்லை என்பதற்கு 
ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத் துலங்குகிறார்கள் துவக்குநர்கள் . 
உரிமை என்ற வகையில் , சட்டம் இவர்களுக்கு ஒன்றும் வழங்கா 
விட்டாலும் கணிசமான கடமைகளையும் , பாரமான பொறுப்புகளை 
யும் சேர்த்துள்ளது . இவர்கள் பேரில் நிறு வனச் சட்டத்தில் துவக் 
குநர்களைப் பற்றி ஒரே ஒரு குறிப்புக் காணப்படுகிறது . அதாவது , 
திட்ட அறிவிப்புத் ( Prospectus ) தீட்டியதில் பங்கேற்ற துவக்குநர் 
களும் , அதிலே காணப்படும் திரித்துக் காட்டலுக்குப் ( mis -repre 
sentation ) பொறுப்பாகிறார்கள் என்பதாகும் . அதைத் 

அதைத் தவிர 
வேறெந்தக் குறிப்பும் இவர்களைப் பற்றிக் காணப்படாவிட்டா 
லும் , சட்டம் அதோடு விட்டதாயில்லை. நீதிமன்றங்களும் 
சட்டத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு இவர்களை நிம்மதி 
யாக நிலவ விடவில்லை . 


முதற்கண் குறிப்பிடத்தக்கது , துவக்குநர்கள் , தங்களால் 
துவக்கப்படும் , அப்பாவியான , நிற்கதியற்ற , நிறுவனத்திற்கு ஒரு 
நம்பகர் நிலையில் ( Trustee ) நிற்கின்றனர் என்பது . நிறுவனத் 
திற்குத் தங்கள் உள்ளத்தைத் திறந்து காட்ட வேண்டிய இவர்கள் , 
தங்கள் பதவிகளைப் பற்றாகக் கொண்டு அளவற்ற ஆதாயம் பறிக்க 
முடியாது . நிறுவனத்துடன் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தொடர் 
பிலும் , வெள்ளை உள்ளம் கொண்டவர் என்பதையும் , கொள்ளும் 
ஆதாயம் கொள்ளை ஆதாயம் அல்ல என்பதையும் , உள்ளங்கை 
நெல்லிக்கனிபோல் காட்ட வேண்டிய பொறுப்புள்ளவரா 
கிறார்கள் . 


துவக்குநர்களுடைய பொறுப்பின் ஆழத்தைப் படம் பிடித்துக் 
காட்டப்பட்டுள்ளது . எர்லாங்கர் V. நியூ சாம்பிரிரோ பாஸ்பேட் 
கம்பெனி [ Erlanger v . New Sombrero Phosphate Co. , ( 1878 ) 3 


166 


நிறுவனச் சட்டவியல் 


A.C 1218 ) , என்ற வழக்கு . இவ் வழக்கில் , ஒரு சிலர் , E யின் 
தலைமையில் , எரியம் ( Phospherous ) உள்ள சுரங்கங்கள் உள்ள ஒரு 
தீவை ( Island ) 55,000 பவுன்களுக்கு வாங்கினார்கள் . பின்னர் , 
துவக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு , 1,10,000 பவுன்களுக்கு விற் 
றார்கள் . அந்த நிறுவனத்தில் ஐந்து இயக்குநர்கள் E யினால் 
நியமிக்கப்பட்டவர்கள் . அதில் இருவர் வெளிநாடு சென்றிருந்த 
னர் . எஞ்சியுள்ள மூவரில் , இருவர் E , யின் கைப்பாவைகள் , 
தீவு வாங்கியதைப் புங்குநர்கள் விவரம் அறியாமல் ஒப்புக்கொண் 
டார்கள் . நிறுவனம் கலைக்கப்பட்டபோது , கலைப்பு அதிகாரி , 
துவக்குநர்கள் அடித்த கொள்ளை ஆதாயம் நிறுவனத்திற்குச் சேர 
வேண்டும் என்றார் . துவக்குநர்கள் தங்கள் ஆதாயம் அனைத்தும் 
இயக்குநர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று கூறினார்கள் . ஆனால் , 
நீதிமன்றம் துவக்குநர்கள் கைகாட்டி பொம்மை போன்ற இயக்கு 
நர்களுக்கு அறிவித்தது போதாது என்று குறிப்பிட்டு , அவர் 
அடைந்த ஆதாயம் அடியோடு நிறுவனத்துக்குத் திருப்பிச் 
செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தது . 

மேற்கூறிய வழக்கின் முடிவிலிருந்து , துவக்குநர்கள் சட்டப் 
படி ஆதாயம் அடையவேண்டும் என்றால் , மேற்படி ஆதாயத்தைச் 
சுதந்திரமுள்ள இயக்குநர்களுக்கு அறிவிக்க வேண்டும் . இயக்கு 
நர்கள் இவர்கள் கைப்பாவை என்றால் , மேற்படி ஆதாயத்தைப் 
பெரும்பான்மையான பங்குநர்களுக்கு ஐயந்திரிபறக் காண்பிக்க 
வேண்டும் . 


மேலும் , மேற்படி பொறுப்புகளைச் செயல்முறை விதிகளையும் , 
உடன்படிக்கைகளையும் தங்களுக்குச் சாதகமாக்கிக் கொண்டு , 
தட்டிக்கழிக்க முடியாது . ஏமாற்றப்பட்ட நிறுவனம் , ஒப்பந்தத் 
தைக் குப்பைக்கூடையில் போட்டுவிட்டு ( Rescission of the con 
tract ) , துவக்குநர்கள் பெற்ற ஆதாயத்தையும் பறித்துக் கொள் 
ளும் உரிமை உடையதாகும் . 


உரிமைகள் 


உரிமைகள் என்ற பெயரில் சட்டம் இவர்களுக்கு ஒன்றும் 
வழங்காவிட்டாலும் , இவர்களாகவே உரிமைகளை ஒப்பந்தங்களின் 
வாயிலாக உற்பத்தி செய்து கொள்வதைச் சட்டம் தடை செய்ய 
வில்லை . அத்தகைய ஒப்பந்தங்கள் ஒன்றும் இல்லை என்றால் , 
இவர்கள் உரிமையைப் பெறாததோடு , உரியதையும் இழப் 
பார்கள் . உதாரணமாக , ஒப்பந்தம் இருந்தாலன்றி , துவக்கு 
நர்கள் நிறுவனத்திற்குச் செய்த முன் செலவுகள் ( Preliminary 
expenses ) , பதிவுக் கட்டணங்கள் ( Registration fees ) முதலானவை 


துவக்குநர்கள் 


167 


களை நிறுவனத்திடமிருந்து பெற முடியாது . 

இதை , இன் ரி 
நேஷனல் மோட்டார் மெயில் கோச் கம்பெனி லிமிடெட் 
[ [ n re National Motor Mail Coach Co. Ltd. , ( 1908 ) 2 
Ch . 228 ] , என்ற வழக்கு , கண்கூடாகக் காட்டுகின்றது . இவ் 
வழக்கில் , துவக்குநர் நிறுவனம் தோன்றும் முன் பதிவுக் கட்டணத் 
திற்காக 460 பவுன்கள் செலவு செய்தார் . பின்னர் நிறுவனம் 
கலைக்கப்பட்டது . நீதிமன்றம் , ஒப்பந்தம் ஒன்றும் இல்லாததால் , 
மேற்படி செலவுத் தொகையைப் பெறுவதற்கில்லை என்று முடிவு 
செய்தது . 


ஆகவே , ஊதியம் உண்டு என்று உரிமை கொண்டாடினால் 
அதை உடன்படிக்கையில் கை சுட்டிக் காண்பிக்க வேண்டும் . 
இல்லையென்றால் செய்ததைச் செலவும் பெறமுடியாதபடி கை 
சுட்டதோடு நிற்க வேண்டிய நிலையை அடைவர் . 


மூன் ஒப்பந்தங்கள் ( Preliminary contracts ) 


முன் ஒப்பந்தங்கள் என்றால் நிறுவனம் தோன்றுவதற்குமுன் , 
நிறுவனத்திற்காகத் துவக்குநர்களால் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் . 
இவைகளிலும் இவர்களுடைய நிலை மிகவும் பரிதபிக்கக்கூடிய 
தாக உள்ளது . நிறுவனம் தோன்றுவதற்கு முன் செய்யப்பட்ட 
ஒப்பந்தங்கள் , நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தாது . ஒப்பந்தங்களின் 
நலனை நிறுவனம் பெற்றாலும் , பலனை இவர்கள் தரவேண்டிய 
பொறுப்புள்ளவராகின்றனர் , ஏனென்றால் , நிறுவனத்திற்காகச் 
செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இவர்களே பொறுப்புள்ளவர்க 
ளாகிறார்கள் . இந்த நிலையைக் கண்கூடாகக் காண்கிறோம் 
கெல்நர் v . பேக்ஸ்டர் (Kelner v . Baxter , ( 1866 ) L. R. 2 C.P. 174 ] 
என்ற வழக்கில் . 


இவ் வழக்கில் தோன்றாத ஒரு நிறுவனத்தின் உபயோகத்திற் 
கென , மூன்று துவக்குநர்கள் சில பொருள்களை வாங்கினார்கள் . 
பின்னர்த் தோன்றிய நிறுவனம் , அப் பொருள்களை உபயோகித்து 
விட்டு , அதற்குரிய பணத்தைச் செலுத்தும்முன் கலைக்கப்பட்டது . 
துவக்குநர்களே அப் பொருள்களுக்குப் பொறுப்புள்ளவர்களா 
பினர் . 


ஆகவே , துவக்குநர்கள் முன் ஒப்பந்தங்களுக்குப் பொறுப்பி 
விருந்து விலக வேண்டுமென்றால் , மேற்படி ஒப்பந்தங்கள் நிறு 
வனம் பதிவு செய்யப்படும்போது உறுதி செய்யப்படவேண்டும் 
(Warranted by the terms of incorporation ) . 


( 


11. இயக்குநர்கள் 

( Directors ) 


ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்கள் அதன் இருதயமாக இயங்கு 
கின்றனரென்று இயம்புவது இம்மியளவும் மிகையாகாது . ஒரு 
நிறுவனம் செயற்கை நபராகையால் அது செயலுறுவதே அவர் 
களால் தான் . அவர்கள் தங்கள் கருத்து வேறுபாட்டால் செய் 
லற்றால் ( Deadlock ) நிறுவனமும் செயலிழந்ததாகிறது . நிறுவனம் 
நிலையாக நீடித்து நிற்பதும் , நிலைகுலைந்து சாய்வதும் இயக்குநர் 
களைப் பொறுத்துள்ளது . நிறுவனத்தின் அன்றாடச் செயல்களில் , 
இயக்குநர்கள் பல்வேறு முக்கிய பாகங்களை ஏற்பதால் , நிறுவ 
னத்தில் இவர்கள் நிலையை நிச்சயமாக நிர்ணயிக்கக் கூடியதாக 
இல்லை . அவைகளுள் முக்கியமாகக் குறிப்பிடத் தக்கவை மூன்று 
வித முக்கியப் பாகங்களாகும் . அதாவது , ஒரு நிறுவனத்தில் 
இயக்குநர்கள் , ஒரு வகையில் அதன் முகவர்களாகவும் ( Agents ), 
இன்னொரு வகையில் அதன் நம்பகர்களாகவும் ( Trustees ) , மற் 
றொரு வகையில் அதன் உறுப்புகளாகவும் ( Organs ) செயலுறு 
கிறார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை . இவர்கள் 

செய 
லுறும் முறைகளின் விவரங்கள் பின்வருமாறு : 


முகவர்கள் ( Agents ) 

ஒரு நிறுவனத்தில் அதன் இயக்குநர்கள் பெரும்பாலும் அதன் 
மூகவர்களாகச் செயலாற்றுகின்றனர் . நிறுவனவியலின் ஆரம்பத் 
திலிருந்தே இவர்கள் சட்டத்தின் கண்ணுக்கு அதன் முகவராய்த் 
தென்பட்டனர் என்பது தெளிவானதாகும் . ஆகவே , முகவரை 
யியலின் விதிகளைக் கொண்டுதான் ( General principles of 
Agency ) இயக்குநர்களுக்கும் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு 
அவ்வப்போது நிர்ணயிக்கப்படுகிறது . ஒரு முகவருக்குரிய உரிமை 
களும் , அதிகாரங்களும் , கடமைகளும் , பொறுப்புகளும் இயக்கு 
நர்களுக்கு இருக்கின்றதென இயம்பலாம் . 


169 


இயக்குநர்கள் 


ஆகையால் , ஒரு முகவரைப்போல் , ஒரு இயக்குநரும் நிறு 
வனத்திற்காகச் செய்த செயலுக்குச் சொந்த முறையில் பொறுப் 
பாக மாட்டார் . 

ஒரு முகவருக்கு இருப்பதுபோல் , வெளிப் 
படை அதிகாரம் ( Express authority ) ; உட்கிடை அதிகாரம் 
( Implied authority ) , அளிக்கப்பட்ட அதிகாரம் ( Real or actual 
authority ) , அவசர அதிகாரம் ( Emergency authority ) முதலான 
அனைத்து அதிகாரங்களும் படைத்தவர் நிறுவனத்தின் இயக்குநர் , 
மேலும் , இயக்குநர்களின் செயல் , நிறுவனத்தின் செயலாகவும் . 
இயக்குநர்களுக்கு வழங்கிய அறிக்கை , நிறுவனத்துக்கு வழங்கப் 
பட்டதாகவும் இயக்குநர்களின் தவறுதல்கள் , நிறுவனத்தின் 
தவறுதல்களாகவும் கருதப்பட்டு , நிறுவனம் ஒரு முதல்வரைப் 
போல் ( Principal ) பொறுப்புக்குள்ளாக்கப்படுகிறது . இயக்கு 
நாகள் நிறுவனத்தின் முகவர்களேயன்றி பங்குநர்களின் முகவர்கள் 
அல்ல என்பதை நன்றாக நினைவில் கொள்ளவேண்டும் . 


டி . ஆர் . பிராட் பாம்பே லிமிடெட் y . எம் . டி . லிமிடெட் 
( T. R. Pratt Bombay Ltd. , v . M. T. Ltd. , A.I.R. ( 1938 ) P.C. 
159 ] என்ற இவ் வழக்கில் < S என்ற நிறுவனம் , P , M என்ற 
நிறுவனங்களுக்குக் கடன் கொடுத்தது . M ன் இயக்குநர்களே 
P யின் இயக்குநர்களாயுமிருந்தனர் . S இதை அறிந்திருந்தது 
M - க்குக் கொடுக்கப்பட்ட கடனுக்கு , P - யின் சொத்துகளின் 
பேரில் நேர்மை நெறி முறையான அடைமானம் ( Equitable 
mortgage ) வழங்கப்பட்டது . P நிறுவனம் கலைக்கப்பட்டபோது 
அதன் கலைப்பு அதிகாரி ( Official Liquidator ) மேற்படி அடை 
மானத்திற்குக் கட்டுப்பட மறுக்கலாமென்றும் , S நிறுவனத்தின் 
இயக்குநர்கள் அறிந்திருந்த மேற்படி விவரங்களை S நிறுவனமும் 
அறிந்திருந்ததாகக் கொள்ளப்படவேண்டும் என்று நீதிமன்றம் 
முடிவு செய்தது . 


நம்பகர் ( Trustee ) 


இரண்டாவதாக , இயக்குநர்கள் நிறுவனத்தின் நம்பகராக 
வும் கருதப்படுகின்றனர் . இக் கருத்து அவ்வளவு சரியானதன்று 
என்றாலும் , அதில் ஓரளவுக்கு உண்மையில்லாமலில்லை . அவர்கள் 
உண்மையில் நம்பகர்கள் என்றால் சட்டப்படி அவர்கள் நிறுவனத் 
தின் 

சொத்துக்களுக்குச் சொந்தக்காரர்களாவர் . ஆனால் , 
சட்டம் அவர்களுக்கு நிறுவனத்தின் சொத்துகளில் எவ்வித 
உரிமையும் இல்லை என்றும் , சொத்துகள் யாவும் நிறுவனத் 
தேற்கே முழுச் சொந்தமானது என்றும் செப்புகிறது . ஆனால் , 
இயக்குநர்கள் பல சந்தர்ப்பங்களில் நம்பகர்களைப் போல் 


170 


நிறுவனச் சட்டவியல் 


நிறுவனத்திற்குப் பொறுப்புள்ளவராகிறார்கள் . உதாரணமாக , 
பங்கு உரிமை மாற்றங்களுக்கு ஒப்புதல் தருவது , பங்குகளை 
வழங்குவது , பங்குத் தொகைகளைக் கோறுவது ( Making calls ) . 
பறிமுதல் செய்வது ( Forfeiture ), பறிகொடுத்தலை ஏற்றுக் 
காள்வது , பங்கு ஆதாயம் ( Dividend ) வழங்குவது , நிறுவனத் 
தின் நிதிகளைச் செலவழிப்பது , நிறுவனத்தின் சொத்துகளைக் 
கொள்வினை கொடுப்பினை செய்வது முதலான பற்பல காரியங் 
களில் அவர்கள் நம்பகர்களைப் போல் முழு நம்பிக்கைக்குகந்தவர் 
களாக நிறுவனத்தின் முழு நன்மையையும் கருத்தில் ஆழக் 
கொண்டு முழு மூச்சுடன் முயன்று செயலாற்ற வேண்டிய கடமை 
யைக் கொண்டுள்ளார்கள் . இக் காரணங்களால் தான் . 
இயக்குநர்கள் நிறுவனத்தின் நம்பகர்கள் என்ற எண்ணமும் 
எழுந்து நடமாடுகிறது . அது எவ்வளவுக்குத் திண்ணமானது 
என்று மேற்கூறியவைகளைக் கொண்டு தெளிவு காணலாம் . 
மேலும் , இயக்குநர்கள் நிறுவனத்தின் நம்பகர்களாகக் கருதப்படு 
கிறார்களேயன்றி , பங்குநர்களின் நம்பகர்களாகவல்ல என்பதை 
நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் . இதைக் கீழ்க்காணும் 
வழக்கு விளக்குகிறது . 


பெர்சிவல் V. ரைட் ( Percival v . Wright ( 1902 ) 2 Ch . 421 ] 
என்ற இவ் வழக்கில் இயக்குநர்கள் நிறுவனத்தின் தொழிலை 
( Uundertaking ) அதிக விலைக்கு விற்க ஏற்பாடு செய்து கொண் 
டிருக்கையில் , அதைப் பங்குநர்களுக்குத் தெரிவிக்காமல் அவர்கள் 
பங்குகளை வாங்கி , பின்னர் அதிக விலைக்கு விற்று ஆதாயம் 
அடைந்தனர் . அதைக் கண்டு ஆத்திரம் அடைந்த பங்குநர்கள் 
போட்ட வழக்கில் , இயக்குநர்கள் பங்குநர்களின் நம்பகர்கள் 
( Trustees ) அல்ல என்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 


ஆனால் , அவர்கள் நன்மைக்காகச் செய்வதாகப் பொய் 
யுரைத்துப் பங்குநர்களை ஏமாற்றினால் , அவ்வாறு ஏமாற்றிப் 
பெற்ற ஆதாயத்திற்குப் பங்குநர்களுக்குப் பொறுப்புள்ளவராகி 
றார்கள் இயக்குநர்கள் . இதை ஆலன் V. ஹயட் ( Allen v , Hyatt ) 
என்ற வழக்கு விளக்குகிறது . இவ் வழக்கில் இயக்குநர்கள் நிறு 
வனம் வேறொரு நிறுவனத்துடன் இணைவதற்குப் பங்குநர்கள் 
இசைவு வேண்டும் என்று கூறி , அப்பங்குகளை வாங்கும் உரிமையும் 
பெற்றனர் . பின்னர் , அவர்களின் முன்னேற்பாட்டின்படி பங்கு 
களை அதிக விலைக்கு விற்று ஆதாயம் அடைந்தனர் . ஆனால் , நீதி 
மன்றம் அது அடாததென்றும் , அந்த ஆதாயத்தை , ஏமாந்த 
அந்தப் பங்குநர்களுக்கே உரியது என்றும் முடிவு செய்தது . 


இயக்குநர்கள் 


171 


மாக 


நிறுவனத்தின் உறுப்புகள் ( Organs of the Company ) 

மூன்றாவதாக , இயக்குநர்கள் இன்றைய நிறுவனவியலில் 
நிறுவனத்தின் உடலுறுப்புகளாகவே கருதப்படுகின்றனர் . நிறு 
வனங்கள் தோன்றிய நாள் தொட்டு , அவைகள் உடலுறுப்புகள் 
இல்லாத , 

எண்ணங்கள் , உணர்ச்சிகள் அற்ற , தவறுகளும் 
தீங்குகளும் செய்யமுடியாத உருவமும் அருவமும் அற்ற ஒரு 
செயற்கை நபர் என்ற கருத்து மிக ஆழ வேறூன்றியிருந்தது . 
இதனால் பின்னர் ஏராளமாக முளைத்த நிறுவனங்கள் தாராள 
மாகத் தவறுகளும் தீங்குகளும் செய்தாலும் தண்டனைகளுக்குத் 
தப்பி வந்தன . இவ்வாறு இயக்குநர்கள் நிறுவனத்தின் பெயரால் 
தீங்குகள் இழைத்து தண்டனைகளில் இருந்து தப்பிக்க முற்பட்ட 
னர் . இந் நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க , 

முளைத்தது 
முற்றிலும் புதிய கருத்து . அது நாளா வட்டத்தில் வெகு வேக 

வளர்ந்து , இன்றைய , நிறுவனவியலில் மிக ஆழமாக 
வேரூன்றிவிட்டது . இக்கருத்தின்படி இயக்குநர்கள் நிறு 
வனத்தின் உறுப்புகளாகவே கருதப்படுகின்றனர் . இயக்குநர் 
களின் எண்ணங்கள் நிறுவனத்தின் எண்ணங்களாகவும் , இயக்குநர் 
களின் தீங்குகளும் குற்றங்களும் , நிறுவனங்களுடையதாகவும் கரு 
தப்பட்டு , அவைகளும் சட்டத்தின் தண்டனைகளுக்குட் படுத்தப் 
படுகின்றன . இந்த நிலைமைக்குக் கடைக்கால் போடப்பட்டது . 
லேனார்ட்ஸ் கேரியிங் கம்பெனி y ஏஷியாட்டிக் பெட்ரோலியம் 
கம்பெனி [ Lennard s Carrying Co. y . Asiatic Petroleum Co. 
( 1915 ) A.C. 705 ] என்ற வழக்கில் அதன் விவரங்கள் பின்வரு 
மாறு : 

வாணிபக் கப்பல் சட்டத்தின்படி ( Merchant Shipping Act , 
1894 ) , ஒரு கப்பலின் சொந்தக்காரர் தன் தவறுதலின்றி விளைந்த 
இழப்புக்குப் பொறுப்பல்ல என்று கூறுகிறது . இவ் வழக்கில் , 
கப்பலின் சொந்தக்காரர் ஒரு நிறுவனம் . அந்தக் கப்பல் விளைத்த 
சேதம் ( Damage ) நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ( Mana 
ging Director ) செய்த தவறுதலால் விளைந்தது . இழப்பீடு 
கோரி , நிறுவனத்தின் பேரில் போடப்பட்ட வழக்கில் , உடலும் 
உயிரும் அற்ற நிறுவனம் குற்றமற்றது , தவறு செய்யும் தன்மைய 
தல்ல என்று தர்க்கம் செய்யப்பட்டது . ஆனால் , நீதிமன்றம் 
இந்த வாதத்திற்குச் செவி சாய்க்காமல் , நிறுவனத்தின் எண்ண 
மும் செயலும் இயக்குநர்களின் எண்ணமும் செயலுமேயாகும் 
என்றும் , இயக்குநர்களின் தீங்குகளும் குற்றங்களும் , நிறுவனம் 
செய்வதாகும் என்றும் முடிவு செய்தது நீதிமன்றம் . 

மேற்கூறப்பட்ட நீதிமன்றத்தின் முடிவு இன்றைய இந்திய 
நிறுவனச் சட்டத்தின் பெருவாரியான பிரிவுகளில் எதிரொலிக்கப் 


172 


நிறுவனச் சட்டவியல் 


கப்பட்டுள்ளது . அவைகளின்படி நிறுவனங்களால் விழையும் 
எல்லாத் தவறுதல்களுக்கும் குற்றங்களுக்கும் , நிறுவனமும் அதன் 
ஓவ்வொரு அதிகாரியும் சிறை தண்டனைக்கும் தண்டனை வரிக்கு 
முள்ளாகின்றனர் . 


வரையறை 


இவ்வாறு பல்வேறு பாகங்களேற்றுச் செயலுறும் இயக்குநர் 
களைப்பற்றி நிறுவனச் சட்டத்தில் தெளிவான வரையறை தரப் 
படவில்லை . 

2 ( 13 ) ஆவது பிரிவில் இயக்குநர் என்றால் அந்தப் 
பதவியில் உள்ள எவரையும் சேர்ந்ததாகும் என்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . இவ் வரையறை இயக்குநரின் நிலையைத் தெளி 
வாக்குவதாயில்லை . இயக்குநர்கள் ஒருவரின் கட்டளைகளுக் 
குட்பட்டு நடந்தால் , அவரும் இயக்குநராகப் கருதப்படுகிறார் 
( Pseudo - director ) . இம் முறையில் நிறுவனத்தையும் இயக்கு 
நர்களையும் ஆட்டிவைக்கும் கடன்காரரும் இயக்குநராவார் . 


என்று 


நிறுவனத்தின் இயக்குநர்கள் கூட்டாகச் செயல்பட 
வேண்டும் . இக் குழு , இயக்குநர்கள் குழு ( Board of Directors ) 

குறிப்பிடப்படுகிறது . இக் குழுதான் நிறுவனத்தின் 
தலைமைச் செயலாட்சித்துறை ( Chief Executive ) , மற்ற இயக்கு 
நர்கள் இக் குழுவின் மேற்பார்வைக்கும் கட்டுப்பாட்டுக்கு 
முட்பட்டு ( Supervisor and Control ) செயலுறவேண்டும் . இக் 
குழு அமைக்கப்படும் வகையும் , அதற்கு இயக்குநர்கள் தேர்ந் 
தெடுக்கப்படும் முறைகளும் , அதன் அதிகாரங்களும் , 
களும் , பொறுப்புகளும் பின்வருமாறு : 


கடமை 


இயக்குநர்கள் குழுவின் குறைந்த உச்ச வரம்புகள் ( Minimum and 

Maximum number of Directors ) 


252 ஆவது பிரிவில் , இயக்குநர்கள் குழுவில் , பொது நிறுவ 
னமாயின் ( Public Co. ) குறைந்தது மூன்று இயக்குநர்களும் , 
தனியார் 

நிறுவனமாயின் ( Private Company ) குறைந்தது 
இரண்டு இயக்குநர்களும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது . 
இயக்குநர்கள் குழுவின் உச்சவரம்பு செயல்முறை விதிகளில் குறிப் 
பிட்டுள்ளபடி இருக்கவேண்டும் . இவ் வரம்பிற்குட்பட்டு நிறுவனம் 
வேண்டும் போது பொதுக்கூட்டத்தில் பொதுத் தீர்மானம் ( Ordin 
ary resolution )) செய்து 

இயக்குநர்களின் எண்ணிக்கையை 
எண்ணம்போல் ஏற்றிக்கொள்ளலாம் . ஆனால் , அவ்வாறு அதிகப் 
படுத்திய எண்ணிக்கை , மத்திய அரசு ஒப்புதலின்றிச் செல்லாது , 
ஆனால் ( 1 ) 1951 - ம் ஆண்டு ஜூலை 21 ஆம் தேதியிலிருந்து செய 


இயக்குநர்கள் 


173 


லுறும் நிறுவனம் அதன் செயல்முறை விதிகள் அந்தத் தேதியில் 
அனுமதித்த உச்ச வரம்பிற்குட்பட்டு இயக்குநர்களின் எண்ணிக் 
கையை அதிகப்படுத்துவதற்கும் , ( 2 ) மற்ற நிறுவனங்கள் செயல் 
முறை விதிகளில் முதன் முதலாக அனுமதித்த உச்சவரம்பிற் 
குட்பட்டு இயக்குநர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் 
( 3 ) அதிகப்படுத்திய எண்ணிக்கை பன்னிரண்டிற்குள் இருந் 
தாலும் , மத்திய அரசின் ஒப்புதல் பெறத் தேவையில்லை . 


முதன் முதலாக பதவி ஏற்கும் இயக்குநர்கள் ( The First set of 

Directors )) 


நிறுவனத்தின் இயக்குநர்களின் முதல் தொகுதி அமைப்பு 
முறை ஏட்டில் கையெழுத்திட்ட ஆதரவாளர்களால் அமர்த்தப் 
படுகின்றனர் . அவ்வாறு அமர்த்தாவிடில் , 

ஆதரவாளர்களில் 
தனி நபராக உள்ள அனைவரும் இயக்கு நர்களாகின்றனர் . 
நிறுவனம் பதிவானவுடனே அவர்கள் இயக்குநர்களாகின்றனர் . 
ஆனால் , அவர்கள் அப்பதவிகளை அடுத்த ஆண்டுப் பொதுக் 
கூட்டம் வரையில் வகிப்பார்கள் . அதன் பின்னர் , இயக்குநர்கள் 
255 ஆவது 

பிரிவில் குறிப்பிட்டபடி அமர்த்தப்படுகின்றனர் .. 
மேலும் , ஆதரவாளர்கள் இயக்குநர்களாக பதவி ஏற்றது செல்லு 
படி ஆகவேண்டும் என்றால் , அவர்கள் 

ஒவ்வொருவரும் 
இயக்குநராக இருக்க எழுத்து மூலம் இசைவு தெரிவித்துக் 
கையெழுத்திட்டுப் பதிவாளரிடம் தரவேண்டும் , அல்லது 
அமைப்பு முறை இயக்கு நரின் தகுதிக்குரிய பங்குகளை ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் அல்லது தகுதிக்குரிய பங்குகளை எடுத்துக் 
கொள்வதாகப் பதிவாளரிடம் வாக்குறுதி தரவேண்டும் . 


இயக்குநர்கள் பொதுக்கூட்டங்களில் அமர்த்தப்படுதல் ( Appointment 

at General Meetings ) 


சாதரணமாக , முறைப்படி ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்கள் 
அந்த நிறுவனத்தின் ஆண்டுப் பொதுக் கூட்டங்களில் பங்குநர் 
களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் . ஒரு பொது நிறுவனத்தி 
லும் அதைச் சார்ந்த தனியார் நிறுவனத்திலும் , இயக்குநர்கள் 
குழுவின் எண்ணிக்கையில் , மூன்றில் ஒரு பகுதி நிலையான பதவி 
களாக இருக்கலாம் . ஆனால் , மூன்றில் இரண்டு பகுதி தவணை 
முறைப்படி ( By rotation ) பதவியிலிருந்து விலகுவதாக இருக்க 
வேண்டும் . ஆனால் , அவ்வாறு பதவியிலிருந்து விலகுபவர்களில் 
மூன்றில் ஒரு பகுதி தான் ஒரே ஆண்டில் விலகலாம் . அவர் 
களுள் பதவியில் நீண்ட காலம் இருந்தவர்கள் முதலில் விலக 
வேண்டும் . அவர்களுள் சிலர் 

ஒரே நாளில் 

பதவியேற் 


174 


நிறுவனச் சட்டவியல் 


செய்து 


றிருந்தால் , யார் விலகுவது என்பது அவர்களுக்குள் ஒப்பி 
முடிவு கொள்ளலாம் . 

அது இயலாவிடில் , யார் 
விலகவேண்டும் என்பது சீட்டுக் குலுக்கி முடிவு செய்யப்பட 
வேண்டும் ( By casting lots ) . காலியான பதவிகளை நிறுவனம் 
அதே கூட்டத்தில் நிரப்ப வேண்டும் . ஆனால் , பொதுக் கூட்டப் 
பதவிகள் நிரப்பப்பட வேண்டியதில்லை என்றும் தீர்மானம் செய்ய 

இவை இரண்டும் செய்யாவிடில் கூட்டம் ஒரு வாரத்திற்கு 
ஒத்திவைக்கப்பட்டதாகக் கருதப்படுகிறது . மீண்டும் கூடிய கூட் 
டத்திலும் , புதியவர்கள் அமர்த்தப்படவில்லை என்றால் , பதவி 
யிலிருந்து விலகிய இயக்குநர்கள் மீண்டும் கூடிய அமர்த்தப்பட்ட 
தாகக் கருதப்படுகின்றனர் . ஆனால் , தேர்தலில் நின்று தோற் 
கடிக்கப்பட்டவரும் , பதவியிலிருக்க விருப்பமில்லாததை எழுத்து 
மூலம் தெரிவித்தவரும் , இயக்குநருக்குரிய பங்குத் தகுதிகளை 
இழந்தவரும் , பதவி ஏற்பதற்குத் தனிமுறை அல்லது பொதுத் 
தீர்மானம் தேவைப்படுபவரும் ( Special or Ordinary resolutiou ) 
மீண்டும் பதவி ஏற்க முடியாது . 


கையாள 


காலியான பதவிகளில் புதியவர்களை அமர்த்த வேண்டுமானால் 
257 ஆவது 

பிரிவில் குறிப்பிட்டுள்ள முறைகளைக் 
வேண்டும் . அதன்படி , புதிதாக அமர்த்தப்படுவதைப் பொதுக் 
கூட்டம் நடப்பதற்குப் பதினான்கு நாட்களுக்கு முன்பு நிறுவனத் 
திற்கு அறிக்கை தரவேண்டும் . மேற்படி அறிக்கையை , அமர்த்தப் 
படுவதாக இருக்கும் இயக்குநர் அல்லது அவரை இயக்குநராக 
முன்மொழிபவர் ( Proposer ) தரலாம் . நிறுவனம் கூட்டம் நடப்ப 
தற்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக அந்த அறிக்கையை உறுப்பினர் 
களுக்குத் தெரிவிக்கவேண்டும் . 


தீர்மானம் செய்து அமர்த்தப்படல் ( Appointment by Resolution ) 


நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஒவ்வொருவரையும் , பொதுக் 
கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஓட்டுப் போட்டுத் தேர்ந்தெடுக்க 
வேண்டும் . இயக்குநர்களைக் கூட்டமாக ஓட்டு முறையில் தேர்ந் 
தெடுக்க முடியாது . ஒவ்வொருவராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டும் . ஒரே தீர்மானத்தால் , இரண்டு அல்லது இரண்டுக்கு 
மேற்பட்ட இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் , அது செல் 
லா ததாகும் . ஆனால் , கூட்டம் ஒருமனதாகத் தீர்மானம் செய்வ 
தாயின் , ஒரே தீர்மானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்குநர்கள் 
அமர்த்தப்படலாம் . புதிதாக முதல் தடவையாக அமர்த்தப் 
பட்டவர் ஒரு மாதத்திற்குள் இயக்குநராக இருப்பதற்குத் தன் 
இசைவை எழுத்து மூலம் பதிவாளரிடம் தரவேண்டும் . 


இயக்குநர்கள் 


175 


தனிமுறைத் தீர்மானம் செய்து அமர்த்தப்படுதல் ( Appointment by 

Special Resolution ) 


ஒரு சிலரை இயக்குநர்களாக அமர்த்த வேண்டுமென்றால் , 
நிறுவனத்தின் தனிமுறைத் தீர்மானம் தேவைப்படுகிறது . நிறு 
வனத்தின் மேலாண்மை முகவருக்கு ( Managing Agent ) நிறுவனத் 
திற்கு இயக்குநர்களை அமர்த்தும் அதிகாரம் இருப்பின் அவர்கள் 
கீழ்க்குறிப்பிட்டவர்களை நிறுவனத்தின் தனிமுறைத் தீர்மான 
மின்றி அமர்த்த முடியாது . அவர்கள் விவரம் பின்வருமாறு : 

( 1 ) நிறுவனத்தின் அதிகாரி , பணியாளர் , ஆதாயம் பெறும் 
பதவி பெற்றிருப்பவர் . 


( 2 ) வேறொரு நிறுவனம் , ஆதாயம் பெறும் பதவி நிறுவனத் 
தில் பெற்றிருந்தால் , அந்த நிறுவனத்தின் கூட்டாளி அல்லது 
பணியாளர் . 


( 3 ) ஒரு தனியார் நிறுவனம் , ஆதாயம் அடையும் பதவி 
நிறுவனத்தில் பெற்றிருந்தால் , அதன் உறுப்பினர் . அதிகாரி அல் 
லது பணியாளர் . 


( 4 ) பொது நிறுவனம் , ஆதாயம் அடையும் பதவி நிறு 
வனத்தில் பெற்றிருந்தால் , அதன் அதிகாரி , பணியாளர் . 


( 5 ) மேலாண்மை முகவர் பெறும் 

பெறும் ஊதியத்தில் 
பெறும் உரிமை உடையவர் . 


பங்கு 


( 6 ) மேலாண்மை முகவருடன் கூட்டுச்சேர்ந்தவர் 
ciate ) அல்லது அவர் அதிகாரி அல்லது பணியாளர் . 


( Asso - 


( 7 ) மேலாண்மை முகவரால் நடத்தப்படும் நிறுவனங் 
களின் 

அல்லது அவைகளைச் சார்ந்த நிறுவனங்களில் உள்ள 
அதிகாரி , அல்லது பணியாளர் . 


ஓட்டுப்போடும் முறை - ( System of Voting ) 

பொதுவாக ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்கள் , சாதாரண 
மாகப் பெரும்பான்மையான ஓட்டுகளால் தேர்ந்தெடுக்கப்படு 
கின்றனர் ( By simple majority ) . இம் முறையில் ஒரு ஓட்டு அதிக 
மாகப் பெற்றாலும் தேர்ந்தெடுக்கப் படலாம் . இதனால் கணிச 
மான சிறுபான்மையினருக்கு இயக்குநரை அமர்த்தும் வாய்ப்புக் 
கிடைப்பதில்லை . இக்குறையை நீக்க , நிறுவனச் சட்டத்தில் 265 
-வது பிரிவில் , கூட்டு முறையில் ஓட்டுப்போட்டு இயக்குநர்களைத் 


176 


நிறுவனச் சட்டவியல் 


தேர்ந்தெடுக்கவும் ( Proportional Representation ) நிறுவனங்கள் 
செயல்முறை விதிகளை அமைத்துக் கொள்ளலாம் என்று குறிப் 
பிடப்பட்டுள்ளது . 

இம் முறையில் சிறுபான்மையினருக்கும் 
இயக்குநர்களை அமர்த்துவதற்கு வாய்ப்புக் கிடைக்கும் . 


தற்செயலாகக் காலியாகும் பதவிகள் ( Casual Vacancies ) 


பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகத் தற்செயலாகக் காலி 
யாகும் பதவிகள் செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி 
நிரப்பப்பட வேண்டும் . 

செயல்முறை விதிகளில் மேற்படி 
விவரங்கள் இல்லாவிடில் , இயக்குநர் குழு , அப்பதவிகளை நிரப்ப 
லாம் . அவ்வாறு பதவி ஏற்றவர் அந்தப் பதவியிலிருந்தவர் பதவி 
காலம் முடியும் வரையில் அப் பதவியில் இருக்கலாம் . 


கூட்டு இயக்குநர்கள் ( Additional Directors ) 


ஒரு நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் அனுமதித்தால் , 
இயக்குநர்குழு கூட்டு இயக்குநர்களை அமர்த்தலாம் . ஆனால் , 
அவ்வாறு அமர்த்தப்படுவதால் இயக்குநர்களின் எண்ணிக்கை 
செயல்முறை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உச்சவரம்பை மீறக் 
கூடாது . இவ்வாறு அமர்த்தப்பட்ட கூட்டு இயக்குநர்கள் நிறு 
வனத்தின் அடுத்தப் பொதுகூட்டம் வரையில் பதவி வகிப் 
பார்கள் . 


தற்செயலாகக் காலியான பதவிகளை இயக்குநர் குழு நிரப்பா 
விட்டால் , பொதுக்கூட்டத்தில் அப் பதவிகள் நிரப்பப்படலாம் . 
விஸ்வ நாதன் V. டிபின்ஸ் B. A. அண்டு பிரைவேட் லிமிடெட் 
( Viswanathan v . Tiffins B A. and P. Ltd. , A.I.R. ( 1953 ) Mad . 
520 ] என்ற இவ்வழக்கில் செயல் முறை விதிகள் இயக்குநர் குழுவுக் 
குத் தற்செயலாகக் காலியான பதவிகளை நிரப்புவதற்கு அதிகாரம் 
வழங்கியது . அது அவ்வாறு செய்யுமுன் அப் பதவிகள் பொதுக் 
கூட்டங்களில் நிரப்பப்பட்டன . அது முறையல்லவென்று முறை 
யிட்டுப் போடப்பட்ட வழக்கில் , அது முற்றிலும் முறையான 
தென முடிவு செய்யப்பட்டது . ஆனால் , ராம்கிஸன் தாஸ் V. 
FŚWIT FIT GOT (Ramkisandas v . Satyacharan , A.I.R. ( 1950 ) ( P.C. ) 
81 ] என்ற வழக்கில் செயல்முறை விதிகள் மிகத் தெளிவாகத் தற் 
செயலாகக் காலியான பதவிகள் இயக்குநர் குழுவினால் தான் 
நிரப்பப்படவேண்டும் என்று குறிப்பிட்டால் அதை மீறி , அப் 
பதவிகளைப் பொதுக்கூட்டங்களில் நிரப்ப முடியாது என்று 
மூடிவு செய்யப்பட்டது . 


இயக்குநர்கள் 


177 


மத்திய அரசால் இயக்குநர்கள் அமர்த்தப்படல் 

408 ஆவது பிரிவின்படி , சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவ 
தையும் , தவறான 

மேலாண்மையையும் ( Mis - management ) 
தடுக்கும் பொருட்டு , ஒரு நிறுவனத்திற்கு இரண்டு இயக்குநர் 
களுக்கு மேற்படாமல் அமர்த்தலாம் . 
இயக்கு நருக்குரிய தகுதிகள் ( Qualifications of Directors ) 

நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் இயக்குநராய் இருப்ப 
தற்கு ஏற்றுக் கொள்ள வேண்டிய குறைந்த அளவுப் பங்குகளின் 
எண்ணிக்கையைக் குறிப்பிடுகின்றது . அதன் படி பங்குகளை 
ஏற்றுக் கொள்பவர் தான் இயக்குநர் ஆகத் தகுதியுள்ளவர் . மேற் 
படித் தகுதியை இயக்குநராக அமர்த்தப்பட்ட இரண்டு மாதங் 
களுக்குள் பெற வேண்டும் . இப் பங்குகள் தகுதிக்கு ரிய பங்குகள் 
( Qualifying shares ) என்று குறிப்பிடப்படுகிறது . இந்தத் தகுதிக் 
குரிய பங்குகளின் மதிப்பு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற் படக் 
கூடாது . மேற்படி பங்குகளுக்குப் பதிலாகப் பங்குப் பற்றாணைகள் 
( Share Warrants ) பெற்றிருந்தால் போதாது . இயக்குநராக 
அமர்த்தப் பட்டவர் தகுதிக்குரிய பங்குகளை இரண்டு 

மாதங் 
களுக்குள் பெறாவிட்டால் , அவர் தன் பதவியை இழப்பதோடு , 
அவர் அந்தப் பதவியில் நீடித்தால் தண்டனைக்குள்ளாவார் . 
மேலும் தகுதிக்கு ரிய பங்குகள் முழுவதையும் இயக்குநராக இருப் 
பவர் தம் பெயரிலேயே பெற வேண்டும் . 
இயக்கு கருக்குரிய தகுதியில்லாமை ( Disqualification for 

a 
Director )) 

274 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி கீழே குறிப்பிடப்பட் 
டவர்கள் ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கத் தகுதியற் 
றவர்கள் : 


( 1 ) நீதிமன்றத்தால் சான்றிடப்பட்ட புத்தித் தெளிவு 
இல்லாதவர்கள் ( Insane persons ) . 

( 2 ) விடுதலை பெறாத நொடிப்பு நிலையினர் ( Undischarged 
insolvent ) , 

) . 
( 3 ) நொடிப்பு நிலையராக முடிவு செய்யப்படும்படி மனுச் 
செய்தவர் . 

( 4 ) ஒழுக்கம் தவறிய குற்றத்திற்காக ஆறு மாதத்திற்குக் 
குறையாமல் சிறைவாசம் அனுபவித்தவர் . 

( 5 ) ஆறு மாதங்களாகப் பங்குக் கோரிக்கைத் தொகைகளைச் 
செலுத்தாதவர் . 

நி -12 


178 


திறுவனச் சட்டவியல் 


( 6 ) 203 ஆவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி மோசடி செய்து 
தகுதியிழந்தவர் ( Fraudulent person ) . 

இவைகளைத் தவிர இருபது நிறுவனங்களில் இயக்குநராய் 
இருப்பவர் . அதற்கு மேலும் இயக்குநராகத் தகுதியற்றவர் . 


இயக்குநர்கள் பதவி விலகும் வகைகள் ( Vacation of office of 

Directors ) 

( 1 ) இயக்குநராக இருப்பதற்குரிய தகுதிகளை இழந்தவர் 
அல்லது தகுதியற்றவர் . 

( 2 ) இயக்குநர் குழுவின் அனுமதியின்றி , இயக்குநர் குழுவின் 
மூன்று 

கூட்டங்களுக்குத் தொடர்ச்சியாக வராவிட்டாலும் , 
அல்லது மூன்று மாதங்களில் நடைபெற்ற எல்லாக் கூட்டங் 
களுக்கும் போகாவிட்டாலும் , பதவியை இழக்கிறார் . 

( 3 ) 295 ஆவது பிரிவில் குறிப்பிடப் பட்டுள்ளதற்கு மாறாக , 
நிறுவனத்திடம் கடன் பெறுபவர் , பதவி விலகுவார் . 

( 4 ) 299 ஆவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு மாறாக , 
நிறுவனத்துடன் உள்ள தன் சொந்த நலனைத் தெரிவிக்காமல் 
ஒப்பந்தம் செய்து கொள்பவர் பதவியை இழப்பார் . 

( 5 ) இயக்குநராக அமர்த்தப்பட்ட இரண்டு மாதங்களுக்குள் 
தகுதிக்குரிய பங்குகளைப் பெறாதவர் பதவி இழப்பார் . 

( 6 ) 203 ஆவது பிரிவின்படி நீதிமன்றத்தின் ஆணைப்படி 
தகுதி இழப்பவர் , பதவி இழப்பார் . 
( 7 ) 284 ஆவது 

பிரிவின்படி பதவியிலிருந்து விலக்கப்படு 
பவர் . 

( 8 ) பதவியின் காரணமாக இயக்குநர் பதவி பெற்றவர் , அப் 
பதவி இழந்தால் இயக்குநர் பதவியும் இழப்பார் . 

( 9 ) மேலாண்மை முகவரால் இயக்குநராக அமர்த்தப் 
பட்டவர் . மேலாண்மை முகவர் பதவி முடிந்தால் , பதவி இழப் 
பார் . 


இயக்குநர்களை விலக்கும் முறைகள் ( Removal of Directors ) 

( 1 ) பங்குநர்களால் விலக்கப்படுதல் : 284 ஆவது பிரிவின்படி 
நிறுவனம் பொதுக்கூட்டத்தில் ஒரு பொதுத் தீர்மானம் ( Ordinary 
resolution ) செய்து ஓர் இயக்குநரை அவரது பதவிக்காலம் முடி 
வதற்கு முன்பாக 

விலக்கலாம் . ஆனால் , இவ்வாறு விலக்கு 
வதற்குச் சில விலக்குகள் சட்டத்திலே தரப்பட்டுள்ளன . அவை 
யாவன : ( 1 ) மத்திய அரசினரால் 408 ஆவது பிரிவின்படி அமர்த் 


இயக்குநர்கள் 


179 


தப்பட்ட இயக்குநர்கள் , ( 2 ) தனியார் நிறுவனத்தில் ஆயுள் 
உள்ளவரை பதவி வகிக்கும் உரிமை உடையவர் . ( 3 ) இயக்குநர் 
களில் மூன்றில் இரண்டு பங்குக்கூட்டு முறையில் தேர்ந்தெடுக்கும் 
நிறுவனம் ( Company adopting system of proportional represen 
tation ) . 


ஓர் இயக்குநர் விலக்கப்படுவதைப்பற்றித் தனி முறை அறிக்கை 
( Special Notice ) தரப்பட வேண்டும் . அதாவது விலக்கப்போகும் 
தீர்மானத்தை முன் கூட்டியே 14 நாட்களுக்கு முன்பாக நிறு 
வனத்திற்கு அறிக்கை செய்யவேண்டும் . நிறுவனமும் மேற்படி 
அறிக்கையை உறுப்பினர்களுக்குத் தெரிவிக்க வேண்டும் . விலக்கப் 
போகும் தீர்மானம் நிறுவனம் பெற்றவுடன் . உடனே அதன் 
நகலை இயக்குநருக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . விலக்கப்படப் 
போகும் இயக்குநருக்குத் தீர்மானத்தை எதிர்த்து மறுப்புத் தெரி 
விக்க உரிமை உண்டு . அவர் தன் முறையீட்டை உறுப்பினர் 
களுக்கு அறிவிக்கும்படி கேட்டுக் கொண்டால் , நிறுவனம் அவ் 
விதமே செய்ய வேண்டும் . அவ்வாறு செய்வதற்குப் போதிய 
நேரமில்லா விட்டால் , பொதுக் கூட்டத்தில் அந்த முறை 
யீட்டைப் படிக்கலாம் . 


ஓர் இயக்குநர் விலக்கப்படுவதால் உண்டாகும் காலி இடத்தை 
உடனே அதே திட்டத்தில் நிரப்பி விடலாம் . ஆனால் , அவ்வாறு 
செய்வதற்குரிய தீர்மானத்திற்குத் தனி முறை அறிக்கை ( Special 
Notice ) தரவேண்டும் . அவ்வாறு காலியான இடத்தில் அமர்த்தப் 
பட்டவர் , பதவியிலிருந்து விலக்கப்பட்டவர் எவ்வளவு காலம் 
அந்தப் பதவி வகித்திருக்க முடியுமா அவ்வளவு காலம் அந்தப் 
பதவியை வகிப்பார் . விலக்கப்பட்டதால் காலியான இடம் 
பொதுக் கூட்டத்தில் நிரப்பப்படாவிட்டால் , தற்செயலாக காலி 
யான பதவிபோல . அந்த இடத்தை இயக்குநர் குழு , நிரப்பி விட 
லாம் 

விலக்கப்பட்ட இயக்குநர் அதனால் பதவி பறிபோன 
தற்காகத் தனக்குரிய இழப்பீடு பெறும் உரிமையை , இழக்க 
மாட்டார் . 


( 2) மத்திய அரசினரால் விளக்கப்படுதல் : மத்திய அரசினர் 
உயர் நீதிமன்றத்தின் பரிந்துரையின் ( Recommendation )படி 
ஓர் இயக்குநரையோ அல்லது நடத்துநர்களில் எவரேனும் ஒரு 
வரையோ ( Managerial persons ) விலக்கலாம் . 

அதாவது , 
நடத்துநர்களில் எவரேனும் மோசடி , குற்றம் , அடிக்கடி 
கவனமின்மை , நம்பிக்கைத் துரோகம் முதலானவை செய்பவ 
ராயினும் , நிறுவனம் நல்ல வியாபார முறைகளில் நடத்தப் 
படாவிட்டாலும் , அல்லது நிறுவனத்தின் வியாபாரத்தைக் 


180 


நிறுவனச் சட்டவியல் 


கெடுக்கும் வகையில் நடத்தப்பட்டாலும் , அல்லது நிறுவனத்தின் 
கடன்காரர்களையும் , உறுப்பினர்களையும் மோசடி செய்யும் முறை 
யிலும் , நாட்டின் பொது நலனுக்கு முரணாகவும் நிறுவனம் நடத் 
தப்பட்டாலும் , மத்திய அரசு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு 
அனுப்பலாம் . விசாரணையின் இடையே , நீதிமன்றம் , விசாரிக் 
கப்படுபவர் அதிகாரங்கள் பயன்படுத்தாதவாறு தடை செய்ய 
லாம் . விசாரணையின் முடிவை , உயர்நீதிமன்றம் , மத்திய அரசுக்கு 
அறிவிக்க வேண்டும் . அதன் பேரில் மத்திய அரசு அத்தகைய 
வரைப் பதவியிலிருந்து விலக்கலாம் . ஆனால் , விலக்குவதற்கு 
முன்பு , அவர் சமாதானம் தெரிவிப்பதற்குத் , தக்க வாய்ப்புத் தர 
வேண்டும் . அவ்வாறு விலக்கப்பட்டவர் அதற்குப் பிறகு ஐந்து 
வருடங்களுக்கு மேலாண்மை பதவிகளை வகிக்கத் தகுதியற்றவர் 
களாகின்றனர் . மேலும் , பதவி இழந்ததற்கு . இழப்பு ஈடு பெறத் 
தகுதியற்றவராகிறார் . 

( 3 ) நீதிமன்றத்தால் விலக்கப்படுதல் : சிறுபான்மையோர் ஒடுக் 
கப்படுவதையும் , முறைகேடான மேலாண்மையையும் தடுப்பதற் 
குச் செய்யப்பட்ட மனுவின் பேரில் , தேவையெனத் தோன்நினால் , 
நீதிமன்றம் , இயக்குநரையோ அல்லது தவறிழைக்கும் நடத்துநர் 
களில் எவரையும் பதவியி லிருந்து விலக்கலாம் . அவ்வாறு விலக்கப் 
பட்டவர் அந்த நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வேறெந்த நிறுவ 
னத்திலும் அதிகாரியாக ஐந்து ஆண்டுகளுக்குப் பணியாற்றத் 
தகுதியற்றவராகிறார் . மேலும் , அவர் தன் பதவி இழந்ததற்காக 
இழப்பு ஈடுபெறத் தகுதியற்றவராகிறார் . 
இயக்குநர்களின் அதிகாரங்கள் 

291 ஆவது பிரிவில் கூறியுள்ளபடி , நிறுவனத்திற்குரிய எல்லா 
அதிகாரங்களுக்கும் உரியவர்கள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் . 
அதாவது , சட்டப்படி நிறுவனம் செய்யக்கூடிய எல்லாச் செயல் 
களையும் , நிறுவனம் கையாளக் கூடிய எல்லா அதிகாரங்களையும் 
படைத்தவர்களாவர் . ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்கள் அதிகா 
ரங்களுக்கு இரண்டு வரம்புகள் உள்ளன . முதலாவது , நிறுவனம் 
பொதுக் கூட்டத்தில் செய்ய வேண்டியதை , இயக்குநர்கள் செய்ய 
முடியாது . இரண்டாவது , அதிகாரங்களைச் சட்டத்திற்கும் , 
அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதிகள் முதலானவைகளுக் 
குட்பட்டுக் கையாள வேண்டும் . 


இயக்குநர்களுக்கும் பங்குநர்களுக்கும் உள்ள தொடர்பு 
உயர்ந்தவர் தாழ்ந்தவரென்பதல்ல . இயக்குநர்கள் , பங்குநர் 
களின் முகவர்கள் அல்ல , அவரவர் வரம்பிற்குட்பட்டுச் செய 
லாற்ற முழு உரிமையுடையவர்கள் . செயல் 

முறை விதி 


இயக்குநர்கள் 


181 


களால் , இயக்குநர் குழுவுக்கு , வழங்கப்பட்ட அதிகாரத்தில் பங்கு 
நர்கள் பொதுவாகத் தலையிட முடியாது . அதுபோலவே , பங்கு 
நர்களுக்குள்ள அதிகாரத்தை இயக்குநர்கள் கையாள முடியாது . 
ஆனால் , இயக்குநர்கள் முறை தவறி நடந்தால் , பங்குநர்கள் 
அவர்கள் அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உரிமையுள்ளவராகின்ற 
னர் . ஆகையால் , கீழ்க்கண்ட காரணங்களுக்குப் பங்குநர்கள் 
தலையிடுவதற்கு உரிமை உடையவர்கள் : 


( 1 ) இயக்குநர்கள் தீய எண்ணத்துடன் நடந்து கொள்வது 
( Mala fide) 

( 2 ) இயக்குநர் குழு திறமையற்றிருப்பது . 

( 3 ) இயக்குநர்களுக்குள் கருத்து வேறுபாட்டால் முட்டு 
நிலை ஏற்படுவது ( Deadlock ) . 

( 4 ) மிச்ச அதிகாரங்களைக் ( Residuary powers ) கையாளுதல் . 

இயக்குநர்கள் அதிகாரங்களைக் கையாளும் முறைகளை , சட் 
டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 292 ஆவது பிரிவின் கீழ்க்கண்ட 
அதிகாரங்களை இயக்குநர்கள் தங்கள் கூட்டங்களில் முறையே 
தீர்மானம் செய்து கையாளவேண்டும் . அவைகள் பின்வருமாறு : 
( 1 ) பங்குத் தொகைகளைக் கோருவது . ( 2 ) கடனீட்டுப் பத்தி 
ரங்கள் வழங்குவது . ( 3 ) கடன் வாங்குவது ( 4 ) நிறுவனத்தின் 
பணங்களை முதலீடு செய்வது (Investments ). ( 5 ) கடன் தருவது . 
மேற்கூறியவைகளில் கடன் வாங்குவது , கடன் 

தருவது . 
நிறுவனத்தின் பணங்கனை முதலீடு செய்வது முதலான அதிகாரங் 
களை இதர இயக்குநர்களுக்கு முறைப்படி தீர்மானம் செய்து 
அளிப்பீடு செய்யலாம் ( delegate the powers ) . 


பதிகாரங்களுக்குக் கட்டுப்பாடுகள் ( Restriction on Powers ) 

293 ஆவது பிரிவின்படி , இயக்குநர்கள் நிறுவனத்தின் இசை 
வைப் பொதுக்கூட்டங்களில் பெற்ற பின்னரே கீழ்க்காணும் அதி 
காரங்களைக் கையாளலாம் . அதாவது ( 1 ) நிறுவனம் மேற் 
கொண்ட தொழிலை விற்பது அல்லது வாடகைக்கு விடுவது . 
( 2 ) இயக்குநரால் நிறுவனத்திற்குக் கொடுக்கப்பட வேண்டிய 
கடனுக்குத் தவணை தருவது . ( 3 ) பலவந்தமாக எடுத்துக்கொள் 
ளப்பட்ட தொழில்களுக்குப் பெற்ற இழப்பு ஈட்டை , நம்பகப் 
பிணையங்கள் ( Trust Securities ) அல்லாதவைகளில் முதலீடு 
செய்வது , ( 4 ) செலுத்தப்பட்ட பங்குத் தொகைக்கும் மேலாகக் 
கடன் வாங்குவது . ஆனால் , வங்கியிடம் ( Bank ) தற்காலிகமாகப் 
பெறும் கடன்கள் இதன்பாற்படாது . ( 5 ) தரும நீதிகளுக்கு 


182 


நிறுவனச் சட்டவியல் 


( Charitable Funds ) ஒரே வருடத்தில் 25 ஆயிரம் ரூபாய்களுக்கு 
மேலாக தானம் செய்வது , அல்லது ஆதாயத்தில் 5 சதவீதத் 
திற்கு மேலாக தானம் செய்வது . 

இயக்குநர்கள் மேற்கூறியவைகளைப் பொதுக்கூட்டத்தில் 
இசைவு பெறாமல் செய்தாலும் , அவைகளை முழு நம்பிக்கை 
யுடனும் நல்லெண்ணத்துடனும் கவனத்துடனும் ஜாக்கிரதை 
யுடனும் வாங்கியவர்கள் பாதிக்கப்படமாட்டார்கள் . 
இயக்குநர்கள் சொந்த நலன் கொண்ட காரியங்களில் இயக்குநர் 

குழுவின் இசைவு பெறவேண்டும் 

297 ஆவது பிரிவின்படி , நிறுவனம் செய்யும் ஒப்பந்தங் 
களிலும் , சொத்துகள் கொள்வினை கொடுப்பினை செய்வதிலும் , 
இயக்குநர் கள் தனிப்பட்ட முறையில் அவைகளில் சொந்த நலன் 
கொண்டிருந்தால் , அவைகளை , இயக்குநர் குழுவிற்கு , நன்றாக 
முழுவதும் அறிவித்து இசைவு பெறவேண்டும் . அவ்வாறு இசைவு 
பெறாவிட்டாலும் , அல்லது இசைவு மறுக்கப்பட்டாலும் , மேற் 
படி ஒப்பந்தங்கள் , இயக்குநர்குழுவின் , இச்சைப்படி தவிர்தகு 
நிலையதாகும் ( Voidable at the option of the Board ) . 


அரசியல் கட்சிகளுக்குத் தானம் தருவது தடைசெய்யப்பட்டுள்ளது 

( Prohibition of donations to Political Parties) 

நிறுவனச் சட்டத்திற்கு 1969 ஆம் ஆண்டு செய்யப்பட்ட 
திருத்தப்படி , நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்குத் தானம் 
தருவது தடை செய்யப்பட்டுள்ளது . 
இயக்குநரின் கடமைகள் 

( 1 ) முதற்கண் குறிப்பிடத்தக்கது , இயக்குநர்கள் நிறுவனத் 
திற்கு நம்பகர் ( Trustee ) நிலையில் உள்ளனர் . நிறுவனத்தின் 
நன்மைக்காகவே முழு மூச்சுடன் 

செயலாற்ற வேண்டும் . 
நம்பிக்கைக்குகந்த முறையில் 

முறையில் நடக்கவேண்டும் . அதை மீறி 
நம்பிக்கைத் துரோகம் செய்து ஆதாயம் அடைந்தால் அவ்வாதா 
யத்தை நிறுவனம் அவர்களிடமிருந்து மீளப் பெறலாம் . இதை 
குக் v . டீக்ஸ் [ Cook v . Deeks ( 1916 ) A.C. 554 ] என்ற வழக்கு 
விளக்குகிறது . இவ்வழக்கில் , நிறுவனம் ரயில்வே காண்ட்டிராக்ட் 
வேலை செய்துகொண்டிருந்தது . அதன் இயக்குநர்கள் சில ஒப்பந் 
தங்களைத் தங்கள் பெயரில் செய்து கொண்டு ஆதாயம் அடைந் 
தனர் . அந்த ஆதாயத்தை அவர்கள் அந்த நிறுவனத்துக்குத் 
திருப்பிச் செலுத்தவேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டது . 
ஆகவே , நிறுவனத்தின் பெயரால் இவர்கள் அடையும் ஆதாயம் 
முழுவதும் நிறுவனத்தைச் சார்ந்ததாகும் . 


இயக்குநர்கள் 


18 ? 


( 2 ) இயக்குநர்கள் கவனத்துடனும் , ஜாக்கிரதையாகவும் , 
திறமையுடனும் செயலாற்ற வேண்டும் . அவ்வாறின்றி அவர்கள் 
அஜாக்கிரதையாலும் அசட்டையாலும் நிறுவனத்திற்குச் சேதம் 
விளைவித்தால் அதற்கு அவர்கள் முழுப் பொறுப்பாகிறார்கள் . 
இந்தப் பொறுப்பைத் தவிர்ப்பதற்குச் செய்யப்படும் உடன்படிக் 
கைகள் முற்றிலும் செல்லாது என்று சொல்கின்றது 201 ஆம் 
பிரிவு . தங்கள் சொந்த விவகாரங்களில் எவ்வளவு கவனம் , 
ஜாக்கிரதை , திறமை முதலியவை மேற்கொள்வார்களோ அவ் 
வளவு மேற்கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் காரியங்களிலும் . 


( 3 ) இயக்குநர் குழுவின் கூட்டங்களுக்குத் தவறாமல் வர 
வேண்டும் . மூன்று கூட்டங்களுக்குத் தொடர்ச்சியாக வரத் 
தவறினால் பதவி பறிபோகும் . மேலும் , கூட்டங்களுக்கு வராம 
லேயே இருந்தால் , அதனால் பிறர் செய்யும் மோசடிகளுக்கும் 
பொறுப்பாக வேண்டியிருக்கும் . 


( 4 ) அளிப்படைவு அதிகாரத்தை மீட்டளிக்க 

இயலாது 
( Delegatus non - potest delegare ) . ஆனால் , இதற்கும் சில விலக் 
குகள் உள்ளன . ஆகவே , தொழில் முறைப்படி அவசியப்பட் 
டால் 

அதிகாரத்தை அளிப்படைவு செய்யலாம் . மேலும் ,, 
எழுத்து வேலையைச் சேர்ந்ததாயின் ( Ministerial works ) , அதை 
அளிப்படைவு செய்யலாம் . 

( 5 ) நிறுவனத்துடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களில் , 
அல்லது நிறுவனம் கொள்வினை , கொடுப்பினை செய்யும் சொத்து 
களில் , இயக்குநர்கள் தனி முறையில தமக்குள்ள சொந்த நலன் 
முழுவதையும் , நன்றாக , இயக்குநர் குழுவுக்கு , அறிவித்து அவை 
களுக்கு ஒப்புதல் பெறவேண்டும் . இல்லாவிடில் செல்லாது . 
இயக்குநர் குழுவின் கூட்டங்கள் 

285 ஆவது பிரிவின்படி ஒவ்வொரு நிறுவனமும் குறைந்தது 
மூன்று மாதத்திற்கு ஒரு கூட்டமும் ஒரு வருடத்தில் குறைந்தது 
நான்கு கூட்டங்களும் கூட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது . 


கூட்டத்திற்கு அறிக்கை 

இயக்குநர் குழு கூட்டப்படுவதை ஒவ்வொரு இயக்குநருக்கும் 
அறிக்கை செய்ய வேண்டும் . அறிக்கை அனுப்பப்பட வேண்டிய 
முறைகளைப் பற்றிச் சட்டத்தில் எவ்விதக் குறிப்பும் இல்லை . 
இயக்குநர் குழுவின் கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட 
தேதியில் கூட்டப்படும் என்று இயக்குநர்களுக்கு அறிவித்தால் 
அதுவே பின்னர் நடக்கும் கூட்டங்களுக்குப் போதுமான அறிக்கை 


184 


நிறுவனச் சட்டவியல் 


யாகும் . அறிக்கை எவ்வளவு நாட்களுக்கு முன்பு 

செய்ய 
வேண்டும் என்றும் எவ்விதக் குறிப்பும் சட்டத்தில் இல்லை . 
அறிக்கையில் நிகழ்ச்சிநிரல் ( Agenda ) குறிப்பிட வேண்டியதில்லை . 
மேலும் , அறிக்கையில் குறிப்பிட்டவைகளைத் தான் ஆலோசிக்க 
வேண்டுமென்பதில்லை . அறிக்கையில் இல்லாதவைகளையும் 
ஆலோசித்து முடிவு செய்யலாம் . 


அறிக்கை கூட்டம் நடப்பதற்குச் சில நிமிடங்களுக்கு முன்பு 
கொடுத்தாலும் போதுமானது . தற்செயலாக நடத்தப்பட்ட 
கூட்டமும் முறையானதாகும் . இதை , ஸ்மித் v . பரிங்கா மைன்ஸ் 
லிமிடெட் [ Smith v . Paringa Mines Ltd. ( 1906 ) 2 ch . 193 ] என்ற 
வழக்குத் தெளிவாக்குகின்றது . இவ்வழக்கில் , நிறுவனத்திற்கு , 
• A , B என்ற இரு இயக்குநர்கள் இருந்தனர் . B என்பவர் 
தலைவர் . காலி இடத்தை நிரப்புவதற்கு நிர்வாகக் குழு கூட்டப் 
பட்டது . ஆனால் , கூட்டத்திற்கு A என்பவர் வரவில்லை . B 
என்பவர் , A யின் அலுவலகத்துக்குச் சென்றார் . அங்கு அவரை 
வழியில் கண்டார் . அங்கே B என்பவர் , F என்பவரை முன் 
மொழியச் செய்தார் ( Proposed ) ஆனால் , A என்பவர் அதை 
எதிர்த்தார் . இருந்தாலும் , B தன் அறுதி வாக்கைப் பயன்படுத்தி 
( Casting vote ) , F தேர்ந்தெடுக்கப்பட்டதாக முடிவு செய் 
தார் . 


இயக்குநர் குழுக் கூட்டத்திற்குத் தேவையான குறை வெண் வரம்பு 

( Quorum for the meeting of the Board of Directors ) 

இயக்குநர் குழுக் கூட்டத்திற்குத் தேவையான குறை வெண் 
வரம்பு , மொத்த இயக்குநர்களில் மூன்றில் ஒரு பங்கு அல்லது 
இரண்டு இயக்குநர்கள் இவைகளில் எது அதிகமோ அதுவேயாகும் . 
மூன்றில் ஒரு பகுதி கணிக்கும்போது மிச்சம் வீழ்ந்தால் அதை 
ஒன்றாகக் கொள்ளவேண்டும் . இயக்குநர்கள் தம் சொந்த நலனால் 
கூட்டத்தில் அமரும் தகுதியிழந்தால் அப்போது குறைந்தது நலன் 
கொள்ளாத இரண்டு இயக்குநர்கள் இருந்தால் போதும் . குறை 
வெண் வரம்பு இல்லாத காரணத்தால் கூட்டம் நடத்த முடியா 
விடில் அந்தக் கூட்டம் அடுத்த வாரத்துக்கு அதே கிழமைக்கு 
ஒத்தி வைக்கப்படுகிறது . 


கூட்டம் நடத்தப்படும் முறைகள் 

கூட்டம் நடத்தப்படும் முறைகளும் விதிகளும் செயல்முறை 
விதிகளில் காணலாம் . கூட்டத்தில் ஆலோசிக்கப் படுபவைகள் 
அதிக ஓட்டுப்பெறுவதே முடிவானதாகும் . ஓட்டுகள் சமமாக 
இருந்தால் , தலைவரின் அறுதிவாக்கால் ( Casting vote ) முடிவு 


இயக்குநர்கள் 


185 


செய்யப்படுகிறது . தீர்மானங்கள் ( Resolutions ) கூட்டத்திலும் 
செய்யலாம் அல்லது அதன் நகலை ஒவ்வொரு இயக்குநருக்கும் 
அனுப்பி அவரவர் இசைவோ மறுப்போ பெறலாம் . 
கூட்டங்களின் நிகழ்ச்சிப் பதிவுகள் ( Minutes of the Meetings ) 

கூட்டங்களின் நடவடிக்கைகளும் , அவைகளில் ஆலோசித்துச் 
செய்த முடிவுகளும் முறையாகக் குறிப்பிட்ட பதிவேட்டில் பதிவு 
செய்யப்பட்டுத் தலைவரால் கையெழுத்திடப் படவேண்டும் . இப் 
பதிவேடு , நிகழ்ச்சிப் பதிவேடு ( Minutes Book ) என்று குறிப்பிடப் 
படுகிறது . இதில் ஒவ்வொரு கூட்டமும் நடந்த தேதி , நேரம் , 
கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் பெயர்கள் , ஆலோசிக்கப்பட்ட 
பொருள்களும் அவைகளின் முடிவுகளும் விவரமாகப் குறிப்பிடப் 
படுகின்றன. நிறுவனத்தின் பெயரால் செய்யாபட்டவை யாவும் 
முறையாகச் செய்யப்பட்டுள்ளன என்பதற்கு இப் பதிவேடுதான் 
முடிவான சான்றாகும் . 
இயக்குநர்கள் பெறும் ஊதியம் ( Remuneration of Directors ) 
இயக்குநர்கள் அளவுக்கு அதிகமான ஆதாயம் 

அடையா 
மலும் , உழைப்புக்கு உகந்த ஊதியம் பெறுவதற்கும் நிறுவனச் 
சட்டம் வழி வகுத்துள்ளது . இயக்குநர்களுக்குரிய ஊதியம் நிறு 
வனத்தின் செயல் முறை விதிகளில் குறிப்பிடப்படுகின்றது அல்லது 
நிறுவனம் பொதுக் கூட்டத்தில் பொதுத் தீர்மானம் அல்லது தனி 
முறைத் தீர்மானத்தால் முடிவு செய்யலாம் . இயக்குநர்களுக்கு 
வழங்கப்படும் ஊதியம் , 198 , 309 ஆவது பிரிவுகளுக்குட்பட்டு 
இருக்க வேண்டும் . 


198 ஆவது பிரிவின்படி , 

இயக்குநர்கள் , மேலாண்மை 
இயக்குநர் , மேலாண்மை முகவர் , செயலாளரும் பொருளாளரு 
மானவர் , மேலாளர் முதலானோருக்குத் தரக்கூடிய மொத்த 
ஊதியம் , நிறுவனத்தின் நிகர ஆதாயத்தில் ( Net project ) , 11 சத 
வீதத்துக்கு மேற்படக் கூடாது என்று குறிப்பிடுகிறது . நிறுவனம் 
ஆதாயமே அடையாவிட்டாலும் இயக்குநர்கள் ஊதியம் பெற 
வழி செய்துள்ளது சட்டம் . அந்தச் சமயத்தில் , நிறுவனம் மத்திய 
அரசின் ஒப்புதல் பெற்று , ஐம்பதாயிரம் ரூபாய்களுக்கு மேற்படா 
மல் ஒரு குறைந்த தொகையை இயக்குநர்களுக்கு ஊதியமாக 
வழங்கலாம் . மத்திய அரசு மன நிறைவு பெற்றால் , இந்தத் 
தொகைக்கு மேலும் வழங்குவதற்கு அது அனுமதிக்கலாம் . 


மேற்குறிப்பிட்ட ஊதியத்தின் உச்ச வரம்பு , இயக்குநர்கள் 
பெறும் வீடு , வைத்தியம் , கல்வி , ஓய்வு முதலான எல்லா வசதி 


186 


நிறுவனச் சட்டவியல் 


களும் உட்பட்டதாகும் . ஆனால் , அவர்கள் அடையும் அமரும் 
கட்டணம் ( Sitting fees ) அந்த வரம்புக்கு உட்பட்டதல்ல . 
மேற்படி வரம்புக்குட்பட்டு மேற்படி ஊதியத்தை , இயக்குநர் 
களுக்கு , மாதமொருமுறை அல்லது மூன்று மாதங்களுக்கொரு 
முறை யெனவும் வழங்கலாம் . இவ் வரம்பிற்கு மேற்பட்டு 
ஊதியம் , இயக்குநர்கள் பெற்றால் , அதை மீண்டும் நிறுவனத் 
திற்குத் திருப்பிச் செலுத்த வேண்டிய பொறுப்புள்ளவரா 
கிறார்கள் . இயக்குநர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை , 
அதிகமாக்க விரும்பினால் , நிறுவனம் , அதற்கு மத்திய அரசின் 
ஓப்புதல் பெறவேண்டும் . 


தொழில் பணிக்குப் பெறும் ஊதியம் ( Remuneration for profes 

soinal service ) 


இயக்குநர்கள் நிறுவனத்திற்கு ஆற்றிய தொழில் சம்பந்த 
மான பணிகளுக்குப் பெறும் ஊதியம் இந்த உச்சவரம்பிற்குட் 
பட்டதல்ல . அவ்வாறெனின் இயக்குநர்கள் தொழிலுக்குரிய 
தகுதிகளைப் பெற்றிருக்க வேண்டும் . 


வருமான வரியில்லா ஊதியத்திற்குத் தடை ( Prohibition of tax 

free payment ) 

நிறுவனச் சட்டத்தில் 200 ஆவது பிரிவால் நிறுவனங்கள் 
வருமானவரியில்லா ஊதியங்கள் வழங்குவது தடை செய்யப் 
பட்டுள்ளது . 


பதவி இழப்பதற்கு இழப்பீடு ( Compensation for loss of office ) . 

ஒரு நிறுவனம் மேலாண்மை இயக்குநர்களுக்கும் , மற்றும் 
முழு நேர இயக்குநர்களுக்கும் பதவியிலிருந்து விலக்கப்படுவதற்கும் 
அல்லது பதவியிலிருந்து விலகி ஓய்வு பெறுவதற்கும் இழப்பீடு 
தரலாம் . ஆனால் , கீழ்க்கண்டவர்களுக்கு , மேற்படி இழப்பீடு 
வழங்கக்கூடாது . 


( 1 ) நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் இணைவதற்காக 
அல்லது நிறுவனம் மறுநிர்மாணத்திற்காக ( Re - construction ) 
பதவியிலிருந்து விலகி , இணைந்த அல்லது நிர்மாணிக்கப்பட்ட 
நிறுவனத்தில் பதவி பெறுபவர் . 


( 2 ) பதவியிலிருந்து தானே விலகியவர் . 


187 


இயக்குநர்கள் 


பிரிவுகளின்படி 


பதவியிலிருந்து 


( 3 ) 203 , 

283 ஆவது 
விலக்கப்பட்டவர் . 


( 4 ) கவனமின்மையால் நிறுவனம் கலைக்கப்படுவதற்குக் 
காரணமாய் இருந்தவர் . 

( 5 ) மோசடி , நம்பிக்கைத் துரோகம் , முறைகேடான 
மேலாண்மை முதலானவைகளுக்குக் காரணமாய் இருந்தவர் . 

( 6 ) பதவி விலகுவதற்குத் தானே காரணமாய் இருப்பவர் . 

வழங்கப்படும் இழப்பு ஈடு , அவர் மீதிருக்கும் பதவிக்கால 
ஊதியம் அல்லது அவருக்குரிய மூன்று வருட ஊதியம் இவை 
ரண்டில் எது குறைவோ அந்த அளவேயாகும் . 


12. நடத்துநர்கள் 
( Managerial Personnels ) 


மேலாண்மை முகவர் ( Managing Agent ) 

ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை முகவர் என்பவர் அந்த 
நிறுவனத்தின் முழு விவகாரங்களையும் அல்லது ஏறத்தாழ எல்லா 
விவகாரங்களையும் மேலாண்மை செய்யும் உரிமை உள்ளவர் . 
ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கூட்டாண்மை நிறுமம் ( Firm ) , 
அல்லது ஒரு தனி நபர் , ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை முகவ 
ராக அமர்த்தப்படலாம் . இந்த உரிமைகளை ஒருவர் அமைப்பு 
முறை ஏடு அல்லது செயல் முறை விதிகளின் வாயிலாகவும் அல்லது 
நிறுவனத்துடன் செய்யப்படும் ஒப்பந்தத்தின் வாயிலாகவும் பெற 
லாம் . , 

மேலும் , ஒரு மேலாண்மை முகவர் , செயல் முறை 
விதிகள் அனுமதித்தால் , நிறுவனத்தின் இயக்குநர்கள் , ஐவருக்கு 
மேற்பட்டால் இரண்டு இயக்குநர்களையும் ஐவருக்கு மேற்படா 
விட்டால் ஒரு இயக்குநரையும் , நியமிக்கவும் , அவ்வாறு நியமிக்கப் 
பட்டவர்களை விலக்கவும் உரிமை பெறலாம் . 

நிறுவனங்கள் தோன்றிய நாள் தொட்டு இந் நாள் வரை , 
நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் , அவைகள் தற்போது அடைந் 
துள்ள முதிர்ச்சிக்கும் அவர்கள் ஆற்றிய அரும்பெரும் பணிகளை 
நிறுவனங்களின் வரலாறு மறுக்கவும் மறக்கவும் முடியாது . 
ஆனால் , இவர்களில் பலர் இழைத்த இன்னல்கள் நாளுக்கு நாள் 
பெருகி வந்தமையால் இன்று இப் பதவிக்கே இன்னல் விளைந்து 

1956 ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நிறுவனச் சட்டம் 
குறிப்பிட்ட சில தொழில்களைத் தவிர , மற்றத் துறைகளில் 
உள்ள நிறுவனங்கள் ஒருவரையும் இப் பதவியில் அமர்த்தக்கூடாது 
என்று தடை விதித்தது . மேலும் , இப் பதவி அனுமதிக்கப்பட்ட 
துறைகளிலும் அப்பதவிகளுக்குக் கடுமையான கட்டுப்பாடுகளையும் 
கண்காணிப்புகளையும் 

அச் சட்டம் ஏற்படுத்தியது . ஆனால் 


விட்டது . 


நடத்துநர்கள் 


189 


அதோடு நில்லாமல் , 1969 ஆம் ஆண்டு நிறுவனச் சட்டத்திற்குச் 
செய்த திருத்தத்தின்படி நிறுவனங்களில் இப் பதவியை அடியோடு 
தடை செய்யப்பட்டுள்ளது . 

ஆகவே , இன்றுள்ள நிலையில் 
நிறுவனங்கள் எதுவும், இப் பதவியில் ஒருவரை அமர்த்த முடியாது . 
ஒரு காலத்தில் நிறுவனங்களின் முதுகு எலும்புகளாக விளங்கிய 
இவர்கள் , இன்று நிறுவனங்களில் கால் எடுத்துவைக்க முடியாத 
நிலை ஏற்பட்டுள்ளது . ஆகையால் இவர்கள் பதவியில் அமரும் 
முறையும் , விலகும் வகையும் , பதவிக்கு விதிக்கப்பட்ட தடை 
களும் கட்டுப்பாடுகளும் , அதிகாரங்களும் கடமைகளும் அறிவது 
தேவையற்றதாகிறது . 
செயலாளரும் பொருளாளரும் ( Secretaries and Treasurers ) 

ஒரு நிறுவனத்தின் முழு விவகாரங்களையும் அல்லது ஏறத்தாழ 
எல்லா விவகாரங்களையும் மேலாண்மை செய்ய உரிமை பெற்ற 
ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கூட்டாண்மை நிறுமம் ( Firm ) அந் 
நிறுவனத்தின் செயலாளர்களும் பொருளாளர்ாளும் என்று குறிப் 
பிடப்படுகிறது . இப் பதவிக்கு ஒரு தனிநபரை ( Individual ) நிய 
மிக்க முடியாது . இதைத் தவிர இப் பதவிக்கும் , மேலாண்மை 
முகவர் பதவிக்கும் வேறுபாடுகள் கிடையாது . ஆகையால் , 
1969 ஆம் ஆண்டு நிறுவனச் சட்டத்திற்குச் செய்துள்ள திருத் 
தத்தின்படி , நிறுவனங்கள் இப்பதவிக்கு ஒருவரையும் நியமிக்க 
முடியாது . ஆகையால் இப் பதவிக்குரிய உரிமைகளும் , அதிகாரங் 
களும் , கடமைகளும் , பொறுப்புகளும் அறிவது தேவையற்றதா 
கிறது . 
மேலாண்மை இயக்குநர் ( Managing Director ) 

ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு ஏராளமான அதிகாரங் 
களைத் தாராளமாக வழங்கப்பட்டுள்ள இயக்குநர் , மேலாண்மை 
இயக்குநர் என்று குறிப்பிடப்படுகிறார் . அவ்வதிகாரங்கள் அவ 
ருக்கு அமைப்பு முறை யேட்டில் அல்லது செயல் முறை விதிகளில் 
அல்லது நிறுவனத்தின் பொதுத் தீர்மானத்தில் அல்லது இயக்கு 
நர் குழுவின் தீர்மானத்தில் வழங்கப்படலாம் . இவ்வாறு வழங் 
கப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் வாங்கிக் கொள்ளப்படலாம் 
( revoked ) , அல்லது மாற்றப்படலாம் , அல்லது குறைக்கப்பட 
லாம் . 


ஒரு மேலாண்மை இயக்குநரின் அதிகாரங்கள் வேண்டும் 
போது மாற்றப்படலாம் . ஆனால் , பதவியே பறிக்கப்பட்டால் 
அதற்கு இழப்பு ஈடு ( Damages ) தரவேண்டும் . 

உதாரணமாக 
ஹெரால்டு ஹோல்ட்ஸ் வொர்த் அண்டு கம்பெனி V. காடீஸ் 


190 


நிறுவனச் சட்டவியல் 


[ Harold Holdsworth and Co. y . Caddies ( 1955 ) 1 All E.R. 
725 ], என்ற வழக்கில் , மேலாண்மை இயக்குநர் நிறுவனத்தின் 
தொழிலையும் அதனால் கொள்ளப்பட்ட நிறுவனங்களின் (Sub 
sidiaries ) தொழிலையும் செய்வதற்கு அதிகாரங்கள் வழங்கப் 
பட்டார் . அவர் நிறுவனத்துடன் செய்துக்கொண்ட ஒப்பந்தத் 
தால் . பின்னர் , இயக்குநர்கள் தீர்மானம் செய்து அவர் அதிகாரங் 
களைக் குறைத்து , ஒரே ஒரு 

கொள்ளப்பட்ட நிறுவனத்தின் 
தொழிலை நடத்தும்படி முடிவு செய்தனர் . இயக்குநர்கள் அவ்வாறு 
முடிவு செய்தது மிகவும் முறையானது என்று முடிவு செய்தது 
நீதிமன்றம் . 


நெல்சன்ஸ் v . ஜேம்ஸ் நெல்சன்ஸ் அண்டு சன்ஸ் லிமிடெட் . 
[ Nelson v . James Nelsons and Sons Ltd , ( 1914 ) 2 K. B. 770 
CA ] இவ் வழக்கில் , ஒருவர் இயக்குநராக இருக்கும் வரையில் 
மேலாண்மை முகவராக இருக்கலாம் என்று நியமிக்கப்பட்டார் 
பின்னர் அவர் இயக்குநராகப் பதவியில் இருக்கும்போதே 
மேலாண்மை இயக்குநர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் . அத 
னால் அவருக்கு இழப்பீடு தரப்பட வேண்டுமென்று முடிவு செய்யப் 


பட்டது . 


ஒரு மேலாண்மை இயக்குநரின் பதவி முடிவடையும் வகையில் 
செயல் முறை விதிகள் மாற்றப்பட்டால் , நிறுவனம் அவருக்கு 
இழப்பீடு ( Damages ) தர வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டது , 
சதர்ன் ஃபவுண்ட்ரிஸ் லிமிடெட் , V. ஷர்லா ( Southern Foundries 
Ltd. v . Shirlaw , ( 1940 ) AC 70 ] என்ற வழக்கில் . ஆனால் அவரை 
அப் பதவியில் அமர்த்திய இயக்குநர்கள் , இயக்குநர்களாயிருக்கத் 
தகுதியற்றவர்களானால் , அவர் இழப்பீடு பெறமுடியாது . 
அதற்குப் பதிலாக அவரது பணிகளுக்கு நியாயமான ஊதியம் 
( Quantum merit ) பெறுவதற்கு உரிமை உடையவர் என்று 
கிரேவன் - எல்லிஸ் v கேனன்ஸ் லிமிடெட் [ Craven - Ellis v . Cannons 
Ltd , ( 1936 ) 2 KB 403 CA ] என்ற வழக்கில் தெளிவாக்கப் 
பட்டது . 


மேலாண்மை இயக்குநரை அமர்த்துதல் 

ஒரு நிறுவனம் மேலாண்மை இயக்குநரை முதன் முதலாக 
அமர்த்துவதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெற வேண்டும் . மேற் 
படி ஒப்புதல் அமர்த்தப்பட்ட மூன்று மாதங்களுக்குள் பெற்றால் 
போதுமானது . முன்பாகவே பதவியில் இருப்பவர்களை மீண்டும் 
அமர்த்துவதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறவேண்டும் . 
இல்லாவிடில் அது செல்லாததாகும் . மேலும் மத்திய அரசு 


நடத்துநர்கள் 


191 


மேற்படி ஒப்புதலைக் குறிப்பிட்ட கட்டுத்திட்டங்களுக்குட்படுத் 
தியும் வழங்கலாம் . 

தகுதிகள் ( Qualifications ) : நிறுவனத்தின் இயக்குநருக்குரிய 
தகுதிகளை அந்நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநரும் பெற்றி 
ருக்கவேண்டும் . 

தகுதிக் குறைவுகள் ( Disqualifications) : கீழ்க்கண்டவர்களை 
மேலாண்மை இயக்குநர்களாகப் பதவியில் அமர்த்தக்கூடாது . 

( a ) விடுவிக்கப்படாத நொடிப்பு நிலையர் ( undischarged 
insolvent ) அல்லது நொடிப்பு நிலையராக 

நிலையராக எப்பொழுதேனும் 
முடிவு செய்யப்பட்டவர் . 

( b ) கடன் திருப்பித் தராமல் தள்ளி வைப்பவர் ( Suspends 
payment ) அல்லது கடனாளர்களுடன் ஒத்திசைவு செய்தவர் 
( Composition with creditors ). 

( c ) ஒழுக்கம் தவறிய ( Offence involving moral turpitude ) 
குற்றவாளி எனத் தீர்ப்புக் கூறப்பட்டவர் . 

மேலும் , ஒரு நிறுவனத்திற்கு மேலாக மேலாண்மை இயக்கு 
நராக இருப்பவரை அப் பதவியில் அமர்த்த முடியாது . ஒரு 
மேலாண்மை இயக்குநரை ஐந்து வருடங்களுக்கு மேல் அப் பதவி 
யில் அமர்த்த முடியாது . அந்தப் பதவிக் காலம் முடிவதற்கு 
இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அதைப் புதுப்பிக்கக் கூடாது . 
அதோடு அப்பதவிக்குரிய உடன்படிக்கைகளை மத்திய அரசின் 
ஒப்புதல் இன்றி மாற்றக்கூடாது . 

ஒரு மேலாண்மை இயக்குநருக்கு வழங்கப்படும் ஊதியம் , 
நிறுவனத்தின் நிகர ஆதாயத்தில் ( Net Profits ) ஐந்து சதவீதத் 
திற்கு மேற்படக்கூடாது . மேலாண்மை இயக்குநர்கள் ஒருவருக்கு 
மேற்பட்டால் , அவர்களுக்கு வழங்கப்படும் மொத்த ஆதாயம் , 
நிறுவனத்தின் நிகர ஆதாயத்தில் 10 சதவீதத்திற்கு மேற்படக் 
கூடாது . 
கேலாளர் ( Manager ) 

மேலாளர் என்பவர் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு எல்லா 
அதிகாரங்களும் அல்லது ஏறத்தாழ எல்லா அதிகாரங்களும் 
படைத்தவர் . ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு கூட்டாண்மை 
நிறுமத்தையோ இப் பதவியில் அமர்த்த முடியாது . மேலாண்மை 
இயக்குநர் . இயக்குநர்களில் ஒருவர் . ஆனால் மேலாளர் இயக்குநர் 
அல்லர் . மேலாண்மை இயக்குநர் நிறுவனத்தின் பணியாளர் 
அல்லர் . ஆனால் மேலாளர் நிறுவனத்தின் பணியாளர் . 


193 


நிறுவனச் சட்டவியல் 


மேலாளரை முதன்முதலாக அமர்த்துவதற்கு மத்திய அரசின் 
ஒப்புதல் வேண்டும் . மேலும் ஒருவரை மேலாளராக ஐந்து வரு 
டங்களுக்கு மேல் அமர்த்த முடியாது . மேலாளரின் ஊதியத்தை 
அதிகப்படுத்துவதற்கும் மத்திய அரசின் ஒப்புதல் பெறவேண்டும் . 
இரண்டு நிறுவனங்களுக்கு மேல் ஒருவர் மேலாளராக இருக்கக் 
கூடாது . ஆனால் , நிறுவனங்களுக்குப் பொதுவாக ஒரு மேலாளர் 
தேவை என்று கருதினால் மத்திய அரசு ஒருவரை இரண்டு நிறு 
வனங்களுக்கு மேல் மேலாளராக அனுமதிக்கலாம் . 


தகுதிக் குறைவுகள் ( Disqualifications ) 

கீழ்க்கண்டவர்களை மேலாளராக அமர்த்தக்கூடாது 

( 1 ) விடுவிக்கப்படாத நொடிப்பு நிலையினர் அல்லது நொடிப்பு 
நிலையராக முடிவு செய்யப்பட்டவர் ( Adjudged insolvent ) . 

( 2 ) கடன் திருப்பிக் கொடாமல் தள்ளிப்போட்டவர் 
அல்லது கடனாளர்களுடன் ஒத்திசைவு செய்தவர் ( Compromise 
with creditors ) .. 

( 3 ) ஒழுக்கம் தவறிய குற்றம் செய்ததாகத் தீர்மானிக்கப் 
பட்டவர் . 


ஊதியம் ( Remuneration ) 


ஒரு மேலாளரின் ஊதியம் நிறுவனத்தின் நிகர ஆதாயத்தில் 
( Net profits ), 5 சதவீதத்திற்கு மேற்படக் கூடாது . 


தகாதவர்கள் நிறுவனங்களின் பதவி ஏற்பதற்குத் தடை ( Prevention 

of management by undesirable persons ) 

விடுவிக்கப்படாத ஒரு நொடிப்பு நிலையர் , ஒரு நிறுவனத்தின் 
இயக்குநராகவோ , மேலாண்மை முகவராகவோ , செயலாளர் 
களும் பொருளாளர்களுமாகவோ , மேலாளராகவோ , பணியாற் 
றினாலும் அல்லது நிறுவனத்தை உண்டாக்குவதிலும் உருவாக்கு 
வதிலும் , நிருவாகத்திலும் ( Promotion formation and manage 
ment ) பங்கேற்றார்கள் என்றால் அவர்கள் இரண்டு வருடங்கள் 
வரை சிறைத்தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய்கள் வரை தண்டனை 
யும் விதிக்கப்படுவர் . 


ஒரு நிறுவனத்தை உண்டாக்கியதிலும் உருவாக்கியதிலும் , 
நிருவாகத்திலும் , குற்றம் செய்ததாகத் 

செய்ததாகத் தீர்மானிக்கப்பட்ட 
வரையும் , அல்லது நிறுவனம் கலைக்கப்படும் போது , குற்றங்கள் 
செய்தவராகக் கருதப்பட்ட வரையும் அல்லது மோசடி , தீங்குகள் 


நடத்துநர்கள் 


193 


முதலானவைகளைச் செய்தவர்களையும் , நீதிமன்றம் அவர்கள் 
ஐந்து வருடங்களுக்கு மேற்படாத காலம்வரை நிறுவனங்களில் 
இயக்குநராகவும் அல்லது நிறுவனங்களை உண்டாக்குவதிலும் ,, 
உருவாக்குவதிலும் நிருவாகத்திலும் தன் 

அனுமதியின்றிப் 
பங்கேற்கலாகாது என்று தடை செய்யலாம் . இத் தடையை 
மீறுபவர்கள் இரண்டு வருடங்கள் வரை சிறைத் தண்டனையும் , 
5000 ரூபாய்கள்வரை தண்டவரியும் விதிக்கப்படுவர் 


மேற்கண்டவாறு விரும்பத்தகாதவர்கள் நிறுவனங்களில் கால் 
எடுத்துவைக்காத வகையில் நிறுவனச் சட்டம் கடுமையாகத் 
தடை செய்துள்ளது . 


நி -13 


13. கூட்டங்களும் தீர்மானங்களும் 

( Meetings and Resolutions ) 


ஒரு நிறுவனத்தின் கூட்டங்களை மூன்று வகைகளாகப் பிரிக்க 
லாம் . அவை பின்வருமாறு : 


( a ) சட்ட முறையான கூட்டம் ( Statutory meeting ) 

( b ) வருடாந்திரப் பொதுக் கூட்டம் ( Annual general 
meeting ) . 

( c ) சிறப்புப் பொதுக் கூட்டம் ( Extraordinary general 
meeting ) . 


| 


காரண 


சட்ட முறையான கூட்டம் ( பி . 165 ) 

ஒரு நிறுவனத்தின் பங்குநர்கள் முதன் முறையாகக் கூடும் 
கூட்டம் சட்ட முறையான கூட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது . 
ஒரு நிறுவனத்தின் வாழ்நாளிலேயே ஒரே ஒரு முறை தான் இக் 
கூட்டத்தைக் கூட்டும் வாய்ப்பு உள்ளது . இக் கூட்டம் நிறுவனம் 
தொழிலைத் தொடங்குவதற்கு உரிமை பெற்ற ஒரு மாதத்திற்கு 
மேற்பட்டும் , ஆறு மாதத்திற்குள்ளாகவும் கூட்டப்பட வேண்டும் . 
தவறினால் 

அது நிறுவனம் கலைக்கப்படுவதற்குக் 
மாகின்றது . இக் கூட்டம் கூட்டப்படுவதின் நோக்கம் பங்குநர் 
களுக்கு நிறுவனம் உருவாக்கப்பட்ட விவரங்களையும் , வெற்றி 
வாய்ப்புகளையும் அறிந்து ஆலோசித்து ஆவன செய்வதற்காகும் . 
சட்ட முறையான அறிக்கை ( Statutory Report ) 

கூட்டத்திற்கு குறைந்தது 21 நாட்களுக்கு முன்பாக 
நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஓர் அறிக்கையைத் தயாரித்து ஒவ் 
வொரு 

உறுப்பினருக்கும் அனுப்ப வேண்டும் . இவ்வறிக்கை 
சட்டமுறையான அறிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது . இவ் 
வறிக்கை உண்மையானதென உறுதி செய்து , இரண்டு இயக்கு 


கூட்டங்களும் தீர்மானங்களும் 


195 


தர்களால் 

கையெழுத்திடப்பட்டு , தணிக்கையாளர்களால் 
( Auditors ) சான்றிடப்படவேண்டும் . மேலும் , அவ்வறிக்கையில் 
கீழ்க்கண்ட விவரங்களைக் குறிப்பிட வேண்டும் . 

( 1 ) வழங்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையும் , அவைகள் 
முழுவதும் செலுத்தப்பட்டவையா அல்லவா என்ற விவரங்கள் . 

( 2 ) மொத்தம் செலுத்தப்பட்ட பங்குத் தொகை . 

( 3 ) வரவு செலவுக் கணக்குகளும் முன் செலவினங்ககளும் 
( Preliminary experses ) . 

( 4 ) இயக்குநர்கள் , மேலாண்மை முகவர் , செயலாளரும் 
பொருளாளரும் , மேலாளர் முதலானோர் பெயர்கள் முகவரிகள் 
முதலியன . 

( 5 ) நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் . 
( 6 ) நிறுவனம் பங்குகளை விற்கச் செய்த தரகு ஒப்பந்தங்கள் . 

( 7 ) கொடுபட வேண்டிய கோரிக்கைத் தொகைகளின் விவ 
ரங்கள் . 

( 8 ) நிறுவனம் செலுத்திய தரகுத் தொகையின் விவரங்கள் . 


வருடாந்திரப் பொதுக் கூட்டங்கள் ( Annual General Meetings ) 

ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வருடமும் ஒரு பொதுக் 
கூட்டம் கூட்டவேண்டும் . கூட்டத்திற்கு அனுப்பப்படும் அறிக் 
கையில் அது ஆண்டுக் கூட்டம் என்பதை அறிவிக்க வேண்டும் . 
இரண்டு ஆண்டுக் கூட்டங்களுக்கு இடையில் , 15 மாதங்களுக்கு 
மேல் இடைவெளி இருக்கக் கூடாது . ஒரு நிறுவனத்தின் முதல் 
ஆண்டுக் கூட்டம் , அது பதிவான பதினெட்டு மாதங்களுக்குள் 
கூட்டப்பட வேண்டும் . பதிவாளர் முதல் ஆண்டுக் கூட்டத்தைத் 
தவிர , மற்ற ஆண்டுகளைக் கூட்ட 3 மாதம் வரை நீடிப்பு அனு 
மதிக்கலாம் . பொதுக் கூட்டம் அலுவல் நாட்களில் , நிறுவனத் 
தின் அலுவலகத்தில் கூட்டப்படவேண்டும் . ஆண்டுக் கூட்டம் 
கூட்டப்படாவிட்டால் , உறுப்பினர் மனுவின் பேரில் , மத்திய 
அரசு பொதுக் கூட்டம் கூட்டும்படி ஆணையிடலாம் . பொதுக் 
கூட்டம் 

கூட்டப்படாவிட்டாலும் , அல்லது மத்திய அரசின் 
ஆணைப்படி கூட்டம் கூட்டப்படாவிட்டாலும் , நிறுவனமும் அதன் 
அதிகாரிகளும் தண்டனைக்குள்ளாவார்கள் . 


மீனாட்சி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் Y. அசிஸ்டென்ட் ரிஜிஸ் 
டிரார் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி [ Meenakshi Mills Co. 
Ltd. v . Assistant Registrar of Joint Stock Companics , A I.R. 


196 


நிறுவனச் சட்டவியல் 


( 1938 ) Mad , 640 ] என்ற இவ்வழக்கில் நிறுவனம் 1934 - ல் ஒரு 
பொதுக்கூட்டம் கூட்டியது . 1935 - க்கு ஒத்தி வைக்கப்பட்டது . 
பின்னர் நிறுவனம் 1936 - ல் அடுத்த ஆண்டுக் கூட்டம் கூட்டியது . 
அது 1935 - ல் ஆண்டுக் கூட்டம் கூட்டாததற்குத் தண்டிக்கப் 


பட்டது . 


இவ்விதமே வேறொரு நிறுவனம் , கணக்குப் புத்தகங்கள் நீதி 
மன்றத்தில் இருந்த காரணத்தால் , பொதுக் கூட்டம் கூட்டாத 
தற்குத் தண்டிக்கப்பட்டது [ In Re Brahamanabaria Loan Co. 
Ltd. , A.I.R. ( 1934 ) Cal . 624 ] 


ஒரு நிறுவனத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பது பங்குநர்கள் 
கைவசம் உள்ளது . ஆகையால் , ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் 
இக் கூட்டத்தில் நிறுவனத்தின் வளர்ச்சியையும் , அதன் வருங்கால 
வாய்ப்புகளை வாதாடி அலசி ஆராய்ந்து ஆலோசித்து ஆவன 
செய்கின்றனர் பங்குநர்கள் . இப் பொதுக்கூட்டங்களில் வழக்க 
மாகக் கவனிக்கப்படும் அலுவல்கள் பின்வருவனவாகும் : 


( a ) தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளும் , ஐந்தொகைக் 
குறிப்பு , ஆதாய இழப்பீடு கணக்குகள் முதலானவை . 

( b ) ஆண்டு அறிக்கையை ஆலோசித்து ஆவன செய்வது . 
( c ) பங்கு ஆதாயம் வழங்குவது . 

( d ) இயக்குநர்கள் தணிக்கையாளர்களைத் தேர்ந்தெடுத்து , 
அவர்களின் ஊதியத்தை நிர்ணயிப்பது . 


( 3 ) சிறப்புப் பொதுக் கூட்டம் ( Extraordinary General Meeting ) 

( பி . 169 ) 

சட்ட முறையான கூட்டம் , ஆண்டுப் பொதுக் கூட்டங்கள் 
தவிர , மற்றப் பொதுக் கூட்டங்கள் சிறப்புப் பொதுக் கூட்டங் 
களெனப்படும் . இக்கூட்டம் ஆண்டுப் பொதுக் கூட்டத்தில் 
ஆலோசிக்கப்படாத அலுவல்களைக் கவனிக்கவும் , மிகவும் முக்கிய 
மான அலுவல்களைக் கவனிக்கவும் கூட்டப்படுகிறது . இக் கூட்டம் 
இயக்குநர்களே கூட்டலாம் , அல்லது பங்குநர்கள் கேட்டுக்கொண் 
டதின் பேரில் இயக்குநர்களால் கூட்டப்படலாம் , அல்லது பங்கு . 
நர்களாலேயே கூட்டப்படலாம் அல்லது நீதி மன்றத்தாலும் 
கூட்டப்படலாம் . 


இயக்குநர்கள் பொதுவாக ஆண்டுக் கூட்டங்களில் ஆலோசிக்க 
முடியாத அலுவல்களைக் கவனிக்கவும் , மிக முக்கிய அலுவல்களைக் 
கவனிக்கவும் இக் கூட்டத்தைக் கூட்டுவார்கள் . 


கூட்டங்களும் தீர்மானங்களும் 


197 


நிறுவனம் பங்குத் தொகைக் கொண்டதாயின் பங்குத் 
தொகையில் பத்தில் ஒரு பங்கு உடையவர்களும் , அவ்வாறில்லா 
விட்டால் , பத்தில் ஒரு பங்கு ஓட்டுரிமை பெற்றவர்களும் ,, 
முறையே கையெழுத்திட்டு , ஆலோசிக்கப்படும் அலுவல்களைக் 
குறிப்பிட்டு நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு அனுப்பினால் , அதன் 
படி இயக்குநர்கள் பொதுக் கூட்டத்தைக் கூட்டவேண்டும் . 


நாட் 


மேற்படி கூட்டம் கூட்டுவதற்கு விண்ணப்பம் செய்த 21 நாட் 
களுக்குள் , இயக்குநர்கள் , விண்ணம் அளித்த 45 
களுக்குள் கூட்டத்தைக் கூட்டுவதற்கு முயலாவிடில் , விண்ணப்பம் 
செய்தவர்களே மேற்படி கூட்டத்தை , விண்ணப்பம் செய்த 3 
மாதங்களுக்குள் கூட்டலாம் . மேற்படி கூட்டத்தைக் கூட்ட 
விண்ணப்பம் செய்தவர்கள் அந்தக் கூட்டத்துக்கான செலவுகளை 
நிறுவனத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் . 


186 ஆவது பிரிவின்படி , நீதிமன்றம் விரும்பினால் , அல்லது 
ஒரு இயக்குநர் அல்லது ஒரு உறுப்பினர் விண்ணப்பம் செய்து 
கொண்டதின் பேரில் , நிறுவனத்தைக் கூட்டம் கூட்டும்படி ஆணை 
யிடலாம் . அக் கூட்டம் நிறுவனத்தால் கூட்டப்பட்டதைப்போல் 
கருதப்படும் . 


கூட்டங்களுக்குரிய பொது விதிகள் ( General Provisions relating to 

meetings )) 

அறிக்கை ( Notice ) ஒரு நிறுவனத்தின் பொதுக் கூட்டத்திற்கு 
சுத்தமாக 21 நாட்கள் அறிக்கை தரப்படவேண்டும் . அறிக்கை 
காலத்தை ஆண்டுப் பொதுக் கூட்டமாயின் , எல்லாப் பங்குநர் 
களும் இசைந்தால் விட்டுக் கொடுக்கலாம் ( Waived ) . மற்றக் 
கூட்டங்களாயின் குறைந்தது 95 சதவீதம் பங்குத் தொகை 
கொண்டவர்கள் அல்லது ஓட்டுரிமை உடையவர்கள் இசைய 
வேண்டும் . 


21 


பொதுக் கூட்டத்தில் பொதுத் தீர்மானமோ ( Ordinary reso 
lution ) , சிறப்புத் தீர்மானமோ ( Special resolution ) செய்ய 
வேண்டும் என்றால் அவைகளுக்கும் சுத்தமாக நாட்கள் 
அறிக்கை தரவேண்டும் . அதாவது , அறிக்கை அளிக்கப்பட்ட 
நாளும் , கூட்டம் அழைக்கப்பட்ட நாளும் நீங்கலாக , 21 நாட்கள் 
இருக்க வேண்டும் . 


நாகப்பச் செட்டியார் y மதறாஸ் ரேஸ் கிளப் , [ Nagappa 
Chettiar v . Madras Race Club , ILR ( 1949 ) , Mad . 808 ] 
என்ற இவ் வழக்கில் , அறிக்கையில் 

கூட்டத்தில் பூலோ 


198 


நிறுவனச் சட்டவியல் 


சிக்கப்படவேண்டிய அலுவலைக் குறிப்பிடவில்லை . ஆகையால் , 
மேற்படி அலுவலைக் கூட்டம் தீர்மானிக்க முடியாது என்று குறிப் 
பிடப்பட்டது . 


அவ்வாறே , அறிக்கை இல்லாமல் ஒரு தீர்மானம் செய்யப் 
பட்டால் அது செல்லாது என்று கேயில் v . கிராய்டன் டிராம்வேஸ் 
கம்பெனி ( Kayl v . Croydon Tramways Co. , ( 1917 ) A.C. 607 ] 
வழக்கில் கூறப்பட்டது . 


அறிக்கையில் குறிப்பிட வேண்டியவை : அறிக்கையில் கூட்டம் 
கூடும் 

இடம் , தேதி , நேரம் , ஆலோசிக்கப்பட வேண்டிய 
அலுவல்கள் முதலானவைகளைக் குறிப்பிட வேண்டும் . சூழ்நிலை 
வசத்தால் கூட்டம் , அறிக்கையில் குறிப்பிட்ட இடமேயன்றி , 
வேறொரு இடத்தில் கூடினாலும் , கூட்டத்தின் நடவடிக்கைகள் 
பாதிக்கப்படுவதில்லை . இதை , எம்.ஆர்.எஸ் . ரத்தினவேலு 
ஸ்வாமி V. எம்.ஆர்.எஸ் . மாணிக்கவேலு செட்டியார் [ M.R.S. 
Rathanav2luswamy v . M.R.S. Manickavelu Chettiar , A.I.R. 
( 1951 ) Mad . 542 ] என்ற வழக்கு தெளிவாக்குகின்றது . இவ் 
வழக்கில் , உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டபடி கூட்டம் 
கூட்டப்படாததால் , உறுப்பினர்களே கூட்டத்தை நிறுவனத்தின் 
அலுவலகத்தில் கூடுவதற்கு அறிக்கைவிடப்பட்டது . ஆனால் , 
கூட்டத்தன்று , மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தை மூடிவிட் 
டார் . அதனால் கூட்டம் வேறு ஓர் இடத்தில் கூடியது . இருந்த 
போதிலும் அந்தக் கூட்டத்தின் நடவடிக்கைகள் சட்ட முறை 
யானவை என்று முடிவு செய்யப்பட்டது . 


கூட்டத்தின் அறிக்கை ஒவ்வொரு உறுப்பினருக்கும் , அல்லது 
அவருடைய சட்டச் சார்பாளருக்கும் , நிறுவனத்தின் தணிக்கை 
யாளர்களுக்கும் அனுப்ப வேண்டும் . எதிர்பாராமல் , கூட்டத்தின் 
அறிக்கை ஓர் உறுப்பினருக்குத் தரப்படவில்லை என்றாலும் ,, 
கூட்டத்தின் நடவடிக்கைகள் அதனால் பாதிக்கப்படுவதில்லை . 

குறைவெண் ( Quorum ) : கூட்டத்திற்குத் தேவையான குறை 
வெண் , நிறுவனத்தின் செயல் முறை விதிகள் அதிகமாகக் குறிப் 
பிட்டாலொழிய , பொது நிறுவனமாயின் ஐவரும் , தனியார் 
நிறுவனமாயின் இருவரும் கூட்டத்திற்கு நேரில் வந்தால் , அதுவே 
போதுமானது . ஆனால் , ஒரு தனியார் நிறுவனம் , 43A பிரிவின்படி 
பொது நிறுவனமாகக் கருதப்பட்டால் , அந்த நிறுவனத்திற்கு 
இருவர் இருந்தால் போதும் , நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் 
கூட்டம் கூட்டப்பட்டால் , அக்கூட்டத்திற்கு ஒருவர் இருந்தாலும் 
போதும் . 

கூட்டத்திற்குத் தேவையான குறைவெண்ணைக் 


கூட்டங்களும் தீர்மானங்களும் 


199 


கணிக்க , கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உரிமை உள்ளவர்கள் 
தான் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் . மேலும் , குறைவெண் 
எண்ணிக்கை கூட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்தால் மட்டும் 
போதாது . 

கூட்டம் முடியும் வரையிலும் குறைவெண் 
எண்ணிக்கை இருக்க வேண்டும் . ஆனால் , மாறான கருத்துத் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . In Re Hartley Beard Ltd. , ( 1955 ) 1 
Ch . 143 ] என்ற வழக்கில் அதன்படி குறைவெண் கூட்டம் 
அலுவலை ஆரம்பிக்கும் வரையில் இருந்தால் போதும் . பின்னர் , 
குறைந்தால் கூட்டத்தின் அலுவல்கள் பாதிக்கப்படாது என்ப 
தாகும் . 


குறைவெண் இல்லாததின் விளைவுகள் : - குறைவெண் இல் 
லாமல் கூட்டம் நடந்தால் அதன் நடவடிக்கைகள் செல்லாது . 
உறுப்பினர்களால் கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு 

குறைவெண் 
இல்லாவிடில் , கூட்டம் கலைக்கப்பட்டதாகும் . மற்றக் கூட்டங் 
களில் குறைவெண் இல்லாவிடில் , கூட்டம் அடுத்த வாரத்திற்கு 
அதே கிழமைக்கு ஒத்திப்போகும் . இயக்குநர்கள் வேறொரு நாளை 
யும் குறிப்பிடலாம் . ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்திலும் குறை 
வெண் இல்லாவிடில் , அப்போதைய கூட்டத்தில் இருப்பவர்களில் 
எண்ணிக்கை போதுமானது . 


பிறர் வாக்குகளைத் தன் வசம் கொண்ட ஒருவர் மட்டும் 
கூட்டத்திற்கு வந்தால் போதுமா என்ற கேள்விக்கு , ஷார்ப் V. 
டாவிஸ் ( Sharpe v . Dawes , ( 1876 ) 2 Q.B.D. 26] என்ற வழக்கு 
விடை தருகிறது . இவ் வழக்கில் பங்குத் தொகை கோருவதற் 
ஒரு கூட்டம் 

கூட்டப்பட்டது . அக்கூட்டத்திற்கு ஒரே 
ஒரு பங்குநர் வந்தார் . ஆனால் அவர் பிற பங்குநர்களின் வாக்கு 
களைப் பெற்றிருந்தார் . கூட்டத்திற்கு அவரே தலைமை வகித்து , 
தீர்மானம் செய்து பின்னர் நன்றியும் தெரிவித்தார் . ஆனால் , 
நீதிமன்றம் அக்கூட்டம் சட்ட முறையானதல்ல என்று கூறியது . 


காக 


மத்திய அரசு 167 , 186 ஆவது பிரிவுகளின்படி கூட்டம் 
கூட்டும்படி ஆணையிட்டால் , கூட்டத்திற்கு ஒருவர் வந்தாலும் 
போதுமானது என்று மத்திய அரசு குறிப்பிடலாம் . 

கூட்டத்திற்குத் தலைமை : தலைவர் இல்லை என்றாலும் , அல்லது 
கூட்டத்துக்கு வரவில்லை என்றாலும் , அல்லது அவர் தலைமை 
வகிக்க இசையாவிட்டாலும் , இயக்குநர்கள் தங்களுள் ஒருவரைத் 
தேர்ந்தெடுக்கலாம் . செயல் 

முறை விதிகள் அனுமதித்தால் 
கூட்டத்திற்கு வந்த பங்குநர்களே தலைவரைத் தேர்ந்தெடுக்க 
லாம் . 


800 


நிறுவனச் சட்டவியல் 


கூட்டத்திற்கு வரும் பங்குநர் நேரடியாகக் கலந்துகொள்ள 
லாம் ( in person ) அல்லது வேறொருவர் மூலமாகக் கலந்து 
கொள்ளலாம் ( in Proxy ) . 


தீர்மானங்கள் ( Resolutions ) : நிறுவனங்கள் செய்யும் தீர் 
மானங்கள் இருவகைப்படும் . அவையாவன : பொதுத் தீர்மானம் 
( Ordinary Resolution ) , தனிமுறைத் தீர்மானம் ( Special resolu 
tion) . 

பொதுத் தீர்மானம் : இந்தத் தீர்மானத்திற்கு அதிகப்படி 
யான ஓட்டுகள் கிடைத்தால் போதுமானது . 


தனிமுறைத் தீர்மானம் : ( 1 ) அறிக்கையில் தனிமுறைத் 
தீர்மானம் என்பதைக் குறிப்பிடவேண்டும் . ( 2 ) தீர்மானம் 
செய்யப்படுவதை 21 நாட்கள் அறிக்கை தரவேண்டும் . ( 3 ) தீர் 
மானத்தை ஆதரித்த ஓட்டுகள் , தீர்மானத்தை எதிர்த்த ஓட்டு 
களைப் போல் மூன்று பங்குக்கும் குறையக் கூடாது . 


மேற்படி 


தனி முறை அறிக்கை ( Special Notice ) : 

தனி முறை 
அறிக்கை என்பது நிறுவனத்திற்குச் சுத்தமாக 14 நாட்களுக்கு 
முன்பு 

அறிக்கை தரவேண்டும் . நிறுவனமும் 
அறிக்கையை உறுப்பினர்களுக்குக் கூட்டத்திற்கு 7 நாட்களுக்குக் 
குறையாமல் தபால் மூலமாக அல்லது விளம்பரம் மூலமாக 
அறிக்கை செய்யவேண்டும் . 


கீழ்க்கண்டவைகளுக்குத் தனி முறைத் தீர்மானம் செய்யப்பட 
வேண்டும் 


( 1 ) நிறுவனத்தின் நோக்கங்களை மாற்றுவது அல்லது அலு 
வலகத்தை மாற்றுவது . 

( 2 ) நிறுவனத்தின் பெயரை மாற்றுவது . 
( 3 ) செயல்முறை விதிகளை மாற்றுவது 

( 4 ) செலுத்தப்பட வேண்டிய பங்குத் தொகையை நெருக்கடி 
திதியாக மாற்றுவது . 

( 5 ) பங்குத் தொகையைக் குறைப்பது , 
( 6 ) பங்குத் தொகையிலிருந்து வட்டி தருவது . 

( 7 ) மத்திய அரசை நிறுவனத்தின் விவகாரங்களை விசாரணை 
செய்யும்படி கேட்டுக் கொள்வது . 

( 8 ) மேலாண்மை முகவரைச் சேர்ந்தவரை இயக்குநராக 
அமர்த்துவது . 


கூட்டங்களும் தீர்மானங்களும் 


201 


( 9 ) இயக்குநர்களுக்கு அதிகப்படியான ஊதியம் தருவது 
( 10 ) இயக்குநரையோ அல்லது அவரது உறவினரையோ 
ஆதாயம் உள்ள பதவியில் வைப்பது . 
( 11 ) அதிகாரியின் 

பொறுப்பை 

வரம்பற்றதாக்குவதற்கு 
அமைப்பு முறை ஏட்டை மாற்றுவது . 

( 12 ) மேலாண்மை முகவரை , கவனமின்மை , முறைகேடான 
நிர்வாகம் முதலான காரணங்களுக்காக விலக்குவது . 
( 13 ) மேலாண்மை முகவருக்கு அதிக ஊதியம் வழங்குவது . 
( 14 ) மேலாண்மை முகவரை அல்லது அவரைச் சேர்ந்தவரை 
விற்பனை முகவராகவோ அல்லது கொள்முதல் முகவராகவோ 
அமர்த்துவது . 

( 15 ) மேலாண்மை முகவரை நிறுவனத்துக்குப் போட்டியாக 
தொழில் நடத்த அனுமதிப்பது . 
( 16 ) நிறுவனம் கட்டாயமாகக் கலைக்கப்படுவது . 


கீழ்க்கண்டவைகளுக்குத் தனிமுறை அறிக்கை தரவேண்டும் : 

( 1 ) பதவியிலிருந்து விலகும் தணிக்கையாளருக்குப் பதிலாக 
வேறு ஒருவரை நியமிப்பது . 

( 2 ) பதவியிலிருந்து விலகும் தணிக்கையாளர் மீண்டும் 
அமர்த்தக்கூடாது என்பதற்கு . 

( 3 ) மேலாண்மை முகவரைச் சேர்ந்தவரைத் தவணைமுறை 
யில் இயக்குநராக அமர்த்துவது . 

( 4 ) இயக்குநரை அவருடைய பதவிக் காலம் முடிவதற்கு 
முன்பாக விலக்குவது . 

( 5 ) பதவியிலிருந்து விலக்கப்படும் இயக்குநருக்குப் பதிலாக 
வேறு ஒருவரை அமர்த்துவது . 


நிகழ்ச்சிக் குறிப்பேடு ( Minute Book ) 

ஒவ்வொரு நிறுவனமும் , நிகழ்ச்சிக் குறிப்பேடு வைத்திருக்க 
வேண்டும் . அதில் எல்லாப் பொதுக் கூட்டங்கள் , இயக்குநர் 
குழுக் கூட்டங்கள் , இதர குழுக் கூட்டங்கள் முதலானவைகளின் 
நடவடிக்கைகளைப் பதிவு செய்யவேண்டும் . 


14. கணக்குகளும் தணிக்கைகளும் 

( Accounts and Audit ) 


ஒரு நிறுவனத்தின் நரம்புகளும் நாடியும் அதன் கணக்குகளே 
யாகும் . ஆகவே , அவைகளை வைத்திருக்க வேண்டிய முறைகளும் 
அவைகளைத் தணிக்கை செய்யப்படவேண்டிய வகைகளையும் நிறு 
வனச் சட்டம் , தெளிவாக்கியுள்ளது . 

ஒரு நிறுவனம் 209 ஆவது பிரிவின்படி கீழ்க்கண்ட பதிவேடு 
களை வைத்திருக்கவேண்டும் . அவையாவன : 


( 1 ) எல்லா வரவு செலவுக் கணக்குகளும் 

அவைகள் எவ் 
வெவைகளுக்கானவை என்ற விவரங்களும் . 

( 2 ) நிறுவனம் செய்த எல்லாப் பொருள்களின் கொள்முதல் 
களும் அவைகளின் விற்பனைகளும் . 

( 3 ) நிறுவனத்தின் எல்லாச் சொத்துகளும் பொறுப்புகளும் . 

( 4 ) நிறுவனம் உற்பத்தி செய்தல் , தயாரித்தல் அல்லது 
சுரங்கத்தொழில் முதலானவைகளைச் செய்வதாயின் , மூலப் 
பொருள்கள் , கூலி மற்றும் இதர செலவுகளின் முழு விவரங்கள் , 
அரசினர் ஆணையிட்ட முறையில் வைத்திருக்கவேண்டும் . 


மேற்கூறிய பதிவேடுகள் நிறுவனத்தின் அலுவலகத்தில் 
வைத்திருக்கவேண்டும் . நிறுவனத்திற்குக் கிளை அலுவலகங்கள் 
இருப்பின் அவ்விடங்களிலும் அவ்வக் கிளைகளுக்குரிய பதிவேடுகளை 
வைத்திருப்பதோடு , அவைகளின் நகல்களைத் தலைமை அலுவலகத் 
திலும் வைத்திருக்கவேண்டும் . மேற்படி கணக்குப் புத்தகங்களை 
எல்லா அலுவல் நேரங்களிலும் இயக்குநர்களுக்கும் , பதிவாள 
ருக்கும் பார்வையிடுவதற்கும் , வேண்டும்போது அதன் நகல்களை 
எடுத்துக்கொள்ளவும் உரிமையுண்டு . 209 ஆவது பிரிவின்படி , 
ஒரு நிறுவனம் , கணக்குப் புத்தகங்களையும் , பற்றுச்சீட்டுகளும் 


கணக்குகளும் தணிக்கைகளும் 


203 


செலவுச்சீட்டுகளும் ( receipts and vouchers ) பத்திரமாக எட்டு 
வருடங்களுக்கு வைத்திருக்கவேண்டும் . 


வருடாந்திரக் கணக்குகளும் ஐந்தொகைக் குறிப்பும் ( Annual 

Accounts and Balance Sheet ) 
ஒவ்வொரு நிறுவனமும் தெளிவான 

தெளிவான வகையில் , தேவைக் 
கேற்றபடி தொழில் முறைக் கேற்றவாறு தேவையான பதிவேடு 
களை வைத்திருக்க வேண்டும் . அவைகள் உண்மைகளை உரைப்ப 
தோடு தேவையான விளக்கங்களைத் தருவனவாகவும் இருக்க 
வேண்டும் . ஆண்டு இறுதியில் கூடும் பொதுக் கூட்டத்தில் , 
இயக்குநர்கள் நிறுவனத்தின் தணிக்கை செய்யப்பட்ட ஆதாய 
இழப்புக் கணக்குகளும் ( Profit and Loss Account ) , ஐந்தொகைக் 
குறிப்பும் ( Balance Sheet ) தக்க முறையில் தயாரித்து வைக்க 
வேண்டும் . வியாபாரம் செய்யாத நிறுவனமாயின் , அது வெறும் 
வரவு செலவுக் கணக்குகளையும் , ஐந்தொகைக் குறிப்பும் தயாரித்து 
வைத்தால் போதும் . 

மேற்குறிப்பிட்ட கணக்குகளுடன் 
இயக்குநர்களின் ஆண்டு அறிக்கையையும் இணைத்து வைக்க 
வேண்டும் அந்த ஆண்டு அறிக்கையில் நிறுவனத்தின் சென்ற 
காலச் செயல்களையும் நிகழ்கால நிலவரங்களையும் வருங்கால 
வாய்ப்புகளையும் அலசி அறிவிப்பதோடு , நிறுவனத்தின் 
நிதிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகைகளையும் , பங்கு 
ஆதாயம் ( Dividend ) வழங்கப்படும் தொகையையும் குறிப்பிட 
வேண்டும் . 
ஐந்தொகைக் குறிப்பின் வடிவமும் பொருளடக்கமும் ( Form and 

Contents of a Balance Sheet ) 

ஐந்தொகைக் குறிப்பு ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைகளை 
நன்றாக நவின்றிடும் ஒரு நிலைக் கண்ணாடி எனின் அது மிகையா 
காது . நிறுவனத்தின் முழு விவரங்களைக் காட்டும் ஒரு திரைப்பட 

விளங்குகிறது . ஆகவே , விவாதத்துக்கு இடமில்லாத 
வகையில் அதன் வடிவமும் அது விளக்க வேண்டிய விவரங்களும் 
நிறுவனச் சட்டத்தின் ஆறாவது பின் இணைவில் ( VI Schedule ) 
வழங்கப்பட்டுள்ளது . திட்ட வட்டமாகக் கொண்ட நிறுவன 
மாயின் ( Holding Company ) கொள்ளப்பட்ட நிறுவனத்தின் 
( Subsidiary Company ) முழு விவரங்களை வெள்ளையாகக் காட்ட 
வேண்டும் 


மாக 


ஆறாவது பின் இணைவின் முதல் பகுதியில் குறிப்பிட்டுள்ளபடி 
ஐந்தொகைக் குறிப்பில் , பங்குத் தொகை , கோரிக்கைத் தொகை , 
நிறுவன அதிகாரிகளிடம் நிலுவையாக நிற்கும் விவரங்கள் , நிலை 


204 


நிறுவனச் சட்டவியல் 


* 


யான சொத்துகளுக்குச் ( Fixed Assets ) செய்யப்பட்ட செலவுகள் , 
மூலதனம் குறையின் அதன் விவரங்கள் , ஆண்டு இறுதியில் உள்ள 
சொத்துகளை முந்தைய ஆண்டுப்புள்ளி விவரங்களுடனும் , 
பொறுப்புகளும் அதை 

மீட்கும் வகைகளும் காட்டப்பட 
வேண்டும் . இரண்டாவது பகுதியில் வரவுசெலவுக் கணக்குகளும் 
ஆதாய இழப்புக் கணக்குகளும் தயாரிக்கப்படவேண்டிய முறை 
களை விளக்குகின்றன . 


மேற்கண்டபடி 

தயாரிக்கப்பட்ட ஐந்தொகைக் குறிப்பு 
இரண்டு இயக்குநர்களால் கையெழுத்திடப்படவேண்டும் . பொதுக் 
கூட்டத்தில் வைத்த 0 நாட்களுக்குள் , மேற்படி ஐந்தொகைக் 
குறிப்பு , ஆதாய இழப்புக் கணக்குகளின் மூன்று நகல்களை இயக்கு 
நர்கள் கையெழுத்திட்டுப் பதிவாளருக்கு அனுப்பவேண்டும் . 
பொதுக் கூட்டத்தில் ஐந்தொகைக் குறிப்பும் , ஆதாய இழப்புக் 
கணக்குகளும் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் , பதிவாளருக்கு 
அனுப்பப்படும் நகல்களில் அதையும் குறிப்பிடவேண்டும் . 


பங்கு ஆதாயம் ( Dividend ) 

ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அறிகுறி அது ஆண்டாண்டு 
தோறும் அளிக்கும் பங்கு ஆதாயம் ஆகும் . ஆகவே , ஒரு நிறு 
வனம் ஆதாயத்தைப் , 

பங்குத்தொகை விகிதாவாரியாக . 
பிரித்துக்கொடுக்கும் ஆதாயத்தைப் பங்கு ஆதாயம் என்று குறிப் 
பிடப்படுகிறது . பங்கு ஆதாயம் அளிப்பது ஒரு நிறுவனத்திற்கு 
உள்ளடங்கிய அதிகாரமாகும் ( Inherent powers ) . 

அதைச் 
செயல்முறை விதிகள் , செப்பவேண்டியதில்லை . அமைப்பு முறை 
ஏடு அளிக்கவேண்டியதில்லை . 


பங்கு ஆதாயம் வழங்குவதற்குக் கட்டுப்பாடுகள் இல்லை 
என்றாலும் , அதை வழங்குவதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் உள்ளன . 
அவையாவன : 


( 1 ) பங்கு ஆதாயம் நிறுவனத்தின் ஆதாயத்தில் இருந்து 
தான் வழங்கப்படவேண்டும் . 

( 2 ) பங்கு ஆதாயம் மூலதனத்திலிருந்து வழங்கக் கூட்டாது . 
மீறி வழங்கினால் இயக்குநர்கள் அதை நிறுவனத்திற்குத் திருப்பிச் 
செலுத்துவதற்குப் பொறுப்புள்ளவராகின்றனர் . 

( 3 ) பங்கு ஆதாயம் கீழ்க்கண்ட தொகைகளில் இருந்துதான் 
வழங்கவேண்டும் . 


கணக்குகளும் தணிக்கைகளும் 


205 


(a ) அந்தந்த ஆண்டு அடைந்த ஆதாயத்திலிருந்து , நிறுவனத்தின் 

சொத்துகளுக்குச் சட்ட முறைப்படி தேவையான தேய் 
மானத் தொகை ( Depreciation ) ஒதுக்கிய பிறகு . எஞ்சி 
யுள்ள ஆதாயத்திலிருந்து பங்கு ஆதாயம் வழங்கலாம் ! 


( b ) போன ஆண்டுகளில் பெற்ற ஆதாயத்திலிருந்தும் பங்கு 

ஆதாயம் வழங்கலாம் . 


( c ) மத்திய அல்லது மாநில அரசு அவைகள் மேற்கொண்ட 

பொறுப்புறுதியின் காரணமாக வழங்கிய உதவி நிதியி 
லிருந்து பங்கு ஆதாயம் வழங்கலாம் . 


( 4 ) 93 ஆவது பிரிவின்படி , செயல் முறை விதிகள் அனுமதித் 
தால் , பங்குத் தொகையில் செலுத்தப்பட்ட தொகைகளின் 
விகிதா வாரியாகப் பங்கு ஆதாயம் வழங்கலாம் மற்றபடி , 
பொதுவாகப் பங்கு ஆதாயம் பங்குத் தொகையின் விகித 
வாரியாக வழங்கப்படவேண்டும் . 

( 5 ) பங்கு ஆதாயம் எப்போதும் பணமாகவே வழங்கப்பட 
வேண்டும் ( in cash ) . ஆனால் , நிறுவனம் வழங்கலாம் . மற்றபடி , 
பொதுவாகப் பங்கு ஆதாயம் ஆதாயத்திலிருந்து முழுவதும் 
செலுத்தப்பட்ட மிகை ஊதியப் பங்குகளை வழங்கலாம் ( Fully 
paid bonus shares ) . 


( 6 ) அதிக ஆதாயம் அடைந்தாலும் , நிறுவனம் , பங்கு 
ஆதாயம் வழங்கவேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது . இயக்கு 
நர்கள் பங்கு ஆதாயம் வழங்குவதற்கு முடிவு செய்த பின்னர் தான் 
பங்குநர்கள் , அவ்வுரிமையைப் பெறுகின்றனர் . இயக்குநர்கள் 
இசையவில்லை என்றால் , பொதுக் கூட்டமே விரும்பினாலும் சட்டப் 
படி பங்கு ஆதாயம் வழங்கமுடியாது . ஆனால் , இயக்குநர்கள் 
தீய எண்ணங்கொண்டு ( Malafide ) மோசடி செய்யும் கருத்துடன் 
பங்கு ஆதாயம் வழங்க மறுத்தால் பங்குநர்கள் நீதி மன்றத்தின் 
உதவியைப் பெறலாம் . 


( 7 ) பங்கு ஆதாயம் பதிவு செய்யப்பட்ட பங்குநர்களுக்கு 
அல்லது அவர்கள் அதிகாரம் பெற்ற வங்கிகளுக்கு ( Banks ) வழங்க 
வேண்டும் . நிறுவனம் பங்குப் பற்றாணைகள் ( Share Warrants ) 
வழங்கியிருந்தால் அவைகளைக் கொண்டவர்களுக்கு ( Bearers ) 
வழங்கலாம் . பங்கு ஆதாயம் வழங்கப்பட்டபோது பங்குக் 
கைமாறினால் , உரிமை மாற்றம் பங்கு ஆதாயம் உள்பட இருப்பின் 
( cum dividend ) , அதை மாற்றிக் கொண்டவர் பெறுவார் ( Trans 
feree ) . ஆனால் , உரிமை மாற்றம் பங்கு ஆதாயம் நீங்கலாசு 


206 


நிறுவனச் சட்டவியல் 


இருப்பின் ( Ex dividend ) அதை மாற்றுபவர் ( Transferor ) பெறு 
வார் . 

( 8 ) பங்கு ஆதாயம் வழங்க முடிவு செய்த பிறகுதான் அது 
கொடுக்கப்பட வேண்டிய கடனாகிறது . பங்கு ஆதாயம் வழங்க 
உறுதி செய்தவுடன் , அவ்வாறு உறுதி செய்த 42 நாட்களுக்குள் 
அவைகள் வழங்கப்படவேண்டும் . தவறினால் நிறுவனமும் , ஒவ் 
வொரு அதிகாரியும் தண்டிக்கப்படுவார்கள் . அனால் , பங்கு 
ஆதாயம் செலுத்தச் சட்டங்களால் தடங்கல் ஏற்பட்டாலும் , 
பங்குநர் கேட்டுக் கொண்ட முறைப்படி செலுத்த முடியாவிட்டா 
லும் , பங்கு உரிமையில் தகராறு இருந்தாலும் , பங்குநர் நிறு 
வனத்திற்குத் தரவேண்டிய கடனுக்கு ஈடு செய்து கொண்டாலும் 
தாமதத்திற்கு நிறுவனத்தின் தவறுதல் அல்லவென்றாலும் மேற்படி 
தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் . 

( 9 ) இயக்குநர்கள் இசைந்தால் இடைக்காலப் பங்கு ஆதாய 
மும் ( Interim Dividend ) வழங்கலாம் . பின்னர் ஆதாயம் சரி 
வர கணிக்கப்பட்ட பிறகு , இடைக்காலப் பங்கு ஆதாயம் உறுதி 
செய்யப்பட்டு எஞ்சியுள்ள பங்கு ஆதாயமும் பங்குநர்களுக்குச் 
செலுத்தப்படுகிறது . பொதுவாக , மிகச் செம்மையாகச் செய 
லுற்று சிறந்த செல்வாக்குடன் நடைபெறும் நிறுவனங்கள் தான் , 
இடைக்காலப் பங்கு ஆதாயம் வழங்கமுடியும் . 
முக்கிய வழக்குகள் ( Leading Cases ) 

( 1 ) Flitcraft s case ( 1882 ) 21 Ch . 530 என்ற இவ் வழக்கில் , 
ஒரு நிறுவனம் வாரக் கடன்களை வந்தவையாகக் கொண்டு , அதிக 

காட்டி , அதிலிருந்து பங்கு ஆதாயம் வழங்கியது . 
அது சட்ட விரோதமானதென்றும் , இயக்குநர்கள் மேற்படி 
தொகையை நிறுவனத்திற்குத் திருப்பிச் செலுத்தவேண்டும் என்று 
முடிவு செய்யப்பட்டது . 

ஆதாயம் இல்லாதபோது , உள்ளாந்திரமாக ( Indirectly ) 
பங்கு ஆதாயம் வழங்க முயன்றாலும் இயக்குநர்கள் அதற்குப் 
பொறுப்பாகிறார்கள் என்பதைக் கீழ்க்கண்ட வழக்குத் தெளிவாக்கு 
கின்றது . 

( 2 ) Re Walters Deed of Guarantee ( 1933 ) 1 Ch . 321 
என்ற இவ் வழக்கில் A என்பவர் ஒரு நிறுவனத்தின் முன்னுரி 
மைப் பங்குகளுக்குப் பங்கு ஆதாயம் 3 வருடங்களுக்கு வழங்கு 
வதற்குப் பொறுப்புறுதி ஏற்றார் ( guaranteed ) . நிறுவனம் 
அவருக்கு மேற்படி இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புக்கொண்டது . 
ஆனால் , நீதிமன்றம் அந்த ஒப்பந்தம் சட்ட விரோதமானது என்று 
முடிவு செய்தது . 


ஆதாயம் 


கணக்குகளும் தணிக்கைகளும் 


207 


தணிக்கையாளர்கள் ( Auditors ) 

ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு தணிக்கையாளர் அல்லது 
தணிக்கையாளர்கள் அமர்த்தப்படவேண்டும் . தணிக்கையாளர் 
என்பதை நிறுவனச் சட்டத்தில் வரையறை செய்யப்படவில்லை . 


தகுதிகள் : நிறுவனத்தின் தணிக்கையாளர் , ஒரு சுதந்திர 
முள்ளவராக இருக்கவேண்டும் . அவர் ஓர் பட்டயம் பெற்ற 
கணக்கராக இருக்கவேண்டும் . ( Chartered Accountant ) . ஒரு 
கூட்டாண்மை நிறுமத்தில் , கூட்டாளிகள் அனைவரும் , பட்டயம் 
பெற்ற கணக்கர்களாயிருப்பின் , அந்த நிறுமம் தணிக்கையாள 
ராக அமர்த்தப்படலாம் . 


கீழ்க்கண்டோரை 


அமாத்தக் 


தணிக்கையாளர்களாக்க 
கூடாது . 


( 1 ) நிறுவனத்தின் அதிகாரி அல்லது பணியாளர் . 

( 2 ) மேற்படி அதிகாரி அல்லது பணியாளரின் பணியாளர் 
அல்லது கூட்டாளி . 


( 3 ) நிறுவனத்திற்கு 100 ரூபாய்களுக்கு மேல் 

கடன் 
பட்டவர் . 

( 4 ) மேலாண்மை முகவராக இருக்கும் நிறுமத்தின் ( Firms ) 
அல்லது தனியார் நிறுவனத்தின் உறுப்பினர் , இயக்குநர் அல்லது 
கூட்டாளி . 

( 5 ) நிறுவனத்தின் இயக்குநர் அல்லது நிறுவனத்தில் 5 சத 
வீதத்துக்குமேல் பங்குகளைப் பெற்றிருப்பவர் . 

தணிக்கையாளரை நியமித்தல் ( Appointment of Auditors ) : 
ஒரு நிறுவனம் ஒவ்வொரு பொதுக் கூட்டத்திலும் தணிக்கை 
யாளரை நியமிக்க வேண்டும் . அவ்வாறு நியமிக்காவிட்டால் 
மத்திய அரசு அந்த நிறுவனத்திற்குத் தணிக்கையாளரை நியமிக்க 
லாம் . முதல் தணிக்கையாளரை நிறுவனம் பதிவான ஒரு 
மாதத்திற்குள் இயக்குநர்கள் அமர்த்தவேண்டும் . அவ்வாறு 
செய்யாவிட்டால் நிறுவனம் பொதுக் கூட்டத்தில் தணிக்கை 
யாளரை அமர்த்தலாம் . மேலும் இயக்குநர்கள் அமர்த்திய 
தணிக்கையாளரை விலக்கலாம் . இயக்குநர்கள் தற்காலிகமாகக் 
காலியாகும் இடங்களை நிரப்பலாம் . வேறொரு தணிக்கையாளரை 
அமர்த்த அறிக்கை 

அறிக்கை செய்யப்பட்டாலன்றி அல்லது விலகும் 
தணிக்கையாளர் தகுதி இழந்தாலன்றி அல்லது பதவி ஏற்று 
விருப்பமில்லாதிருந்தாலன்றி , பதவியில் இருந்து விலகும் தணிக் 


208 


நிறுவனச் சட்டவியல் 


கையாளரே மீண்டும் அமர்த்தப்படுவார் . வேறொருவரைப் புதி 
தாகத்தணிக்கையாளராக அமர்த்துவதற்குத் தனிமுறை அறிக்கை 
தரவேண்டும் . மேலும் , அந்த அறிக்கையின் நகலைப் பதவியி 
லிருந்து விலகும் தணிக்கையாளருக்கும் அனுப்பவேண்டும் . 


ஒரு பொதுக் கூட்டத்தில் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளர் 
அடுத்த பொதுக் கூட்டம் வரையில் பதவியில் இருப்பார் . 
தணிக்கையாளர் நியமிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் அவருக்குத் 
தெரிவிக்க வேண்டும் . தணிக்கையாளரும் தன்னுடைய ஓப்பு 
தலையோ அல்லது மறுப்பையோ 30 நாட்களுக்குள் பதிவாளருக்கு 
தெரிவிக்க வேண்டும் . 


விலக்கப்படுதல் ( Removal ) : ஒரு நிறுவனம் மத்திய அரசின் 
அனுமதி பெற்றுத் தணிக்கையாளரை அவர் பதவிக்காலம் முடி 
வதற்கு முன்பு பொதுக் கூட்டத்தில் விலக்கலாம் . தணிக்கை 
யாளர் நொடிப்பு நிலையானாலும் ( Insolvent ) பதவியிலிருந்து 
விலக்கப்படலாம் , 


ஊதியம் ( remunration ) தணிக்கையாளர் இயக்குநர்களால் 
நியமிக்கப்பட்டால் இயக்குநர்களாலும் , மத்திய அரசால் நிய 
மிக்கப்பட்டால் மத்திய அரசாலும் அவர் ஊதியம் நிர்ணயிக்கப் 
படுகிறது . 
உரிமைகளும் அதிகாரங்களும் 

( 1 ) நிறுவனத்தின் கணக்குகளை எப்போதும் பார்வையிட 
லாம் . ( 2 ) நிறுவனத்தின் அதிகாரிகளிடருமிந்து தனக்குத் தேவை 
யான விவரங்களைக் கேட்டறியலாம் . ( 6 ) கணக்குகளைத் தணிக்கை 
செய்ய நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள்களுக்குச் செல்லலாம் . 
( 4 ) நிறுவனத்தின் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொள்ளவும் , 
பேசவும் உரிமை உண்டு . 

( 5 ) கணக்குகளிலிருந்து நிறுவனத்தின் நிலைமை நன்றாகத் 
தென்படா விட்டால் அதை உறுப்பினர்களுக்கு அறிவிக்கலாம் . 

கடமைகள் ( 1 ) ஐந்தொகைக் குறிப்பு , ஆதாயம் இழப்பீடு 
கணக்குகளைத் தணிக்கை செய்து உறுப்பினர்களுக்கு அறிக்கை 
தருவது . ( 2 ) தேவையான விவரங்களையும் , விளக்கங்களையும் 
பெறுவது . ( 3 ) கணக்குப் பதிவேடுகள் முறைப்படி வைக்கப்பட் 
டுள்ளனவா என்பது . ( 4 ) கிளைகளின் கணக்குகள் முறைப்படி 
தணிக்கை 

செய்யப்பட்டுள்ளதா என்பது . ( 5 ) ஐந்தொகைக் 
குறிப்பும் , ஆதாயம் இழப்பீடு கணக்குகள் புத்தகங்களின்படி 
தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்பது . ( 6 ) நிறுவனத்தை விசா 


2 


கணக்குகளும் தணிக்கைகளும் 


209 


ரணைசெய்ய அமர்த்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது . 


தனிமுறைத் தணிக்கை ( Special Audit ) ( பி . 233 A ) 

மத்திய அரசு கீழ்க்கண்ட காரணங்களுக்கு , ஒரு நிறுவனத்தின் 
கணக்குகளைத் தனிமுறைத் தணிக்கை செய்யும்படி ஆணையிட 
லாம் : 


( 1 ) நிறுவனத்தின் விவகாரங்கள் நல்ல தொழில் முறைப்படி 
நடத்தப்படாமலிருப்பது . 

( 2 ) நிறுவனம் வியாபாரத்துறையைப் பாதிக்கும்படி நடத்தப் 
படுவது . 

( 3 ) நிறுவனத்தின் நிதிநிலைமை சீர்கேடாயிருத்தல் . 


தனிமுறைத் தணிக்கை செய்பவர் தன் அறிக்கையை மத்திய 
அரசுக்கு அனுப்பவேண்டும் . தனிமுறைத் தணிக்கைக்காகும் 
செலவு களை நிறுவனம் செய்யவேண்டும் . மத்திய அரசு தனி முறைத் 
தணிக்கையாளரின் அறிக்கையின்பேரில் தகுந்த நடவடிக்கை எடுக் 
கலாம் . மேலும் , மத்திய அரசு தணிக்கை அறிக்கையின் பகுதிகளை 
நிறுவனத்திற்கு அனுப்பி அதை உறுப்பினர்களுக்கு அறிவிக்கும் 
படியும் அல்லது அவைகளை நிறுவனத்தின் பொதுக்கூட்டங்களில் 
படித்துக் காட்டும்படியும் கட்டளையிடலாம் . 


நி -14 


15. ஒப்பந்தங்களும் மறு நிர்மாணமும் 

இணைதலும் 
( Contracts Reconstruction and Amalgamation ) 


ஒப்பந்தங்கள் ( Contracts ) 

ஒரு நிறுவனம் சட்டப்படி ஒரு தனி நபர் ஆயினும் அது ஒரு 
இயற்கை நபரைப்போல் தன்னிச்சையான ஒப்பந்தங்கள் செய்ய 
முடியாது . அதன் நோக்கங்களுக்குட்பட்ட ஒப்பந்தங்களைத் 
தான் ஒரு நிறுவனம் செய்யமுடியும் . ஒப்பந்தங்கள் நோக்கங் 
களை மீறியதாயின் அவை செல்லாதவையாகும் என்று ஆஸ்பரி 
ரெயில்வே கம்பெனி V. ரிச்சி [ Ashbery Railway Co. v . Ritchie ] 
என்ற வழக்கில் தெளிவாக்கப்பட்டது . மற்றபடி நிறுவனம் தன் 
வரம்பிற்குட்பட்டுச் செய்யும் ஒப்பந்தங்களும் , ஒப்பந்தச் சட்டத் 
தின் விதிகளுக்குட்பட்டவையாகும் . 


ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் செய்யும் முறைகளை 46 ஆவது 
பிரிவில் விளக்கப்பட்டுள்ளன . அதன்படி ஓர் ஒப்பந்தம் எழுத்து 
வடிவத்தில் இருக்க வேண்டுமாயின் , அந்த ஒப்பந்தத்தை நிறுவ 
னத்தின் சார்பாக , அதன் அதிகாரத்தை வெளிப்படையாகவோ 
உட்கிடையாகவோ பெற்ற ஒருவர் , கையெழுத்திட வேண்டும் . 
ஒப்பந்தம் வாய்மொழியில் ( verbal ) இருக்கலாம் என்றால் அந்த 
ஒப்பந்தத்தை , நிறுவனத்தின் சார்பாக அதன் அதிகாரத்தை 
வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ பெற்ற 

ஒருவர் 
செய்ய வேண்டும் . 


நிறுவனம் செயற்கை நபராகையால் அது ஒப்பந்தங்களைப் 
பிறர் மூலமாகத்தான் செய்ய முடியும் . ஆகையால் , மேற்கூறிய 
முறைகளில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு , நிறுவனம் கட்டுப் 
பட்டதாகும் என்று 46 ஆவது பிரிவு கூறுகிறது . 


ஒப்பந்தங்களும் மறு நிர்மாணமும் இணைதலும் 


211 


அவ்விதமே ஒரு மாற்றுச் சீட்டு ( Bill of exchange ) அல்லது 
ஒரு உண்டியல் ( Hundi ) , அல்லது ஒரு கடன் உறுதிச் சீட்டு 
( Promissory Note ) , நிறுவனத்தின் அதிகாரத்தை வெளிப்படை 
யாகவோ அல்லது உட்கிடையாகவோ பெற்றவரால் நிறுவனத் 
தின் சார்பாக , நிறுவனத்தின் பெயரால் செய்யப்படுமாயின் அது 
நிறுவனத்தால் செய்யப்பட்டதெனக் கருதப்படுகிறது . 


நிறுவனத்தின் சார்பாக ஆவணங்கள் எழுதுவதற்கு , நிறுவ 
னம் ஒருவரைத் தன் முத்திரையிட்ட எழுத்து மூலம் , ஒரு குறிப் 
பிட்ட காரியத்திற்கோ அல்லது பொதுவாக எல்லாக் காரியங்க 
ளுக்கோ , நியமிக்கலாம் . அவ்வாறு நியமிக்கப்பட்டவர் நிறுவ 
னத்தின் சார்பாக ஆவணங்களில் ( deeds ) நிறுவனத்தின் முத்திரை 
யிட்டுக் கையெழுத்திடலாம் . அவ்வாறு கையெழுத்திடப்பட்ட 
ஆவணங்கள் நிறுவனத்தைக் கட்டுப்படுத்தும் . 


பொதுவாக நிறுவனத்தின் சார்பாக ஒப்பந்தங்களைச் செய்ய 
இயக்குநர் குழுவிற்கு அதிகாரமுண்டு . மேற்படி அதிகாரத்தை 
அவர்கள் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவருக்கு அளிப்படைவுச் 
(( delegate ) செய்யலாம் . ஒப்பந்தத்தில் இயக்குநர் எவரேனும் 
நலன் கொண்டிருந்தால் , மேற்படி ஒப்பந்தத்திற்கு இயக்குநர் 
குழுவின் அனுமதி பெறவேண்டும் . 


நிறுவனத்தின் சார்பாகச் செய்யப்படும் முன் ஒப்பந்தங்களும் 
((Preliminary Contracts ) , தற்காலிகமான ஒப்பந்தங்களும் 
( Provisional Contracts ) , அவைகளைப் செய்யப்படும் முறைகளும் 
அவைகளின் வினைவுகளும் முற்பகுதிகளில் தெளிவாக்கப்பட்டன . 


நடுவர் முடிவு ( Arbitration ) 

389 ஆவது பிரிவின்படி ஒரு நிறுவனம் , இந்திய நடுவர் முடிவு 
சட்டப்படி , தகராறுகளை முடிவு செய்து கொள்ளலாம் . 

இதனால் 
ஒரு நிறுவனம் , வெளிநாடுகளில் ஏற்படும் தகராறுகளை , நடுவர் 
முடிவு செய்வதற்குத் தடையாய் இருந்தது . ஆகையால் 1960 
-ஆம் ஆண்டு நிறுவனச் சட்டத்திற்குச் செய்யப்பட்ட திருத்தப்படி 
389 ஆவது பிரிவு புறக்கணிக்கப்பட்டது . தற்போது நிறுவனங் 
கள் தங்களுக்குள் உண்டாகும் தகராறுகளைத் தங்கள் இச்சைப்படி 
நடுவர் முடிவுக்கு விடலாம் . 


ஒத்திசைவும் ஏற்பாடுகளும் ( Compromise and arrangements ) 

ஒரு நிறுவனம் தகராறு இல்லாமல் ( without , dispute ) 
ஒத்திசைவு செய்யமுடியாது . ஆனால் தகராறு இல்லாதிருப்பினும் 


212 


நிறுவனச் சட்டவியல் 


அது கடனாளர்களுடன் அல்லது 
ஏற்பாடு செய்யலாம் . 


உறுப்பினர்களுடன் வேறு 


ஒரு நிறுவனம் கடனாளர்களுடன் அல்லது உறுப்பினர்களுடன் 
ஒத்திசைவு அல்லது வேறு ஏற்பாடு செய்துக் கொள்ள 

முடிவு 
செய்தால் , அது நீதி மன்றத்திற்கு மனு போடவேண்டும் . மேற் 
படி 391 ஆவது பிரிவின்படி செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் 
விசாரித்து , கடனாளர்கள் அல்லது உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டும் 
படி ஆணையிடலாம் . 

அக்கூட்டத்தின் முக்கால் பங்குக் கடன் 
தொகையுள்ளவர்களும் அல்லது முக்கால் பங்கு எண்ணிக்கை 
உள்ள உறுப்பினர்களும் அந்த ஒத்திசைவையோ ஏற்பாட்டையோ 
ஒப்புக் கொண்டால் , நீதிமன்றம் , அவைகள் , நிறுவனத்திற்கு 
நன்மை பயப்பதாயின் , அவைகளை அனுமதிக்கலாம் . 


மறுநிர்மாணமும் இணைதலும் ( Reconstruction and Amalgama 

tion ) 

ஒரு நிறுவனம் தன் வியாபாரத்தை அல்லது தொழிலை 
வேறொரு புதிய நிறுவனத்திற்கு மாற்றிய போதிலும் , மேற்படி 
புதிய நிறுவனத்தில் அதே உறுப்பினர்கள் நலன் கொண்டிருந் 
தால் , அது நிறுவனத்தின் மறு நிர்மாணம் எனப்படும் . இரண்டு 
நிறுவனங்கள் ஒன்றோடொன்று இணைந்து வேறு ஒரு புதிய நிறு 
வனமாக உருமாறுதல் , இணைதல் எனப்படும் . 


நிறுவனத்தின் மறு நிர்மாணம் அல்லது இணைதல் கீழ்க்கண்ட 
முறைகளில் ஏற்படலாம் : 

( a ) நிறுவனம் தன் தொழிலை மற்றொரு நிறுவனத்திற்கு 
மாற்றுவது ( பி . 394 ) . 

( b ) நிறுவனம் தன் பங்குகள் யாவையும் வேறொரு நிறுவ 
னத்திற்கு மாற்றுவது ( பி . 395 ) . 

( c ) மத்திய அரசு ஆணையிடுவது ( பி . 396 ) . 
நீதிமன்றம் நிறுவனங்கள் செய்து கொள்ளும் ஒத்திசைவு 
அல்லது ஏற்பாட்டை அனுமதித்துக் கீழ்க்கண்டவாறு ஆணையிட 
லாம் : 


(a ) ஒரு நிறுவனத்தின் தொழில் அல்லது சொத்துகள் 
அல்லது பொறுப்புகளை மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றுவது . 

( b ) மாற்றிக்கொள்ளும் நிறுவனம் ( Transferee Company ) 
வழங்கவேண்டிய அல்லது ஒதுக்கீடு செய்து கொள்ளவேண்டிய 


ஒப்பந்தங்களும் மறு நிர்மாணமும் இணைதலும் 


213 


( appropriation ) பங்குகளை அல்லது கடனீட்டுப் பத்திரங்களைக் 
குறிப்பிடுவது . 

( c ) சட்ட முறையான நடவடிக்கைகளைத் ( Legal Proceed 
ings ) தொடர்ந்து செயல் படுத்துவது . 

( d ) நிறுவனத்தைக் கலைக்காமல் ( Without winding up ) 
அதற்கு முடிவு கட்டுவது ( dissolution ) . 

( e ) மாறுதலை மறுப்பவருக்குச் செய்யவேண்டிய ஏற்பாடுகள் . 

( f ) மறு நிர்மாணத்திற்கு அல்லது இணைதலுக்குத் தேவை 
யான அல்லது அதன் தொடர்பான ஆணைகள் தருவது . 


396 ஆவது பிரிவின்படி மத்திய அரசினர் பொது நலத்தைக் 
கருதி ( Public interest ) இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட 
நிறுவனங்கள் இணைவதைப்பற்றி ஆணையிடலாம் . மத்திய அரசு 
மேற்கண்ட ஆணையிடு முன் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அறிக்கை 
செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் மறுப்புகளைத் தெரிவிக்கத்தக்க 
வாய்ப்பு அளிக்க வேண்டும் . இணைப்பினால் ஏற்பட்ட நிறுவனத் 
தின் அமைப்பு , சொத்துகள் , உரிமைகள் , கடமைகள் , பொறுப் 
புகள் முதலானவை , மத்திய அரசு குறிப்பிடுபவையாகும் . ஒவ் 
வொரு உறுப்பினரும் , கடனாளரும் , உரிமை பாதிக்கப்படாமல் , 
பாதுகாக்கப்படுகின்றனர் . நிறுவனங்கள் இணைவதற்கு இடப் 
பட்ட ஆணைகளை மத்திய அரசு பாராளுமன்றத்திற்குக் காண்பிக்க 
வேண்டும் . 


இணைக்கப்பட்ட நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை மத்திய 
அரசின் ஆணையின்றி அழித்துவிடக்கூடாது . 


16. புலன் விசாரணை 

( Investigation ) 
( பி . 235 - பி 251 ) 


தவறான முறையிலும் தான்தோன்றித்தனமாகத் திரியும் நிறு 
னங்களைத் தடுத்து நல்வழப்படுத்தவும் திருந்தாதவைகளைத் 
தக்கபடி தண்டிக்கவும் மத்திய அரசினர் கைவசம் உள்ள புலன் 
விசாரணை செய்யும் அதிகாரம் சாலச்சிறந்த தண்டாயுதமாகும் . 
மத்திய அரசின் இவ்வதிகாரங்கள் நிறுவனச் சட்டத்தில் ( 235-251 ) 
பிரிவுகளில் மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன . போலிக் 
கலசம் பூண்டு நடமாடும் நிறுவனங்களைக் கண்டுகொள்ள உதவி 
யாயுள்ளன இவ்வதிகாரங்கள் . சட்டம் இதோடு நில்லாமல் 
234 ஆம் பிரிவில் அவருக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தால் , 
பதிவாளரையும் ஆயுதபாணியாக்கியுள்ளது . 


பதிவாளரின் புலன் விசாரணை ( பி . 234. ) 

பதிவாளர் , தன்னிடம் வழங்கப்பட்ட ஆவணங்களைப்பற்றி , 
மேலும் விவரங்களும் விளக்கங்களும் , வழங்கும்படி , நிறுவனத் 
தைக் கேட்கலாம் . மேற்படி விவரங்கள் வழங்கப்படாவிட்டா 
லும் அல்லது வழங்கப்பட்ட விளக்கங்களில் நிறுவனத்தின் 
தவறான போக்குகள் புலனாயின் , பதிவாளர் மத்திய அரசுக்கு 
அறிவிக்கலாம் . மேலும் ஒரு கடனாளர் அல்லது பங்குநர் அல்லது 
நிறுவனத்தில் நலன் கொண்டவர் எவரேனும் நிறுவனம் மோசடி 
செய்யும் முறையில் நடத்தப்படுவதாக முறையிட்டால் , அதன் 
பேரில் நிறுவனத்தை அவைகளுக்கு விளக்கம் கேட்டுப் புலன் விசா 
ரணை செய்யலாம் . மேற்கூறியவைகளைச் செய்யத் தேவைப்பட் 
டால் , குற்றத்துறை நீதிபதியின் அதிகாரம் பெற்று , நிறுவனத் 
தின் அலுவலகங்களுக்குள் நுழையவும் , பதிவுருக்களைத் ( Records ) 


புலன் விசாரணை 


215 


தேடவும் , அவைகள் அழிக்கப்படாமலிருக்கும் பொருட்டு அவை 
களைப் பறிக்கவும் , பதிவாளர் அதிகாரம் பெற்றிருக்கிறார் . 


மத்திய அரசின் புலன் விசாரணை 

235 ஆவது பிரிவின்படி , பங்குத் தொகையுள்ள நிறுவனமா 
யின் . குறைந்தது 200 உறுப்பினர்கள் அல்லது நிறுவனத்தின் ஓட்டு 
உரிமையில் குறைந்தது பத்தில் ஒரு பாகம் கொண்ட உறுப் 
பினர்கள் , அல்லது நிறுவனம் பங்குத் தொகையற்றதாயின் , 
ஐந்தில் ஒரு பாகத்துக்குக் குறையாத உறுப்பினர்கள் , செய்த 
விண்ணப்பத்தின் பேரிலும் பதிவாளர் 234 ஆவது பிரிவின்படி 
செய்த அறிக்கையின் பேரிலும் , மத்திய அரசு மேற்படி நிறுவனத் 
தைப் புலன்விசாரணை செய்ய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற் 
பட்ட பார்வையாளர்களை ( Inspectors ) நியமிக்கலாம் . உறுப் 
பினர்கள் மனு செய்தால் , அவர்கள் , மனுவில் குறிப்பிட்டவைகளை 
நிரூபிக்கச் சான்றுகளும் , செலவு தொகைகளுக்குப் பிணைகளும் 
( Securitie s for costs ) வழங்கவேண்டும் . 


2 


237 ஆவது பிரிவின்படி , நிறுவனம் புலன் விசாரணை செய்யத் 
தனிமுறைத் தீர்மானம் செய்தாலும் , அல்லது , புலன்விசாரணை 
செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டாலும் , அல்லது மத்திய அரசு , நிறு 
வனம் மோசடி செய்வதற்கும் சட்ட விரோதமானவைகளைச் செய் 
வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் , சிறுபான்மையான 
உறுப்பினர்கள் ஒடுக்கப்படுகின்றனர் என்றும் , நிறுவனத்தை உரு 
வாக்கியவர்களும் நடத்துபவர்களும் மோசடி , தீங்கு மற்றும் 
பிற தவறு செய்தவர்கள் என்றும் , நிறுவனத்தைப்பற்றிய விவரங் 
களை உறுப்பினர்களுக்கு அறிவிக்க மறுக்கப்படுகின்றதென்றும் , 
கருதினால் , அவைகளைப் புலன் விசாரணை செய்வதற்கு ஒன்று 
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதிபெற்ற பார்வையாளர்களை 
நியமிக்கலாம் . 


புலன் விசாரணை செய்யும் பார்வையாளர்களின் 

( பி . 239. ) 


அதிகாரங்கள் 


மத்திய அரசினரால் 235 , 

237 ஆவது 

பிரிவுகளின்படி 
அமர்த்தப்பட்ட பார்வையாளர் , தேவை என்று கருதினால் , புலன் 
விசாரணை செய்யப்படும் நிறுவனத்துடன் தொடர்புடைய வேறு 
நிறுவனத்தை அல்லது மேலாண்மை முகவரைப்பற்றியும் மத்திய 
அரசின் அனுமதி பெற்றுப் புலன் விசாரணை செய்யலாம் . 


நிறுவனத்தின் நிருவாகிகள் அதிகாரிகள் ஆகிய அனைவரும் 
நிறுவனத்தின் பதிவேடுகள் , காகிதங்கள் முதலியவைகளைப் 


216 


நிறுவனச் சட்டவியல் 


பார்வையாளர்களுக்குக் காண்பிப்பதோடு , அவருக்குத் தேவை 
யான உதவிகளையும் செய்யவேண்டும் . மேலும் , பார்வையாளர் 
அவர்களை ஆணையுறுதியின் பேரில் விசாரிக்கலாம் ( examine on) 
oath ), மேற்படி விசாரணையின் குறிப்புகளைப் பின்னர் சான்றாகப் 
பயன்படுத்தலாம் . நிருவாகிகளும் : அதிகாரிகளும் பார்வையாள 
ருடன் மேற்கண்ட வகையில் ஒத்துழைக்காவிடில் , நீதிமன்றம் 
அவர்களை விசாரித்துத் தண்டிக்கலாம் . 


நிறுவனத்தின் பதிவேடுகளும் , பதிவுருக்களும் ( records 
அழிக்கப்படலாம் அல்லது திருத்தப்படலாம் என்று மேற் பார்வை 
யாளர் கருதினால் , குற்றத்துறை நீதிபதிக்கு , மனுச் செய்து அவை 
களைப் பறிக்கும்படி செய்து , தன் கைவசம் பெற்று அவைகளை 
விசாரணை முடியும் வரையில் தம்மிடம் வைத்திருக்கலாம் . 


மத்திய அரசு கட்டளையிட்டால் பார்வையாளர் புலன் 
விசாரணையைப்பற்றி இடைக்கால அறிக்கையை மத்திய அரசுக்கு 
அனுப்பவேண்டும் . பின்னர் விசாரணை முடிந்ததும் அவருடைய 
முடிவான அறிக்கையையும் அனுப்பிவைக்கவேண்டும் . மத்திய 
அரசு பார்வையாளரின் அறிக்கையைப் பெற்றபிறகு , அதன் நகலை , 
நிறுவனத்திற்கும் , மற்றும் அதில் தொடர்புடைய அனைவருக்கும் 
அனுப்பவேண்டும் . பார்வையாளரின் அறிக்கையில் இருந்து 
யாரேனும் குற்றங்கள் செய்துள்ளதாக அறிந்தால் , அவர் பேரில் 
குற்ற வழக்குத் ( Prosecute ) தொடரலாம் . மேற்படி நடவடிக்கை 
யில் , நிறுவனத்தின் அதிகாரிகள் , மத்திய அரசுக்குத் தேவையான 
உதவிகளைச் செய்யவேண்டும் . 


மேற்படி பார்வையாளரின் அறிக்கையில் இருந்து நிறுவனம் 
கலைக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கருதினால் , அது 
எவரையும் நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு மனுப் போடும்படி நிய 
மிக்கலாம் . மற்றும் அறிக்கையிலிருந்து மோசடி , தீங்குகள் முத 
லானவை செய்யப்பட்டுள்ளதாகக் கண்டால் , அவைகளைச் செய்த 
வரிடமிருந்து இழப்பீடு பெறுவதற்கு மத்திய அரசு அவர்கள் 
பேரில் வழக்குத் தொடரலாம் . புலன் விசாரணைக்குண்டான 
செலவுகளை மத்திய அரசு மேற்படி தவறுகளைச் செய்தவர்களிட 
மும் , நிறுவனத்திடமிருந்தும் பெறுவதற்குரிமை உண்டு . 


நிறுவனத்தில் கொண்டுள்ள சொத்துரிமைகளைப் புலன் விசாரணை 

செய்தல் (Investigation of the ownership of the company ) 
( பி . 247-249 ) 

ஒரு நிறுவனத்தில் நலன் கொண்டுள்ளவர்களை ( Persons 
financially interested in the company ) அறிய வேண்டியது அவ 


புலன் விசாரணை 


217 


சியம் என்று மத்திய அரசு கருதினால் , அதைப் புலன் விசாரிக்க 
ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களை நியமிக் 
கலாம் . அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்கள் , 235 , 237 ஆவது பிரிவு 
களின்படி நியமிக்கப்பட்ட பார்வையாளர்களின் அதிகாரங்களைப் 
பெறுவர் . பார்வையாளர் விசாரணையை முடித்து அனுப்பிய 
அறிக்கையின் நகலை மத்திய அரசு நிறுவனத்திற்கு அனுப்ப வேண் 
டியதில்லை . மேற்படி விசாரணையின் செலவுகளை மத்திய அரசே 
ஏற்றுக்கொள்ள வேண்டியது . 

மேலும் , ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் , கூட்டாண்மை நிறுமம் 
( Partnership Firm ) அல்லது நபர் மேலாண்மை முகவருடன் 
தொடர்புடையவரா என்பதைப் பார்வையாளர் நியமிக்காமலே , 
மத்திய அரசே , புலன் விசாரணை செய்யலாம் . ஆனால் , தேவைப் 
பட்டால் இதற்காகப் பார்வையாளரை நியமித்தும் புலன் விசா 
ரணை செய்யலாம் . 
நிறுவனச் சட்டவியல் குழு ( Company Law Board ) 

மத்திய அரசு நிறுவனச் சட்டத்தின் , 10 E பிரிவின்படி நிறு 
வனச் சட்டவியல் குழு ஒன்று அமைப்பதற்கு அதிகாரம் கொண் 
டுள்ளது . நிறுவனச் சட்டம் மத்திய அரசினருக்கு வழங்கியுள்ள 
எல்லா அதிகாரங்களையும் வேலைகளையும் செய்வதுதான் இக் 
குழுவின் வேலை . 

மத்திய அரசின் கருத்துக்குட்பட்டு , அது ஐவருக்கு மேலிடாமல் 
இக் குழுவின் உறுப்பினர்களை நியமித்து அதில் ஒருவரைத் தலைவ 
ராகவும் அமர்த்தலாம் . இக் குழு மத்திய அரசுக்குட்பட்டுத் தன் 
அதிகாரங்களைக் கையாளவேண்டும் . இக்குழு தன் அதிகாரங்களை 
மத்திய அரசின் ஒப்புதல்பெற்று , தலைவருக்கு அல்லது வேறு உறுப் 
பினருக்கு அல்லது குழுவின் தலைமை அதிகாரிக்கு அளிப்படைவு 
( Delegate ) செய்யலாம் . இக் குழுவின் அமைப்பில் , குற்றங் 
குறைகள் இருப்பினும் , அதன் செயல்கள் சற்றும் அதனால் பாதிக் 
கப்படுவதில்லை . 
ஆலோசனைக் குழு ( Advisory Committee ) 

நிறுவனச் சட்டத்தின் 410 ஆவது பிரிவு மத்திய அரசுக்கு ஓர் 
ஆலோசனைக் குழு அமைப்பதற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது . 
அதன்படி மத்திய அரசும் , நிறுவனச் சட்டவியல் குழுவும் அவ்வப் 
போது அனுப்பும் அலுவல்களில் , ஆலோசனை அளிக்க , ஓர் ஆலோ 
சனைக் குழு அமைத்து , அதில் தக்க தகுதிகள் பெற்ற , ஐவருக்கு 
மேற்படாத , உறுப்பினர்களை நியமிக்கலாம் . இந்த ஆலோசனைக் 
குழுவிற்கு முன்பு செயலாற்றிய ஆலோசனை ஆணைக் குழுவை 
( Advisory Commission ) , நிறுவனங்கள் ( திருத்தம் ) சட்டம் 
1965. ( Companies Amendment Act , 1965 ) கலைத்துவிட்டது . 


17. சிறுபான்மையினரின் உரிமைகள் 

( Rights of minority ) 


ஒரு நிறுவனத்தில் சிறுபான்மையினர் , பெரும்பான்மையினர் 
போக்கைத் தடுக்க முடியாதென்றும் , ஒரு நிறுவனம் பெரும் 
பான்மையான பங்குநர்கள் விருப்பப்படி செயலுறவேண்டும் 
என்றும் ஃபாஸ் v . ஹர்பாய்ட்டல் [ Foss v . Harboitle , 67 ER 189 ] 
என்ற வழக்கில் தெளிவாக்கப்பட்டது . மேலும் , அவ்வழக்கின் 
முடிவுக்குச் சில விலக்குகள் ( exceptions ) உள்ளதைச் செயல் முறை 
விதிகள் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது . ஆனால் , கூட்டம் 
அதோடு நில்லாமல் , சிறுபான்மையினர் , பெரும்பான்மையினரால் 
ஒடுக்கப்பட்டு இன்னலுற்றுத் துன்புறாமல் , முன் எச்சரிக்கையாக , 
மேலும் சில பாதுகாப்புகளை அவர்களுக்கு வழங்கியுள்ளது . 
அவைகள் 397-409ஆவது பிரிவுகளில் விரிவாக விளக்கப்பட் 
டுள்ளன . அவைகள் பின்வருமாறு : 


ஓரு நிறுவனத்தின் உறுப்பினர்கள் , தாங்கள் ஒடுக்கப்படும் 
வகையில் நிறுவனத்தை நடத்துவதாகவும் , அல்லது நிறுவனத்தின் 
நலத்திற்கு விரோதமான முறைகளில் நிறுவனத்தை நடத்துவ 
தாகவும் அல்லது நிறுவனத்தின் நிருவாகத்தில் ஏற்பட்ட பல 
முக்கிய மாறுதல்களினால் நிறுவனத்தின் நலத்திற்கு விரோதமாக 
நிறுவனத்தை நடத்துவதாகவும் நீதிமன்றத்துக்கு முறையீடு செய் 
தால் , நீதிமன்றம் மேற்படி மனுவை விசாரித்து அதற்குகந்த 
ஆணையை வழங்கலாம் . 

மேற்கூறிய எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்களின் இசைவு 
பெற்ற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் , 
அனைவர் சார்பாக மனுப் போடலாம் . 

மேற் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்கள் இல்லா 
விட்டாலும் மேற்படி மனுவைப் போட சட்டம் வழி செய் 


சிறுபான்மையினரின் உரிமைகள் 


219 


துள்ளது . அதாவது , மத்திய அரசு மேற்படி மனுப் போட நீதியும் 
நேர்மையுமான சூழ்நிலைகள் உள்ளன என்று கருதினால் , அது ஒன்று 
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை மேற்படி மனுச் 
செய்வதற்கு அனுமதிக்கலாம் . அப்படியாயின் மேலே குறிப் 
பிட்ட எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்கள் தேவையில்லை . ஆனால் , 
மத்திய அரசு அவ்வாறு அனுமதிக்குமுன் அவைகளைச் செலவுத் 
தொகைகளுக்குப் போதுமான பிணையம் ( Security ) வழங்குமாறு 
கூறலாம் . 


நீதிமன்றம் 397 , 398 ஆவது பிரிவுகளின்படி செய்த மனு 
வைப் பற்றி , மத்திய அரசுக்கு அறிக்கை விடவேண்டும் . 
முடிவான ஆணை அளிப்பதற்கு முன்பு , மத்திய அரசு ஏதேனும் 
முறையிட்டால் , நீதிமன்றம் அதையும் கருத வேண்டும் . 

401 ஆவது பிரிவின்படி மத்திய அரசே 397 , 398 ஆவது 
பிரிவுகளின்படி மனுப் போடலாம் அல்லது வேறு எவரையேனும் 
மனுச் செய்யும்படி குறிப்பிடலாம் . 
நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் : நீதிமன்றத்திற்குப் பொது 

உள்ள அதிகாரங்களோடு கீழ்க்கண்ட அதிகாரங்களும் 
உண்டு : 


வாக 


( a ) நிறுவனத்தின் விவகாரங்களைக் கட்டுப்படுத்துவது . 


மற்ற 


( b ) உறுப்பினர்களின் பங்குகளையோ நலனையோ 
உறுப்பினர்களை அல்லது நிறுவனத்தை வாங்கச் செய்வது . 


( c ) நிறுவனம் பங்குகளை வாங்குவதாயின் , அதன் மூலதனத் 
தைக் குறைப்பது . 


( d ) மேலாண்மை முகவர் , மேலாண்மை இயக்குநர் , செய 
லாளர்களும் பொருளாளர்களும் , இயக்குநர்கள் , மேலாளர் 
களும் , நிறுவனம் செய்த உடன்படிக்கைகளைப் புறக்கணிப்பது 
அல்லது மாற்றுவது ( Setting aside or modification ) . 


( e ) நிறுவனம் பிறருடன் செய்த ஒப்பந்தங்களைப் புறக் 
கணிப்பது அல்லது மாற்றுவது . 


( f) நிறுவனம் செய்த உரிமை மாற்றங்களைப் புறக்கணிப்பது . 


( g ) நீதியும் நேர்மையுமான யாவற்றையும் செய்வது ( Court 
can do anything just and equitable ). 


220 


நிறுவனச் சட்டவியல் 


நீதிமன்றம் தேவை என்று கருதினால் , மனுவை முடிவு செய்வ 
தற்கு முன்பு , இடைக்கால ஆணைகளையும் ( Interim orders ) 
இடலாம் . நீதிமன்றம் அமைப்பு முறை ஏடு அல்லது செயல் 
முறை விதிகள் முதலானவைகளை மாற்றம் செய்தால் பின்னர் , 
நிறுவனம் , நீதிமன்றத்தின் அனுமதியின்றி மேற்படி மாற்றங்களைப் 
பாதிக்கும் வகையில் , அமைப்பு முறை ஏடு , செயல் முறை விதிகள் 
முதலிய வைகளுக்கு எவ்வித மாற்றமும் செய்யக் கூடாது . 
மத்திய அரசின் அதிகாரங்கள் ( 408 பி ) 

மத்திய அரசும் கீழ்க்கண்ட அதிகாரங்களை உடையது அதா 
வது குறைந்தது 100 உறுப்பினர்கள் அல்லது பங்குத் தொகையில் 
பத்தில் ஒரு பாகம் பெற்றிருக்கும் உறுப்பினர்கள் செய்த மனுவின் 
பேரில் , மத்திய அரசு மேற்படி நிறுவனத்திற்கு இரண்டுக்கு மேற் 
படாத இயக்குநர்களை அமர்த்தலாம் . அவ்வாறு அமர்த்தப் 
பட்ட இயக்குநர்களுக்குப் பங்குத் தகுதிகள் ( Share qualifications ) 
தேவையில்லை . மேலும் , 

அவர்கள் 

முறைப்படி 
( By rotation ) பதவி விலகத் தேவையில்லை . மத்திய அரசு வேண் 
டும்போது அவர்களை விலக்கலாம் . அவ்வாறு விலக்கும்வரை 
அவர்கள் பதவியில் தொடர்ந்திருக்கலாம் . மத்திய அரசால் 
நியமிக்கப்பட்ட இயக்குநர்கள் இருக்கும்வரையில் இயக்குநர் 
குழுவில் , மத்திய அரசின் இசைவு இன்றி நிறுவனம் எவ்வித மாறு 
தலும் செய்யக்கூடாது . 


தவணை 


மேலும் , ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அல்லது 
இயக்குநர்கள் , மேலாண்மை முகவர் அல்லது செயலாளர்களும் 
பொருளாளர்களும் , நிறுவனத்தின் பங்குகளில் சொத்துரிமை 
பெரிதும் மாறுபட்டமையால் அல்லது மாற்றம் ஏற்படப்போவ 
தால் , இயக்குநர்களில் மாறுதல் ஏற்படலாமென்றும் , அத்தகைய 
மாறுதல் நிறுவனத்தின் நலத்திற்கு நன்மையானதல்ல என்று 
முறையிட்டால் , மத்திய அரசு மேற்படி முறையீடு முறையானது 
என்று முடிவு செய்தால் , அது அந்த மாறுதலை உறுதி செய்த 
பின்னரே இயக்குநர்களில் ஏற்பட்ட மாறுதல் செயற்படும் . 
மத்திய அரசு தேவை என்று கருதினால் , மனுவை முடிவு செய்யும் 
முன் இடைக்கால ஆணைகளையும் இடலாம் . 


முக்கிய வழக்குகள் ( Leading cases ) 
ஒடுக்கப்படுவது ( oppression ) என்றால் என்ன 

என்பது 
எடுத்துக் காட்டப்பட்டது , எல்டர் V. எல்டர் அண்டு வெட்சன் 
லிமிடெட் ( Elder v . Elder and Wetson Ltd. ( 1952 ) S.C. 49 ) 
என்ற வழக்கில் அதன்படி , ஒடுக்கப்படுவது என்பது கண்ணோட் 


சிறுபான்மையினரின் உரிமைகள் 


221 


டத்தில் காணக்கூடிய , நல்ல தரமுள்ள முறைக்கு முற்றிலும் 
மாறான நடத்தையாகும் என்று நீதிமன்றம் தெளிவாக்கியது . 


[ Re Hindustan Co - operative Insura nce Society Ltd. , A.I.R. 
( 1961 ) Cal . 443 ] என்ற இந்த வழக்கில் ஒரு நிறுவனத்தின் ஆயுள் 
காப்பீட்டுத் தொழிலை ( Life Insurance business ) , இந்திய ஆயுள் 
காப்பீடு இணையம் ( Life Insurance Corporation of India ) , 
கட்டாயமாகக் கைப்பற்றியது ( Compulsorily acquired ) . அதற் 
காக வழங்கப்பட்ட இழப்பு ஈடு தொகையை , பங்குநர்களுக் தப் 
பிரித்துத் தராமல் வேறு தொழில்களில் உபயோகப்படுத்த இயக்கு 
நர்கள் முடிவு செய்தனர் . நீதிமன்றம் அவ்வாறு செய்வது சிறு 
பான்மையினரை ஒடுக்கிக் கட்டாயப்படுத்துவதாகும் என்று குறிப் 
பிட்டது . 


மோகன்லால் சந்த்மல் V. தி பஞ்சாப் கம்பெனி லிமிடெட் 
[ Mohanlal Chandmul y . The Punjab Co. Ltd. , A.I.R. ( 1961 ) 
Punj . 435 ] என்ற இந்த வழக்கில் ஒரு நிறுவனம் வியாபாரம் 
செய்யாத உறுப்பினர்களின் , ஓட்டுப்போடுவது , இயக்குநர்களைத் 
தேர்ந்தெடுப்பது , பங்கு ஆதாயம் பெறுவது முதலான உரிமை 
களைப் பறிக்கும் முறையில் செயல்முறை விதிகளை மாற்றியது , 
நீதிமன்றம் , நிறுவனத்தின் செய்கை , சிறுபான்மையினரை ஒடுக்கு 
வது மட்டுமின்றி , மிகவும் கொடுமையானது என்றும் குறிப்பிட்டு , 
நிறுவனத்தை அந்த உறுப்பினர்களின் பங்குகளை வாங்கிக் 
கொள்ளுமாறு ஆணையிட்டது . 


ஆனால் , சிறு பிழைகளாயிருப்பின் அவைகள் ஒடுக்கப்படும் 
நடத்தையாகக் கருதப்பட மாட்டாது என்று லலிதா ராஜ்ய 
லட்சுமி இன்டியன் மோட்டார் 

கோ . , [ Lalita Rajya 
Lakshmi v . Indian Motor Co. , A.I.R. ( 1962 ) Cal . 127 ] என்ற 
வழக்கில் தெளிவாக்கப்பட்டது . 

அவ் வழக்கில் இயக்குநர்கள் 
செலவினங்களை மிகைப்படுத்தி , வருமானத்தைக் குறைத்துள்ளனர் 
என்றும் , நிறுவனத்தின் பேருந்துகளில் ( Buses ) பிரயாணிகள் 
சீட்டு ( Ticket ) இல்லாமல் பயணம் செல்வது தடை செய்யப்பட 
வில்லை என்றும் , நில எண்ணை ( Petrol ) உபயோகப்படுத்தப்படு 
வதைக் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் மனுதாரர்கள் முறை 
யிட்டனர் . ஆனால் , நீதிமன்றம் மேற்கூறியவைகள் அத்தனையும் 
உண்மையாக இருந்தாலும் , அவைகளைக்கொண்டு மனுதாரர்கள் 
ஓடுக்கப்படுவதாகக் கருதமுடியாது என்று தெளிவாக்கியது . 


222 


நிறுவனச் சட்டவியல் 


துர்நிர்வாகம் ( Mismanagement ) 

துர்நிர்வாகத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகக் கீழ்க் 
கண்ட வழக்கைக் குறிப்பிடலாம் . 


ராஜமந்திரி எலெக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் V. ஏ . நாகேஸ்வர 
ராவ் [ Rajahmundry Electric Supply Corporation v . A. Nages 
wara Rao , AIR ( 1956 ) S. C. 213 ] என்ற இவ் வழக்கில் நிறுவ 
னத்தின் துணைத்தலைவர் , நிறுவனத்தின் நிதிகளில் பெருந்தொகை 
யைச் செலவிற்கு உபயோகப்படுத்திக் கொண்டார் . அரசின 
ருக்குத் தரவேண்டிய கடன் அதிகமாக இருந்தது . இயந்திரங்கள் 
கவனிப்பாரற்றுக் கெட்டுப்போயின . நீதிமன்றம் நிறுவனம் 
மிகவும் சீர்கேடான முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டதாக 
முடிவு செய்தது . 


18. நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 

( Winding up of companies ) 


கால வரையரையின்றி ஓடிடும் நிறுவனங்களையும் கல்லறை 
யில் தள்ளி மூடிடவும் வழி வகுத்துள்ளது சட்டம் . அதற்கான 
துணுக்குறும் சட்டச் சடங்குகளைக் கண்ணுறுங்கால் , 
திருமணத்தைக் கலைப்பது ( Divorce ) எவ்வளவு கடினமோ அவ் 
வளவு கடினமானது ஒரு நிறுவனத்தைக் கலைப்பது என்று ஆங்கிலச் 
சட்ட வல்லுநர் கவர் ( Gover ) கூறியுள்ளதில் மிகை ஒன்றும் 
இல்லை என்பது தெளிவாகும் . ஒரு திருமணத்தைக் கலைப்பதற்குக் 
காலதாமதம் ஆவதைப்போல் ஒரு நிறுவனத்தைக் கலைப் 
பதற்கும் நீண்டகாலமாகிறது . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுவதற்கு மும்முறைகள் நிறுவனச் 
சட்டத்தின் 425 ஆவது பிரிவில் வகுக்கப்பட்டுள்ளன . அவை 


களாவன : 


( 1 ) கட்டாயமாகக் கலைக்கப்படுதல் ( Compulsory winding 
up ) . 

( 2 ) தானாகக் கலைக்கப்படுதல் ( Voluntary winding up ) . 


( 3 ) நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் 

கலைக்கப்படுதல் 
( Winding up under the Supervision of the Court ) . 


( 1 ) கட்டாயமாகக் கலைக்கப்படுதல் 


ஒரு நிறுவனம் , நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் கலைக்கப் 
படுமானால் , கட்டாயமாகக் கலைக்கப்படுதல் என்று குறிப்பிடப்படு 
கிறது . கட்டாயமாகக் கலைக்கப்படுவதற்குறிய காரணங்கள் கீழ்க் 
கண்டவாறு 433 ஆவது பிரிவு கூறுகிறது . 


224 


நிறுவனச் சட்டவியல் 


தனிமுறைத் தீர்மானம் ( Special Resolution ) 

ஒரு நிறுவனம் தனிமுறைத் தீர்மானம் செய்து கலைக்கப்பட 
வேண்டும் என்று முடிவு செய்யலாம் . ஆனால் , அந்த முடிவு முடி 
வானதல்ல . நீதிமன்றத்தின் , தீர்ப்புரிமைக்கு ( Discretion ) உட் 
பட்டது . நீதிமன்றம் , நிறுவனத்தின் முடிவு முறையானதென்று 
முடிவு செய்தால் அதை அனுமதிக்கலாம் . அவ்வாறில்லாமல் , 
பொது நலத்துக்கும் ( Public interest ) நிறுவனத்தின் நலத்துக்கும் 
உகந்தது அல்ல என்று கருதினால் அம் முடிவுக்குச் செவிசாய்க்காது 
இருக்கலாம் . எனவே , இம்முறையில் நிறுவனம் கலைக்கப்படு 
வதை , முடிவாக முடிவு செய்வது நீதிமன்றமேயாகும் . 


( b ) சட்ட முறைக் கூட்டம் கூட்டப்படாமை ( Default in holding 

statutory meeting ) 

ஒரு நிறுவனம் சட்டமுறை அறிக்கை ( Statutory Report ) 
பதிவாளருக்குத் தராமலும் அல்லது சட்டமுறைக் கூட்டம் ( Sta 
tutory meeting ) கூட்டாமலும் இருந்தால் , அது கலைக்கப் 
படலாம் . 

ஆனால் , இம்முறையிலும் நிறுவனம் கலைக்கப்படுவது , 
நீதிமன்றத்தின் தீர்ப்புரிமைக்கு உட்பட்டது . நீதிமன்றத்திற்குத் 
தேவையென்று தோன்றினால் , நிறுவனத்திற்குச் சட்டமுறை 
அறிக்கை தரவும் , சட்டமுறைக் கூட்டம் கூட்டவும் வாய்ப்பு 
அளிக்கலாம் . 


( c ) தொழிலத் தொடங்காதிருத்தல் ( Failure to commence 

business ) 

ஒரு நிறுவனம் பதிவானதிலிருந்து ஒரு வருடத்திற்குள் தன் 
தொழிலைத் தொடங்காதிருந்தாலும் அல்லது அதன் தொழிலை 
ஒரு வருடம் வரையில் செய்யாதிருந்தாலும் , அது கலைக்கப் 
படலாம் . இம்முறையிலும் நிறுவனம் கலைக்கப்படுவது நீதிமன் 
றத்தின் - தீர்ப்புரிமைக்கு உட்பட்டது . தகுந்தக் காரணங்களுக் 
காகத் தொழிலை நிறுத்தியிருந்தாலும் அல்லது . தற்காலிகமாகத் 
தொழிலை நிறுத்தியிருந்தாலும் , நிறுவனம் கலைக்கப்பட மாட் 
டாது . இதை முரளிதர் v . பெங்கால் ஸ்டீம்ஷிப் கம்பெனி 
[Murlidhar v . Bengal Steamship Co. AIR 1920 Cal . 722] என்ற 
வழக்கு விளக்குகிறது . இவ் வழக்கில் ஒரு நிறுவனம் ஒரு கப்பலை 
யும் இரண்டு குடியிருப்புப் பகுதிகளையும் ( Flats ) தன் தொழிலில் 
உபயோகப்படுத்தி வந்தது . போர் மூண்ட காரணத்தால் ( Out 
break of war ) அரசினர் நிறுவனத்தின் குடியிருப்புகளைக் கட்டா 
யத்தின் பேரில் பறித்துக் கொண்டனர் . விலை ஏற்றத்தினால் , 
வேறு தகுதியான குடியிருப்புகள் நிறுவனம் பெற இயலாத 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


225 


படியால் இதன் தொழிலை ஒரு வருடத்திற்கு மேலாக நிறுத்த 
வேண்டியதாயிற்று . அதன் காரணமாக நிறுவனம் கலைக்கப்பட 
வேண்டுமென 

மனு 

போடப்பட்டது . ஆனால் , நிறுவனம் 
தொழிலைத் தகுந்த காரணங்களுக்கு நிறுத்த வேண்டிய நிலை ஏற் 
பட்டதால் , அந்த மனு தள்ளப்பட்டது . 

ஆனால் , ஐந்து ஆண்டுகளாகியும் தொழிலைத் தொடங்காம 
லும் , அதற்குப் பிறகும் தொடங்கும் அறிகுறியே இல்லாமலுமிருந் 
தால் , அந்த நிறுவனம் கலைக்கப்படும்படி ஆணையிடப்படும் . 


( d) உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தவரம்புக்கும் குறைந்து 

போதல் ( Number of members falling below the Statutory 
minimum ) 

ஒரு நிறுவனத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பொது 
நிறுவனமாயின் ஏழு பேர்களுக்குக் குறைந்தாலும் அல்லது தனி 
யார் நிறுவனமாயின் இரண்டு பேர்களுக்குக் குறைந்தாலும் , அந்த 
நிறுவனம் கலைக்கப்படலாம் . 
( e ) கடன்களை அடைக்க முடியாமை ( Inability to pay debts ) 

ஒரு நிறுவனம் தன் கடன்களை அடைக்க முடியாத நிலையில் 
இருந்தால் அந்த நிறுவனம் கலைக்கப்படவேண்டும் . 434 ஆவது 
பிரிவு , ஒரு நிறுவனம் கடனடைக்க முடியாத நிலையில் உள்ளது 
என்பதை எவ்வாறு கருதப்படுகிறதென்பதை விளக்குகிறது , 
அதாவது , ( 1 ) 500 ரூபாய்களுக்கு மேல் வரவேண்டிய கடனுக் 
குரியவர் நிறுவனத்திற்குக் கடனைத் திருப்பித் தரும்படி அறிக்கை 
செய்தும் நிறுவனம் அக்கடனை மூன்று வாரங்களில் கொடாம 
லிருந்தாலும் , ( 2 ) நிறுவனத்தின் மேல் செய்யப்பட்ட நிறை 
வேற்றம் மனுவில் ( Execution Petition ) கடன் தொகை முழுவதும் 
அல்லது ஒரு பகுதி தண்டல் ஆகாமலிருந்தாலும் , ( 3 ) நிறுவனம் 
கடனை அடைக்க முடியாத நிலையில் உள்ளது என்பதை நீதிமன்றம் 
மன நிறைவு பெறும் வரையில் நிரூபித்தலும் , நிறுவனம் கடனை 
அடைக்க முடியாத நிலையில் உள்ளது என்று கருதப்படும் . 


(முழு உரிமை 


மேலும் , கடன் தொகை உடனே கொடுக்கப்பட வேண்டிய 
தாய் இருக்கவேண்டும் . அது உண்மையிலேயே கொடுக்கப்பட 
வேண்டியதாய் இருக்கவேண்டும் . கடனைத்திருப்பிக் கேட்பவர் 

கொண்டவராய் இருக்கவேண்டும் . நிறுவனம் 
கடனைத் திருப்பிக் கொடுக்காததற்குத் தகுந்த காரணம் இருந் 
தால் மனு தள்ளுபடி செய்யப்படும் . ஆனால் , தக்க காரணம் 
இல்லாமல் நிறுவனம் கடனைத் திருப்பிக் கொடாமலிருந்தால் அது 
அதனுடைய இயலாத நிலையைக் காண்பிக்கிறது . 

வனஸ்பதி 


நி- 15 


நிறுவனச் சட்டவியல் 


226 


இன்டஸ்டரீஸ் லிமிடெட் . V. ஃபர்ம் பிரபா தயாள் ( Vanaspathi 
Industries Ltd , v . Firm Prabha Dayal A. I. R ( 1950 ) E.P. 
142 ] என்ற இவ் வழக்கில் நிறுவனம் கொடுக்கப்படவேண்டிய 
கடளை மறுக்கவில்லை . ஆனால் , தனக்கு எதிர் பாத்தியதை 
( Counter claim ) உள்ள தால் கடனைத் திருப்பிக் கொடுக்கவில்லை 
என்று கூறியது . ஆனால் , நீதிமன்றம் நிறுவனத்தின் பாத்தியதை 
முறையானதல்லவென்று கண்டு , அதைக் கடன்கொட இயலா 
மைக்காகக் கலைக்கும்படி ஆணையிட்டது . 


( f ) நீதியும் நேர்மையு மான காரணம் ( Just and equitable ground ) 

நீதியும் நேர்மையுமான காரணம் என்பது மேலே குறிப்பிட்ட 
காரணங்களை ஓத்த காரணங்கள் அல்ல . அதாவது இனங்கொளல் 
விதியின்பாற்பட்டது அன்று ( Not on the principle of Ejusdem 
Generis ) . நீதியும் நேர்மையுமான காரணம் என்பதன் மூலம் 
நீதிமன்றம் மிகவும் விரிந்த தீர்ப்புரிமை உடையதாக விளங்கு 
கிறது ( Wide discretion ) . எவ்வெவ்வகையான 

காரணங்கள் 
நீதியும் நேர்மையுமானதாகும் என்பதைத் திட்டவட்டமாகக் 
குறிப்பிட முடியாவிட்டாலும் , நீதிமன்றம் , அவ்வாறானவை 
என்று முடிவு செய்யப்பட்ட காரணங்களைக் கொண்டு , நீதியும் 
நேர்மையுமான 

காரணம் எத்தகையது என்பதை ஒருவாறு 
தெளிவு கொள்ளலாம் அதாவது , நீதிமன்றம் 

நீதிமன்றம் கீழ்க்கண்ட 
காரணங்களுக்கு நிறுவனத்தைக் கலைப்பது . நீதியும் நேர்மையு 
மானது என்று முடிவு செய்து உள்ளது . 


( 1 ) முட்டு நிலை ( Dead lock ) : In re Yenirlyiye Tobacco Co. 
Ltd .; ( 1916 ) 2 Ch . 420 ; என்ற இவ் வழக்கில் , நிறுவனத்தின் 
இரண்டே இயக்குநர்களுக்குள் , கருத்து வேறுபாட்டினால் , அவர் 
களுக்குள் பேச்சு வார்த்தை நின்று , நிறுவனத்தில் முட்டு நிலை ஏற் 
பட்டது . நீதிமன்றம் மேற்கூறிய காரணத்திற்கு , நிறுவனத்தைக் 
கலைப்பது , நீதியும் நேர்மையுமான காரணமாகும் , என்று முடிவு 
செய்தது . 


( 2 ) நிறுவனத்தின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம 
லிருப்பது ( Loss of Substratum ) : Ia re German Date Coffee 
Co. ( 1882 ) 20 ch . D. 169 என்ற இவ் வழக்கில் , ஜெர்மானியப் 
புனைபொருள் உரிமை கொண்டு ( German Patent ) , பேரீச்சத்தி 
லிருந்து , காபி தயாரிப்பதற்கு நிறுவப்பட்ட நிறுவனம் , மேற்படி 
புனைபொருள் உரிமையைப் பெற முடியவில்லை . அதன் முக்கிய 
நோக்கம் நிறைவேறாததால் , அதைக் கலைப்பது 

நீதியும் 
நேர்மையுமாகுமென்று நீதிமன்றம் முடிவு செய்தது . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


227 


( 3 ) இழப்புகள் அடைவது ( Incurring losses ) : ஒரு நிறுவனம் 
ஆதாயம் அடையும் அறிகுறி அறவே அன்றி , தொழிலைத் 
தொடர்ந்து செய்வதால் இழப்புகள் அடைவது திண்ணம் என்ற 
நிலையில் இருப்பின் அது கலைக்கப்படுவது , நீதியும் நேர்மையுமாகு 
மென்று நீதிமன்றம் முடிவு செய்யும் . ஆனால் , நிறுவனம் 
தொடர்ந்து இழப்புகளை அடையும் என்ற , வெறும் பயமும் 
சந்தேகமும் இருந்தால் மட்டும் போதாது . மேலும் , ஒரு 
நிறுவனம் தொடர்ந்து இழப்புகளுற்றாலும் அது ஆதாயம் 
அடையும் அறிகுறி இருப்பின் அது கலைக்கப்படமாட்டாது . 

( 4 ) மோசம் செய்யும் அல்லது சட்ட விரோதமான நிறுவனங்கள் 
கலைக்கப்படுகல் ( Fraudulent and illegal Companies) : மோசடியில் 
முளைத்த நிறுவனங்களும் சட்டவிரோதமான நிறுவனங்களும் , 
கலைக்கப்படுதல் நீதியும் நேர்மையுமாகும் என்பது சொல்லாமலே 
விளங்குவதாகும் . இத்தகைய நிறுவனங்களை 

உடனடியாகக் 
கலைக்கும்படி நீதிமன்றத்தால் ஆணையிடப்படும் . 

( 5 ) சிறுபான்மையினரை ஒடுக்கு * ல் ( Oppression of minority ) : 
ஒரு நிறுவனத்தில் பெரும்பான்மை பராயிருக்கும் பங்குநர்கள் , 
சிறுபான்மையராயிக்கும் பங்குநர்களை அடக்கி ஒடுக்கி , அவர் 
களுக்கு இன்னல்களும் இடைஞ்சல்களும் விளைவித்தால் நீதிமன்றம் 
அந்த நிறுவனம் விலக்கப்படுவது நீதியும் நேர்மையுமாகு மென 


முடிவு செய்யலாம் . 


ஆகவே , நிறுவனம் 

கட்டாயமாகக் கலைக்கப்படுவதற்கு ,. 
நீதிமன்றத்தின் பாசக்கயிறு நிறுவனத்தை நிலை சாய்ப்பதற்கு , 
மேற்கூறிய காரணங்களில் ஏதேனும் ஒன்று காரண காரியத் 
துடன் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் மனநிறைவு பெற வேண்டும் . 
நிறுவனம் மேற்படி மனநிறைவு பெற்றால் , நிறுவனம் கலைக்கப் 
பட வேண்டுமென ஆணையிடப்படும் . அந்த ஆணை , நிறுவனம் 
பங்கு நர்கள் , கடன்காரர்கள் ஆகிய அனைவரையும் கட்டுப்படுத்து 
வதாகும் . 
மனு போட உரிமை உடையவர்கள் 

439 ஆவது பிரிவு , நிறுவனம் கலைக்கப்படுவதற்காக மனுப் 
போடுவதற்கு உரிமை உள்ளவர்களை உரைக்கிறது . அவர்கள் 
பின்வருமாறு : 

( 1 ) நிறுவனம் : நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு , நிறுவனமே 
மனுச் செய்யலாம் . முக்கியமாக , நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு 
அது செய்த தனிமுறைத் தீர்மானம் ஒன்றுதான் காரணமென்றால் , 
நிறுவனம் தான் மேற்படி மனுவைப்போட வேண்டும் . மேலும் , 


228 


நிறுவனச் சட்டவியல் 


நிறுவனம் செய்த தீர்மானம் முறையானதாக இருக்க வேண்டும் 
( Valid ) . மேலும் , மேற்படி தீர்மானம் இல்லாமல் , பெரும்பாலான 
பங்குநர்கள் பொதுக்கூட்டத்தில் நிறுவனம் கலைக்கப்பட 
வேண்டும் என்று தங்கள் கருத்தை 

வெளியிட்டாலும் அது 
போதவே போதாது என்று புகன்றது நீதிமன்றம் ( ஓரியண்டல் 
நேவிகேஷன் கம்பெனி V. பானராம் அகர்வாலா , [ Oriental 
Navication Co. v . Bhanaram Agarwala , AIR ( 1922 ) Cal 365 ) 
915 Cumulo , [ In re Patiala Banaspathi Co. , AIR 1953 Pepsu 
195 ] என்ற வழக்கில் நிறுவனம் கலைக்கப்பட மேலாண்மை இயக்கு 
நர் செய்த மனு , நிறுவனத்தின் தனி முறைத் தீர்மானம் இல்லாத 
தால் , செல்லாது என்று செப்பியது நீதிமன்றம் 


கடன் 


என்ற 


( 2 ) கடன் கொடுத்தவர் : 

கொடுத்தவர் என்றால் 
பிணைக்கடனாளரையும் ( Secured creditor ) , கடனீட்டுப் பத்திரம் 
கொண்டவரையும் ( debenture holder ) குறிப்பதாகும் . வருங் 
காலக் கடனாளரும் ( Prospective creditor ) , 

creditor ) , உறுதி செய்ய 
முடியாத கடனாளரும் ( contingent creditor ) மனுப்போடலாம் , 
ஆனால் , அதைப் போடுவதற்கு முன்பு , நீதி மன்றத்தின் அனுமதி 
பெறுவதோடு , செலவுத் தொகைகளுக்குப் பிணையமும் ( Furnish 
Security for costs ) . வழங்க வேண்டும் பிணைக்கடனாளர் தன் 
பிணையத்தைக் கைவிட்டு விடுவதாக உறுதியளிக்க வேண்டிய 
தில்லை . ஒரு கடனாளர் , நிறுவனம் சட்டமுறை அறிக்கை தரத் 
தவறியது அல்லது சட்டமுறைக்கூட்டம் கூட்டவில்லை 
காரணத்திற்கு மனுச் செய்யமுடியாது என்று பிரிவு தெளிவுபடுத் 
துகிறது . மேலும் , [ In re Bengal Flying Club , ( 1966 ) 2 comp . 
L.J. 213 ] என்ற வழக்கில் , நிறுவனம் அதன் முக்கிய நோக் 
கியத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளது என்ற கார 
ணத்துக்கு மனுச்செய்ய சட்டப்படி தடை எதுவும் இல்லாவிட் 
டாலும் அது முறையானதல்ல என்று முடிவு செய்தது . மற்றக் 
கடனாளர்கள் மனுவை மறுத்தால் நீதிமன்றம் பெரும்பான் 

கடனாளர்களின் கருத்தைக் கண்டறிய வேண்டும் . 
மேலும் , நீதிமன்றம் பெரும்பான்மையோர் கருத்துக்குக் கட்டுப் 
பட்டதல்ல . நிறுவனத்திற்கு எது உகந்ததோ , அதைச் செய்வ 
தற்கு நீதிமன்றம் ஆணையிடலாம் . கடன் கொடுத்தவர்கள் ஒரு 
வராகவோ அல்லது பலராகவோ மனுச் செய்யலாம் . 


மையான 


( 3 ) பங்குக் கடப்பாட்டாளர் ( Contributory ) : பங்குக் கடப் 
பாட்டாளர்கள் ஒருவராகவோ அல்லது பலராகவோ மனுச் 
செய்யலாம் . பங்குத் தொகை முழுவதும் செலுத்தப்பட்டிருந் 
தாலும் , அந்தப் பங்குநர் , பங்குக் கடப்பாட்டாளராகக் கருதப் 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


229 


எண் 


படுவதோடு , நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு மனுப்போடவும் 
உரிமை உடையவர் . நிறுவனத்தின் உறுப்பினர்களின் 
ணிக்கை குறைந்த வரம்புக்கும் குறைந்துவிட்டது என்ற காரண 
மாயின் , பங்குக் கடப்பாட்டாளர் எவர் வேண்டுமாயினும் மனுப் 
போடலாம் . ஆனால் , வேறு காரணங்கள் காட்டப்படுமாயின் , 
பங்கு , தனக்கு முதன் முதலாக வழங்கப்பட்டதென்றாவது அல்லது 
நிறுவனம் கலைக்கப்படுவதற்குப் பதினெட்டு மாதங்களுக்குள் , 
குறைந்தது ஆறு மாதங்களுக்குப் பதிவு செய்யப்பட்ட பங்குநராய் 
இருந்தாரென்றும் நிரூபிக்கவேண்டும் . சமீபத்தில் முடிவு செய்யப் 
பட்ட ( Re Gathapordo Ltd. , ( 1969 ) 2 All . ER 344 ] , என்ற 
வழக்கில் 1967 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைமாற்றம் செய்யப் 
பட்ட பங்கு , 1968 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் நிறு 
வனத்தால் பதிவு செய்யப்பட்டது . பின்னர் , நிறுவனம் கலைக்கப் 
படுவதற்கு அந்தப் பங்குநர் , 1968 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 
மனுச் செய்ய அருகதை அற்றவர் என்று நீதிமன்றம் தெளிவுறுத் 
தியது . ஆனால் , பங்கை வழங்குவதற்கு ஆணையிட்ட பிறகும் 
நிறுவனம் அவ்வாறு செய்யாவிடில் , அதனால் பாதிக்கப்பட்டவர் 
நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு மனுப்போட உரிமை உள்ளவர் 
GT GTO [ In re Patent Steam Engines Co. , ( 1878 ) 8 Ch . D 464 ] 
என்ற வழக்கில் தெளிவாக்கப்பட்டுள்ளது . 

( 4 ) நிறுவனம் , கடனாளர்கள் , பங்கு கடப்பாட்டாளர்கள் 
ஆகிய அனைவரும் ஒன்றாகவோ அல்லது வெவ்வேறாகவோ மனுப் 
போடலாம் . 


( 5 ) பதிவாளர் ( Registrar ) : நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு 433 
ஆவது பிரிவில் கூறப்பட்ட முதல் காரணம் தவிர , மற்ற எல்லாக் 
காரணங்களுக்கும் , பதிவாளரும் மனுப்போடலாம் . ஆனால் , 
அவ்விதம் மனுச் செய்வதற்கு முன் , பதிவாளர் மத்திய அரசின் 
அனுமதி பெற வேண்டும் . மத்திய அரசு மேற்படி அனுமதியை , 
நிறுவனத்திற்கு அதை மறுத்து முறையீடு செய்வதற்குத் தக்க 
வாய்ப்பு வழங்காமல் தரக்கூடாது . மேலும் , நிறுவனத்தின் 
ஐந்தொகைக் குறிப்பிலிருந்து ( Balance sheet ) அல்லது சிறப்பு 
தணிக்கையாளர் அல்லது பார்வையாளர்கள் அறிக்கைகளிலி 
ருந்தும் அதன் செல்வ நிலையை அறிந்திருந்தாலொழிய , நிறுவனம் 
கடனடைக்க முடியாத நிலையில் உள்ளதென்று மனு போடக் 
கூடாது . 

( 6 ) மத்திய அரசு : 243 ஆவது பிரிவின்படி , நிறுவனத்தை 
விசாரணை செய்வதற்கு அமர்த்தப்பட்ட பார்வையாளர்கள் , 
(Inspectors ) அறிக்கைகளிலிருந்து நிறுவனம் மோசடியாகவோ , 


230 


நிறுவனச் சட்டவியல் 


அல்லது சட்ட முரணான நோக்கங்களில் நடத்தப்படுவதாகவோ 
மத்திய அரசு அறிந்தால் அது நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு மனுப் 
போட எவரையும் நியமிக்கலாம் . 


நீதி மன்றத்தின் உளத்தேர்வு ( Discretion of the Court ) 

நிறுவனம் கலைக்கப்படுவதற்காகப் போடப்பட்ட மனுவை 
நீதிமன்றம் தீர விசாரித்து மேற்படி மனுவைச் செலவு 
கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ தள்ளி விடலாம் , அல்லது 
விசாரணையைத் ஒத்தி வைக்கலாம் அல்லது இடைக்கால ஆணை 
( Interium order ) போடலாம் ; அல்லது நிறுவனம் கலைக்கப் 
படும்படி ஆணை போடலாம் . மேற்கூறியவைகளில் எதையும் நீதி 
மன்றம் தன் உளத் தேர்வின்படி ( in its discretion ) செய்யலாம் . 


நிறுவனம் கலைக்கப்படுவதின் 

ஆரம்பம் ( Commencement of 
Winding up ) 

நிறுவனம் கலைக்கப்படுவதின் ஆரம்பம் , நீதிமன்றம் ஆணை 
யிட்ட தேதியிலிருந்தல்ல . 

மனுப் 

போடப்பட்ட தேதியி 
லிருந்து அது ஆரம்பமாவதாகக் கருதப்படுகிறது . ஆனால் , மனுப் 
போடுவதற்கு முன்பாக . நிறுவனம் தானாகக் கலைக்கப்படுவதற்குத் 
( Voluntary Winding up ) தீர்மானம் செய்திருந்தால் , அவ்வாறு 
தீர்மானம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து நிறுவனம் 
படுவது ஆரம்பமாகிறது என்று கருதப்படும் . 


கலைக்கப்பட இட்ட ஆணையின் வினைவுகள் ( Consequences of Winding 

up order ) 

( 1 ) முதற்கண் குறிப்பிடத்தக்கது , நிறுவனம் கலைக்கப்பட 
இட்ட ஆணை நிறுவனத்தின் மரணச் சங்கென ( Death Knell ) 
முழங்கி , கலைப்பு அதிகாரி , பதிவாளர் , மனுதார் , கடனாளர் , 
பங்குக் கடப்பாட்டாளர் முதலானோர் செவிகளில் விழுகிறது . 
உடனே அவரவர் தத்தமக்குரிய கடமைகளைச் செய்ய கடமைப் 
பட்டவராயுள்ளனர் . அதாவது , நிறுவனம் நியமிக்கப்பட் 
டதை நீதிமன்றம் உடனே கலைப்பு அதிகாரிக்கும் ( Official 
Liquidator ) , பதிவாளருக்கும் தெரிவிக்கிறது . உடனே மனு 
தாரர் , ஆணையிடப்பட்ட முப்பது நாட்களுக்குள் 

ஆணையின் 
சான்றிட்ட நகலைப் ( Certified copy ) பதிவாளருக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் . உடனே பதிவாளரும் மேற்படி ஆணையைப் 
பற்றிய குறிப்பைத் தன் பதிவேட்டில் குறிப்பிட்டு , மேலும் அவ் 
வாறு ஆணையிடப்பட்டதை அரசிதழில் ( Oficial Gazettee ) விளம் 
பரம் செய்ய வேண்டும் . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


231 


( 2 ) இரண்டாவதாக , நிறுவனம் கலைக்கப்பட இட்ட ஆணை , 
நிறுவனத்தின் பணியாளர்கள் அனைவருக்கும் வேலையிலிருந்து விடு 
விக்கப்பட்டதாக , விடுத்த அறிக்கையாகும் . 

( 3 ) மூன்றாவதாக , நிறுவனம் கலைக்கப்பட இட்ட ஆணை 
கடனாளர்கள் , பங்கு கடப்பாட்டாளர்கள் ஆகிய எல்லோருடைய 
நலனுக்காக இடப்பட்டதாகும் . 

( 4 ) நான்காவதாக , நிறுவனம் கலைக்கப்பட ஆணையிட்ட 
பிறகு , நிறுவனத்துக்கு எதிராக , நீதிமன்றத்தின் அனுமதியின்றி 
யாதொரு வழக்கும் அல்லது சட்ட முறையான நடவடிக்கையும் 
எடுக்க முடியாது . 

மேலும் , ஆணையிடப்பட்ட தேதியில் , நிறு 
வனத்திற்கு எதிராக , யாதெரு வழக்கும் ( Suit ) அல்லது சட்ட 
முறையான நடவடிக்கையும் ( Legal Proceeding ) , நிலுவையில் 
இருந்தால் ( Pending ) , அதாவது முடிவடையாமல் இருந்தால் , 
நீதிமன்றத்தின் அனுமதியின்றி அவைகளை மேலும் தொடர்ந்து 
எடுக்க முடியாது . இந்த விளைவுகளால் , நிறுவனத்தின் பணமும் , 
சொத்துகளும் தாறுமாறாகப் பல்வேறு வழக்குகளிலும் , சட்ட 
முறை நடவடிக்கைகளிலும் செலவழிக்கப்படாமல் சேகரிக்கப் 
பட்டு எல்லோருடைய 

நன்மைக்காகவும் பயன் படுத்தப்படு 
கின்றன . 


( 5 ) இறுதியாக , நிறுவனம் கலைக்கப்பட இட்ட ஆணையுடன் , 
சட்டத்தின் இரும்புக்கரங்களைக் கொண்ட கலைப்பு அதிகாரி 
( Official Liquidation ) , நிறுவனத்தின் இறுதிச் சடங்குகளை 
செய்யத் தொடங்குகிறார் . ஆணையிட்ட உடனேயே அவர் அதற்கு 
சட்ட முறைப்படி ஆவனசெய்ய ஆரம்பிக்கிறார் . 
கலைப்பு அதிகாரிகள் ( Official Liquidators ) 

ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துடன் இணைந்து வேலை செய் 
வதற்கு ஒரு கலைப்பு அதிகாரி மத்திய அரசினரால் அமர்த்தப்பட 
வேண்டும் . அவ்விதமே மாவட்ட நீதிமன்றங்களுடன் ( District 
Courts ) இணைந்து 

வேலை செய்வதற்கு ஒரு கலைப்பு அதிகாரி 
( Oncial Receiver ) அமர்த்தப்படுகிறார் . கலைக்கப்படும் ஒவ்வொரு 
நிறுவனத்திற்கும் சட்டப்படி இறுதிச் சடங்குகளைச் செய்வது 
இவர்களுடைய பதவிகளைச் சார்ந்த 

கடமைகளாகும் . மனு 
முடிவு செய்யப்படு முன் , நிறுவனத்துக்குத் தக்க வாய்ப்பு அளித்த 
பிறகு , தற்காலிகக் கலைப்பு அதிகாரி ( Provisional Liquidator ) 
நியமிக்கப்படுவார் . 

கலைப்பு அதிகாரிகள் , நீதிமன்றத்தின் கட்டளைகளின்படி 
செயலுறவேண்டும் . கலைப்பு அதிகாரியின் பணிகளுக்காகக் குறிப் 


து 


232 


நிறுவனச் சட்டவியல் 


பிடப்பட்ட கட்டணம் , 

மத்திய அரசுக்குச் செலுத்தப்பட 
வேண்டும் . கலைப்பு அதிகாரி அமர்த்தப்பட்டதிலும் அல்லது , 
அவர் தகுதிகளிலும் குறைகள் இருந்தாலும் , அவர் சட்டத்தின் 
சார்பாகச் செய்த செயல்கள் யாவும் சட்டப்படி செவ்வையாகச் 
செய்யப்பட்டதாகக் கருதப்படும் . 
நிறுவனத்தின் விவரப்பட்டி ( Statement of Affairs of the Com 

pany ) ( பி . 454 ) 

நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு ஆணையிடப்பட்ட 21 நாட்களுக் 
குள் , நிறுவனத்தின் இயக்குநர் அல்லது மேலாளர் அல்லது செயலா 
ளர் அல்லது ஒரு தலைமை அதிகாரி , அல்லது , நீதிமன்றத்தின் கூட் 
டாணைப்படி , கலைப்பதிகாரியால் கோரப்படுபவர் , நிறுவனத்தின் 
விவகாரங்களைக் கொண்ட ஒரு விவரப்பட்டியல் தயாரித்து , 
கலைப்பு அதிகாரியிடம் தரவேண்டும் . மேற்படி விவரப்பட்டி 
கீழ்க்கண்ட விவரங்களைத் தெளிவாகக் காண்பிக்க வேண்டும் . 


( 1 ) நிறுவனத்தின் சொத்துகள் கையிருப்புப் பணம் , வங்கி 
யில் உள்ள பணம் , மாற்று 

முறையாவனங்கள் ( Negotiable 
securities ) முதலானவை தனித் தனியே காட்டப்பட வேண்டும் . 

( 2 ) நிறுவனத்தின் கடன்களும் , பொறுப்புகளும் . 

( 3 ) கடனாளர்களின் பெயர் , முகவரி , முதலான விவரங்களும் 
அதில் பிணைக் கடன்கள் ( Secured debts ) , பிணையில்லாக் கடன்கள் 
எவ்வளவு என்பதையும் காட்டப்பட வேண்டும் . 


( 4 ) நிறுவனத்திற்குச் சேரவேண்டிய கடன் தொகைகளும் , 
கடன் கொடுக்க வேண்டியவர்களின் பெயர் , முகவரி , முதலாவை 
களும் . அதில் எவ்வளவு தொகை கைவரக்கூடும் ( realised ) என்ப 
தைத் தெளிவாகக் காட்டவேண்டும் . 

( 5 ) கோரப்பட்ட வேறு விவரங்கள் . 


மேற்படி விவரப் பட்டியை 21 நாட்களுக்குள் அல்லது கலைப்பு 
அதிகாரியால் மூன்று மாதத்திற்கு மேற்படாமல் நீடிக்கப்பட்ட 
காலத்திற்குள் தரப்படவேண்டும் . மேற்படி விவரப் பட்டியலைத் 
தயாரித்தவர்களுக்கு , அதற்கு உண்டான செலவுத் தொகைகளை 
நிறுவனத்தின் பணத்திலிருந்து கலைப்பு அதிகாரி கொடுக்கலாம் . 
கடனாளர்களுக்கும் , பங்குக் கடப்பாட்டாளர்களுக்கும் , குறிப் 
பட்ட கட்டணத்தைச் செலுத்தினால் , மேற்படி விவரப் பட்டி 
யலைப் பார்வையிடவும் , அதன் நகலை எடுத்துக் கொள்ளவும் அனு 
மதியுண்டு . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


233 


கலைப்பு அதிகாரியின் அறிக்கை ( Report by Official Liquidator ) 

( பி . 455 ) 

கலைப்பு அதிகாரி , விவரப்பட்டி கிடைக்கப் பெற்றவுடன் 
வெகு விரைவில் , ஆணையிட்ட ஆறு மாதத்திற்குள் , அல்லது 
அதற்கு மேலும் நீதிமன்றம் நீடித்த காலத்திற்குள் , நீதிமன்றத் 
திற்குக் கீழ்க்கண்ட அறிக்கை அனுப்ப வேண்டும் : 

( 1 ) நிறுவனம் வழங்கிய பங்குத் தொகையும் , அதில் செலுத் 
தப்பட்ட தொகையும் , நிறுவனத்தின் சொத்துகளும் , பொறுப்பு 
களும் காட்டப்பட வேண்டும் . 

( 2 ) நிறுவனம் நடைபெறவில்லை என்றால் , அது தவறியதற் 
குரிய காரணங்கள் காட்டப்பட வேண்டும் . 

( 3 ) நிறுவனம் தவறியதற்கு , நிறுவனம் தொடக்கப்பட்டது 
அல்லது நிறுவப்பட்டவைகளைப் பற்றி மேலும் விசாரணை 
தேவையா என்பதைப் பற்றி அவர் கருத்து தெரிவிக்க வேண்டும் . 


கலைப்பு அதிகாரி நிறுவனத்தின் சொத்துகளுக்குக் காப்பாளர் ( Cus 

todian of Company s Property ) . 

நிறுவனம் கலைக்கப்பட ஆணையிட்டவுடன் , கலைப்பு அதிகாரி 
நிறுவனத்தின் எல்லாச் சொத்துகளையும் கைவசம் கொள்ள 
வேண்டும் . நிறுவனத்தின் சொத்துகள் வெவ்வேறு இடங்களில் 
இருந்தால் கலைப்பு அதிகாரி , மாகாணக் குற்றத்துறை தலைமை நீதி 
பதியையும் ( Chief Presidency Magistrate ) , மாவட்டக் குற்றத் 
துறை நீதிபதிகளையும் ( District Magistrates ) , அவரவர் அதிகார 
வரம்புள்ள இடங்களில் ( in their jurisdiction ) உள்ள சொத்து 
களைக் கைவசம் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளலாம் . அதன் 
பேரில் , மேற்படி குற்றத்துறை நீதிபதிகள் , மேற்படி சொத்துகளை 
கைப்பற்றி , அவைகளைக் கலைப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்க 
வேண்டும் . மேற்படி சொத்துகளைக் கைப்பற்ற , குற்றத்துறை 
நீதிபதிகள் , அதற்குகந்தபடி தங்கள் அதிகாரங்களைப் பயன்படுத்தி 
அவைகளைக் கைப்பற்றலாம் . 


கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்கள் ( Powers of the Official 

Liquidator ) 

ஒரு கலைப்பு அதிகாரி , நீதி மன்றத்தின் அனுமதியுடன் கீழ்க் 
கண்ட அதிகாரங்களை வழங்கலாம் : 

( 1 ) உரிமையியல் , குற்றவியல் பற்றிய வழக்கு ( Suit ) அல்லது 
குற்ற வழக்குத் தொடர்பு ( Prosecution ) அல்லது சட்டமுறை 


234 


நிறுவனச் சட்டவியல் 


நடவடிக்கை ( Legal proceeding ) . நிறுவனத்தின் பெயரால் 
அல்லது நிறுவனத்திற்காகப் போடுவது அல்லது எதிர்ப்பது . 

( 2 ) நிறுவனம் கலைக்கப்படுவதை நல்ல முறையில் செய்து 
முடிக்கத் தேவையான அளவுக்கு நிறுவனத்தின் தொழிலைத் 
தொடர்ந்து நடத்துவது . 

( 3 ) அசையும் பொருள்கள் , அசையாப் பொருள்களை ( Mova 
bles and Immovables ) விற்பது . அவைகளைப் பொது ஏலத்தில் 
அல்லது தனி ஒப்பந்தங்களால் விற்பதும் , அவை முழுவதையும் 
அல்லது பகுதிகளாக உரிமை மாற்றம் செய்வது . 

( 4 ) நிறுவனத்தின் சொத்துகளின் பேரில் தேவைப்படும் கடன் 
வாங்குவது . 

( 5 ) நிறுவனத்தின் விவகாரங்களை முடிப்பதற்கும் அதன் 
சொத்துகளைப் பகிர்வதற்கும் தேவையான எல்லாச் செயல் 
களையும் செய்யலாம் . 

நீதிமன்றம் மேற்படி அதிகாரங்களைத் தன் அனுமதியின்றியே 
செய்யும்படி ஆணையிடலாம் . 

கலைப்பு அதிகாரி நீதிமன்றத்தின் அனுமதியின்றிச் செய்யக் 
கூடிய அதிகாரங்கள் பின்வருவனவாகும் : 

( 1 ) நிறுவனத்தின் பெயரால் எல்லாச் செயல்களையும் 
செய்வது , ஒப்பாவணம் , மற்றும் பிற ஆவணங்களை எழுதிக் 
கொடுப்பது , பற்றுச்சீட்டுகள் ( Receipts ) வழங்குவது . தேவைப் 
படும் போது நிறுவனத்தின் முத்திரையை உபயோகிப்பது . 

( 2 ) பதிவாளர் அலுவலகத்தில் நிறுவனத்தைப்பற்றிய பதிவு 
களையும் , விவர அறிவிப்புகளும் பார்வையிடுவது . 

( 3 ) நொடிப்பு நிலையுற்ற பங்குக் கடப்பாட்டாளருக்குச் , 
சேரவேண்டியவைகளைப் பெறுவது . 

( 4 ) நிறுவனத்தின் பெயரால் மாற்று முறையாவணம் எழுதிக் 
கொடுப்பது , அல்லது ஒப்புக் கொள்வது அல்லது அதை உரிமை 
மாற்றம் செய்வது . 


( 5 ) தன் பதவியின் பெயரால் , இறந்துவிட்ட பங்குக் கடப் 
பாட்டாளரின் சொத்துகளுக்கு நிர்வாக உரிமைப் பத்திரம் பெறு 
வதும் ( Letters of administration ) , அந்தச் சொத்துகளில் இருந்து 
வரவேண்டிய பணத்தைத் தண்டல் செய்வதும் . 

( 6 ) தன்னால் செய்ய முடியாததைச் செய்வதற்கு முகவரை 
Agent ) அமர்த்துவது . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


235 


கலைப்பு அதிகாரி மேற்கூறிய அதிகாரங்களை நீதிமன்றத்துக்குட் 
பட்டுப் பயன்படுத்த வேண்டும் . பாதிக்கப்படும் பங்குக் கடப் 
பாட்டாளரும் , கடனாளரும் நீதிமன்றத்திற்கு முறைபிடலாம் . 
கடனாளர்களும் பங்குக் கடப்பாட்டாளர்களும் செய்யும் 
தீர்மானங்களைக் கருத்தில் கவனமாகக் கொண்டு பணியாற்ற 
வேண்டும் . அதற்காக , அவர்கள் கூட்டங்களை , அவசியப்படும் 
போது கூட்டி , அவர்களைக் கலந்து ஆலோசித்து அவர்கள் 
கருத்துப்படி செயலாற்ற வேண்டும் . 

கலைப்பு அதிகாரி கலைக்கப்படும் நிறுவனத்தின் வரவு செலவு 
களை வருடத்திற்கு , இருமுறை நீதிமன்றத்துக்கு வழங்க வேண்டும் . 
மேற்படி வரவு செலவுகளைத் தணிக்கை செய்யும்படி நீதிமன்றம் 
செய்கிறது . கலைப்பு அதிகாரி , அச்சிடப்பட்ட வரவு செலவுக் 
கணக்குகளை ஒவ்வொரு கடனாளருக்கும் பங்கு கடப்பாட் 
டாளருக்கும் அனுப்பி வைக்கவேண்டும் . மேலும் , பதிவாள 
ருக்கும் ஒரு நகல் அனுப்பப்பட வேண்டும் . 


மத்திய அரசின் அதிகாரங்கள் 

மத்திய அரசுக்கு , கலைப்பு அதிகாரியின் நடத்தைகளைக் 
கண்காணிக்கவும் , கவனிக்கவும் அதிகாரமுண்டு . கலைப்பு 
அதிகாரி நேர்மையாக நடக்காவிட்டாலும் , சட்டப்படி செய்யா 
விட்டாலும் , கடனாளர் அல்லது பங்குக் கடப்பாட்டாளர்களால் 
குற்றம் சாற்றப்பட்டாலும் , மத்திய அரசு அவைகளைத் தீர 
விசாரித்து அவைகளுக்கு ஆவன செய்ய அதிகாரம் உண்டு . 
பார்வைக் குழு ( Committee of Inspection ) 

கலைப்பு அதிகாரியுடன் இணைந்து வேலை செய்யவும் , அவர் 
செயல்களைப் பார்வையிடவும் , நீதிமன்றம் ஒரு பார்வைக்குழு 
அமர்த்தும்படி ஆணையிடலாம் . அவ்வாறு ஆணையிட்ட இரண்டு 
மாதத்திற்குள் கலைப்பு அதிகாரி குழுவின் உறுப்பினர்களை நிர்ண 
யிக்கக் கடனாளர்களின் கூட்டத்தைக் கூட்ட வேண்டும் . மேற்படி 
கூட்டம் நடந்த 14 நாட்களுக்குள் கடனாளர்களின் கருத்துகளைக் 
கருதுவதற்குப் பங்குக் கடப்பாட்டாளர்களின் கூட்டத்தைக் 
கூட்ட வேண்டும் . இருதரப்பினருக்கும் கருத்து வேறுபட்டால் , 
கலைப்பு அதிகாரி , நீதிமன்றத்தை , முடிவு செய்யும்படி கோரலாம் . 

பார்வைக் குழு 12 பேர்களுக்கு அதிகமாகாத உறுப்பினர் 
களைக் கொண்டதாய் இருக்க வேண்டும் . குழுவிற்கு , கலைப்பு 
அதிகாரி யின் கணக்குகளைப் பார்வையிட அதிகாரமுண்டு . குழு 
அவ்வப்போது தேவைப்படும்போது கூடலாம் . கலைப்பு அதிகாரி 
அல்லது குழுவின் உறுப்பினர் வேண்டும்போதும் கூட்டம் கூட்டப் 


236 


நிறுவனச் சட்டவியல் 


படுகிறது . கூட்டத்திற்கு குறைவெண் வரம்பு ( Quorum ) , உறுப் 
பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு அல்லது இரண்டு பேர் இவைகளில் 
எது அதிகமோ அதுவேயாகும் . குறைவெண் வரம்பின்றி , கூட் 
டம் நடத்தக்கூடாது . குழு பெரும்பான்மையோர் கருத்துப்படி 
செயலாற்றவேண்டும் . உறுப்பினர் பதவியிலிருந்து விலக , கலைப்பு 
அதிகாரிக்கு எழுத்து மூலம் அறிக்கை அனுப்பவேண்டும் . ஓர் 
உறுப்பினர் நொடிப்பு நிலையுற்றாலும் , கடனாளருடன் ஒத்திசைவு 
செய்தாலும் ( Compounding ) , தொடர்ச்சியாக அனுமதியின்றி 
5 கூட்டங்களுக்கு வராவிட்டாலும் , பதவியிலிருந்து விலகுகிறார் . 
மேலும் , ஓர் உறுப்பினர் எந்தத் தரப்பினரின் பிரதிநிதியோ 
( Representative ) அவர்களால் விலக்கப்படலாம் . அவ்வாறு விலக் 
கப்படுவதற்கு அக் கூட்டத்தின் தீர்மானமும் , அந்தத் தீர்மானத் 
தைப்பற்றி ஏழு நாட்களுக்கு முன் செய்யப்பட்ட அறிக்கையும் 
தேவையாகும் . காலியான பதவிகளை , அப் பதவியை நிரப்பு 
வதற்குரிய கடனாளர் அல்லது பங்குக் கடப்பாட்டாளர்கள் 
கூட்டத்தில் நிரப்பப்படுகின்றன . குழுவில் . பதவிகள் காலியிருந் 
தாலும் , மீதியுள்ள உறுப்பினர்கள் இரண்டு பேர்களுக்குமேல் 
இருந்தால் , அவர்கள் தொடர்ந்து செயலாற்றலாம் . மேலும் , 
கலைப்பு அதிகாரி அப்போது உள்ள நிலைமைகளைக் கருத்தில் 
கொண்டு , காலியான பதவிகளை நிரப்பவேண்டியதில்லை என்று 
கருதினால் , அவ்வாறே அவ் விடங்களை நிரப்பாமல் விட்டுவிடலாம் . 


நீதின்றத்தின் பொதுவான அதிகாரங்கள் ( General Powers of 

the Court ) 

நிறுவனத்தின் சொத்துகளை விரைவாகவும் சிறப்பாகவும் 
சேகரித்து , பாதுகாத்து , அவைகளை நிறுவனத்தின் கடன்களையும் , 
பொறுப்புகளையும் அடைப்பதற்குப் பயன்படுத்துவதற்கு நீதி 
மன்றத்துக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு . அதற்காகப் பங்குக் 
கடப்பாட்டாளர்கள் பட்டியல் தயாரிக்கவும் . உறுப்பினர்கள் 
பதிவேட்டைத் திருத்தவும் , பங்குகளில் மீதி செலுத்தப்பட 
வேண்டிய தொகைகளைக் கோரவும் நீதிமன்றம் அதிகாரம் கொண் 
டுள்ளது . மேற்கூறியவைகளால் நீதிமன்றத்தின் ஆணை , மேன் 
முறையீடு ( Appeal ) விதிகளுக்குட்பட்டு முடிவானதாகும் . 


ஈடு செய்து கொள்ளல் ( Right of set off ) 

நிறுவனம் வரம்பற்ற பொறுப்புள்ள தாயின் ( unlimited 
Company ) பங்குக் கடப்பாட்டாளர் பங்குகளில் செலுத்த 
வேண்டிய தொகையைத் தனக்கு நிறுவனத்திடமிருந்து தனிப் 
பட்ட முறையில் அல்லது ஒப்பந்தத்தின் வாயிலாக வரவேண்டிய 
தொகையுடன் ஈடுசெய்து கொள்ள நீதிமன்றம் அனுமதிக்கலாம் . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


237 


ஆனால் , அவர் தனக்கு நிறுவனத்திடமிருந்து , வரவேண்டிய பங்கு 
ஆதாயம் அல்லது ஆதாயத்தைத் தான் நிறுவனத்திற்குத் தர 
வேண்டிய தொகையுடன் ஈடு செய்ய அனுமதிக்கமாட்டார் . 
நிறுவனம் வரம்புற்ற பொறுப்புள்ளதாயின் ( Limited liability ) , 
அதன் இயக்குநர்கள் , மேலாண்மை முகவர் , செயலாளரும் 
பொறுப்பாளரும் , மேலாளரும் வரம்பற்ற பொறுப்புள்ளவர் 
களாயின் அவர்களுக்கும் அவ்விதமே ஈடுசெய்து கொள்ள , 
நீதிமன்றம் அனுமதிக்கலாம் . நிறுவனம் வரம்புற்றதாயினும் 
அல்லது வரம்பற்றதாயினும் , அதன் கடன்கள் யாவும் அடை 
பட்ட பிறகு , பங்குக் கடப்பாட்டாளர்களுக்கு நிறுவனத்திடமி 
ருந்து வரவேண்டிய தொகை எதுவாயிருந்தாலும் அதை அவர்கள் 
நிறுவனத்திற்குச் செலுத்த வேண்டிய தொகையுடன் ஈடு செய்து 
கொள்ளலாம் . மேலே குறிப்பிட்டதைத் தவிர , மற்றபடி , பங்கு 
கடப்பாட்டாளர்கள் நிறுவனத்திற்குச் செலுத்த வேண்டிய 
தொகையைத் தங்களுக்கு வரவேண்டிய கடனுடன் ஈடு செய்து 
கொள்ளாமல் செலுத்த வேண்டும் . 


சொத்துகளை ஒப்படைத்தல் 

நிறுவனத்தின் பங்கு கடப் பாட்டாளர் , நம்பகர் ( Trustee ) , 
பேணுநர் ( Receiver ) , வங்கி ( Bank ) , முகவர் ( Agent ) அல்லது 
அதிகாரி எவரேனும் நிறுவனத்தின் பணத்தையோ , சொத்து 
களையோ அல்லது கணக்குப் புத்தகங்களையோ கைவசம் வைத்திருந் 
தால் . அவைகளை உடனே கலைப்பதிகாரியிடம் ஒப்படைக்கும்படி 
ஆணையிடலாம் . மேலும் , ஓர் அதிகாரியோ அல்லது வேறு 
நபரோ நிறுவனத்தின் சொத்துகளை வைத்திருப்பதாக அறிந்தா 
லும் அல்லது ஐயப்பட்டாலும் , அல்லது நிறுவனத்திற்குக் கடன் 
பட்டுள்ளதாகக் கருதினாலும் , அல்லது நிறுவனத்தின் சொத்துகளை 
யும் அதன் விவகாரங்களையும் அறிந்தவர் என்றாலும் , நீதிமன்றம் 
அவருக்கு அழைப்பாணை ( Summons ) அனுப்பி , ஆணையுறுதி ( Oath ) 
செய்யச் சொல்லி விசாரிக்கலாம் . நீதிமன்றம் அவர் கைவசம் 
உள்ள சொத்துகளையோ அல்லது புத்தகங்களையோ கொணரும் 
படி 

கேட்கலாம் . விசாரணைக்கு வருவதற்கு அவருக்குண்டான 
பயணச் செலவுகளை நீதிமன்றம் வழங்கலாம் . மேற்படி விசாரணை 
யில் , அவரிடம் நிறுவனத்தின் சொத்துகளோ அல்லது பணமோ 
இருப்பதாகக் கண்டால் , அவைகளை உடனே , கலைப்பு அதிகாரி 
யிடம் , ஒப்படைக்கும்படி ஆணையிடலாம் . நீதிமன்றத்தின் மேற் 
படி ஆணைகளை அவர் மீறினால் நீதிமன்றம் சட்டப்படி அவரை 
தண்டிக்கலாம் . 


238 


நிறுவனச் சட்டவியல் 


பொது விசாரணை ( Public Examination ) 

நிறுவனத்தை உண்டாக்கியதிலும் உருவாக்கியதிலும் ( in the 
Promotion and formation ) எவரேனும் மோசடி செய்துள்ளதாக , 
கலைப்பு அதிகாரி தன் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தால் , நீதி 
மன்றம் அவரைப் பொது விசாரணைக்கு ( Public Examination ) 
வருமாறு கட்டளையிட்டு , அவரைப் பொது விசாரணை செய்ய 
லாம் . விசாரணை நிறுவனம் உண்டாக்கியதையும் உருவானதைப் 
பற்றியும் , அவருடை நடத்தையும் நடவடிக்கைகளைப் பற்றியதாக 
இருக்கவேண்டும் . 


இச்சட்டத்தின்படி பொது விசாரணை செய்வது ஒரு குற்ற 
விசாரணை அல்ல . ஆகையால் இந்த விசாரணைக்கு இந்திய அர 
சியல் சட்டத்தில் ( Indian Constitution ) தடை ஏதும் கிடையாது . 


பொது விசாரணையில் கலைப்பு அதிகாரியும் பங்கு ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் . நீதிமன்றம் தனக்குகந்தது எனக்கருதும் 
கேள்விகளைக் கேட்கலாம் . விசாரணை ஆணையுறுதியின் பேரில் 
( Oath ) நடக்க வேண்டும் . விசாரிக்கப்படுபவர் தமக்காக ஒரு 
வழக்கறிஞரை அமர்த்திக் கொள்ளலாம் . கடனாளர்களும் , பங்குக் 
கடப்பாட்டாளர்களும் , தாங்களே அல்லது தங்கள் வழக்கறிஞர் 
மூலமாக விசாரணையில் பங்கேற்றுக் கொள்ளலாம் . நீதி மன்றம் 
கேட்கும் கேள்விகளுக்கு அல்லது அனுமதிக்கும் கேள்விகளுக்கு 
விசாரிக்கப்படுபவர் பதிலளிக்க வேண்டும் . விசாரணையில் கூறப் 
பட்டவைகள் எழுதப்பட்டு , விசாரிக்கப்பட்டவருக்குப் படித்துக் 
காட்டப்பட்டு அவர் கையெழுத்திடப்படவேண்டும் . அதற்குப் 
பிறகு அதை அவருக்கு விரோதமான சான்றாக உபயோகப் 
படுத்தலாம் . 


நிறுவனம் கலைக்கப்படுதல் ( Dissolution of the Company ) 

நிறுவனம் கலைக்கப்படுவது போதுமான அளவுக்குச் செய்தாகி 
விட்டது என்றாலும் அல்லது அதை மேலும் தொடர்ந்து செய்வ 
தற்கு நிறுவனத்திடம் பணம் இல்லை என்றாலும் , அல்லது அது 
இருக்கும் சூழ்நிலைகளில் வேறு தகுந்த நீதியும் நேர்மையுமான 
காரணமிருந்தாலும் , நீதிமன்றம் , நிறுவனம் கலைக்கப்பட்டது 
என்று ஆணையிடலாம் . அந்த ஆணை தான் நிறுவனத்தைக் கலைத் 
துச் சமாதியில் இறுத்துகிறது . 

ஆணையிட்ட 

முப்பது நாட் 
களுக்குள் , கலைப்பதிகாரி ஆணையின் நகலைப் பதிவாளருக்கு . 
அனுப்பிவைக்க வேண்டும் . அதைப்பெற்ற ப 

பதிவாளர் உடனே 
அதைத் தன் பதிவேடுகளில் பதிவு செய்ய வேண்டும் . இவைகளே , 
கலைப்பதிகாரியும் , பதிவாளரும் நிறுவனத்திற்குச் 

செய்யும் 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


239 


இறுதிச் சடங்குகளாகும் . அதோடு அந்த நிறுவனம் தனக்குப் 
பொல்லாங்கு செய்த இந்த உலகில் இருந்து விடைபெறுகிறது . 


( 2 ) தானாகக் கலைக்கப்படுதல் 

( Voluntary Winding up ) 


ஒரு நிறுவனம் தானாகவே கலைக்கப்படவேண்டும் என்று முடிவு 
செய்யலாம் . ஒரு நிறுவனம் 

ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு நடை 
பெறும் என்று செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டிருந்தால் , அக் 
காலம் முடிந்ததும் , நிறுவனம் கலைக்கப்படலாம் . மேலும் , செயல் 
முறை விதிகள் , ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஏற்பட்டால் நிறுவனம் 
கலைக்கப்படவேண்டும் என்று குறிப்பிட்டால் , மேற்படி நிகழ்ச்சி 
ஏற்பட்டவுடன் நிறுவனம் கலைக்கப்படலாம் . இவ் விரண்டு 
காரணங்களுக்கும் நிறுவனம் கலைக்கப்பட ஒரு பொதுத் தீர்மானம் 
செய்தால் போதும் . மற்றபடி நிறுவனம் எப்போது வேண்டு 
மானாலும் ஒரு தனிமுறைத் தீர்மானம் செய்து , கலைக்கப்பட 
வேண்டும் என்று முடிவு செய்யலாம் . 


நிறுவனம் கலைக்கப்படுவது தீர்மானம் செய்த தேதியிலிருந்து 
ஆரம்பமாகிறது . தீர்மானம் செய்த 14 நாட்களுக்குள் , நிறு 
வனம் , அரசிதழிலும் ( Official Gazettee ) , அந்த நிறுவனத்தின் 
அலுவலகமுள்ள மாவட்டத்தின் வட்டாரத்தில் புழக்கத்திலி 
ருக்கும் செய்தித்தாளிலும் , மேற்படி தீர்மானத்தை விளம்பரம் 
செய்ய வேண்டும் . நிறுவனத்தின் கூட்டுருமம் நிலையும் ( Corporate 
Status ) அதிகாரங்களும் அது இறுதியாகக் கலைக்கப்படும் வரை 
தொடரும் . ஆனால் , அது தொழிலை மேலும் தொடர்ந்து செய் 
வது , நிறுவனம் கலைக்கப்படுவதற்குத் தேவையான அளவே 
யாகும் . 


செல்வநிலை விளம்பல் ( Declaration of Solvency ) 

நிறுவனம் தானாகக் கலைக்கப்படுவது வகைப்படும் . 
முதலாவது , உறுப்பினர்களால் கலைக்கப்படுவது . இரண்டாவது , 
கடனாளர்களால் கலைக்கப்படுவது . ஒரு நிறுவனம் , சட்ட முறைப் 
படி செல்வ நிலை விளம்பினால் , அது உறுப்பினர்களால் கலைக்கப் 
படுதலாகும் ( Members Voluntary Winding up ) . அவ்வாறு 
செல்வ நிலை விளம்பாவிடில் அது கடனாளர்களால் கலைக்கப்படு 
QUST GO ( Creditors Voluntary Winding up ) . 

செல்வநிலை விளம்பல் . இயக்குநர் குழுக் கூட்டத்தில் , பெரும் 
பான்மையான இயக்குநர்களால் செய்யப்பட்டு , ஆணையுறுதிப் 


240 


நிறுவனச் சட்டவியல் 


1 


பத்திரத்தால் உறுதிமொழி அளிக்க வேண்டும் ( Verified by an 
affidavit ) . அவர்கள் நிறுவனத்தின் விவகாரங்களை ஆராய்ந்த 
பிறகு நிறுவனத்திற்குக் கடன்கள் இல்லை என்று அல்லது நிறு 
வனத்தின் கடன்கள் 

மூன்று வருடங்களுக்குள் குறிப்பிட்ட 
காலத்தில் அடைபடும் என்று கருதுவதாக விளம்ப வேண்டும் . 
மேலும் , மேற்படி விளம்பல் செல்லவேண்டுமென்றால் , அது தீர் 
மானம் செய்யப்பட்ட 5 வாரங்களுக்குள் , அதைச் செய்வதோடு , 
அதைப் பதிவாளரிடம் அந்தக் காலத்திற்குள் வழங்கவேண்டும் . 
அதோடு , செல்வநிலை விளம்பப்பட்ட தேதிவரை வரையப்பட்ட 
ஆதாய இழப்புக்கணக்குகளும் , ஐந்தொகைக் குறிப்பும் ( Balance 
Sheet ) , சொத்துகளும் பொறுப்புகளும் கொண்ட விவரப் 
பட்டியும் , தணிக்கையாளர் அறிக்கையுடன் அனுப்பிவைக்க 
வேண்டும் . 


நிறுவனம் தன் கடன்களை அடைக்க முடியும் என்று தகுந்த 
காரணமில்லாமல் விளம்பினால் அதற்குத் தண்டனை தரப்படும் . 
நிறுவனம் குறிப்பட்ட காலத்திற்குள் கடன்களை அடைக்கா விட் 
டால் , விளம்பலுக்குத் தகுந்த காரணம் இல்லை என்று கொள்ளப் 
படும் . 


உறுப்பினர்களால் கலைக்கப்படுதல் 

உறுப்பினர்கள் ஒரு கலைப்பாளரை ( Liquidatox ) அமர்த்தி 
அவர் ஊதியத்தையும் நிர்ணயிக்கின்றனர் . அவ்வாறு நிர்ணயிக் 
கப்பட்ட ஊதியம் பின்னர் எக்காரணம் கொண்டும் அதிகப்படுத் 
தக்கூடாது . ஊதியம் நிர்ணயிக்கப்படாமல் கலைப்பாளர் பதவி 
ஏற்கலாகாது . பதவி காலியானால் நிறுவனம் அதைப் பொதுக் 
கூட்டத்தில் நிரப்ப வேண்டும் . கலைப்பாளர் அமர்த்தப்பட்ட 
பத்து நாட்களுக்குள் அதே மாதிரி அப் பதவியில் மாற்றம் 
செய்த பத்து நாட்களுக்குள் நிறுவனம் , பதிவாளருக்கு அறிக்கை 
அனுப்ப வேண்டும் . கலைப்பாளர் அமர்த்தப்பட்ட 30 நாட் 
களுக்குள் பதிவாளருக்கு அறிக்கை அனுப்புவதோடு அதை அரசி 
தழில் விளம்பரம் செய்யவேண்டும் . 


கலைப்பாளர் நியமிக்கப்பட்டவுடன் , நிறுவனமோ அல்லது 
கலைப்பாளரோ மேலும் அனுமதித்தாலொழிய , இயக்குநர்கள் , 
மேலாண்மை முகவர்கள் முதலானோர் அதிகாரங்கள் முடிவுக்கு 
வருகின்றன . 

கலைக்கப்படும் நிறுவனத்தின் சொத்துகளை வேறொரு நிறுவ 
னத்திற்கு விற்பதற்கு மறுபயனாக அந்த நிறுவனத்தின் பங்குகளை 
ஏற்றுக் கொள்வதாயிருந்தால் , அதை அனுமதிப்பதற்கு 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


241 


நிறுவனத்தின் தனிமுறைத் தீர்மானம் வேண்டும் . அதற்கு இசை 
யாத உறுப்பினர்களின் 

பங்குகளை , நிறுவனம் நிர்ணயித்த 
விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும் . 


நிறுவனம் கடன்களைக் குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைக்க 
முடியாது என்று தெளிந்தவுடன் கலைப்பாளர் 

கடனாளர்களின் 
கூட்டத்தைக் கூட்டி . அதன் முன் , நிறுவனத்தின் சொத்துகளும் 
பொறுப்புகளும் கொண்ட விவரப்பட்டியைத் தயாரித்து 
வைக்க வேண்டும் . அதன் பிறகு நிறுவனம் கடனாளர்களால் 
கலைக்கப்படுவதைப் போலாகும் . 


நிறுவனம் கலைக்கப்படுவது ஒரு வருடத்திற்கு மேல் நீடித்தால் , 
ஒவ்வொரு வருட இறுதியிலும் கலைப்பாளர் நிறுவனத்தின் கூட் 
டத்தைக் கூட்டி , அவர் செய்தவைகளையும் , நிறுவனம் கலைக்கப் 
படுவது எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளது என்பதையும் விளக்க 
வேண்டும் . 

நிறுவனத்தின் விவகாரங்கள் முழுவதும் முடிந்தவுடன் , நிறுவ 
னத்தின் பொதுக்கூட்டத்தைக் கூட்டி , அதன் முன் நிறுவனம் 
கலைக்கப்பட்ட விதத்தையும் அதன் சொத்துகள் பரிமாறப்பட்ட 
வகையினையும் விளக்கமாகக் குறிப்பிட்டு வைக்க வேண்டும் . நிறு 
வனத்தின் பொதுக்கூட்டம் கூட்டப்படுவதையும் , கூட்டம் கூடும் 
நேரம் , இடம் , நோக்கம் முதலானவைகளை அரசிதழிலும் அவ் 
விடத்திய செய்தித்தாளிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் . 
கூட்டம் நடந்த ஒரு வாரத்திற்குள் , கணக்குகளின் நகல்களைப் 
பதிவாளருக்கும் , கலைப்பு அதிகாரிக்கும் ( Oncial Liquidator ) 
அனுப்ப வேண்டும் . 


பதிவாளர் மேற்படி கணக்குகளையும் விவரங்களையும் பதிவு 
செய்கிறார் . கலைப்பு அதிகாரி அவைகளைப் பார்வையிட்டு நீதி மன் 
றத்துக்குத் தன் அறிக்கையை அனுப்புகிறார் . அந்த அறிக்கையில் 
தவறு ஒன்றும் காண்பிக்கப்படவில்லை 

என்றால் , அறிக்கை 
அனுப்பிய தேதியிலிருந்து நிறுவனம் கலைக்கப்பட்டதாகக் கருதப் 
படும் . 


ஆனால் , அந்த அறிக்கையில் இருந்து நிறுவனம் உறுப்பினர் 
நலத்தையும் பொது நலத்தையும், பாதிக்கும் வகையில் நடத்தப் 
பட்டது என்று நீதிமன்றம் அறிந்தால் , அது கலைப்பு அதிகாரியை 
மேலும் விசாரணை செய்யும்படி ஆணையிட்டு , அதைச் செய்வதற் 
குரிய அதிகாரங்களை அவருக்கு வழங்கலாம் . நீதிமன்றம் அவர் 
அறிக்கையை மீண்டும் பெற்ற பிறகு , நிறுவனம் கலைக்கப்பட்ட 

நி -16 


242 


நிறுவனச் சட்டவியல் 


தென ஆணையிடலாம் அல்லது அந்த அறிக்கையில் கண்டுள்ளவைக் 
கேற்ப ஆணையிடலாம் . 


கடனாளர்களால் கலைக்கப்படுதல் ( Creditors Voluntary Winding up ) 

( பி . 500 - ல் இருந்து பி . 509 வரை ) 


இந்த முறையிலும் முதலில் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் 
நிறுவனம் கலைக்கப்படுவதற்குத் தீர்மானம் செய்ய வேண்டும் . 
அதன் பின்னர் நிறுவனம் கடனாளர்களின் மேற்பார்வையில் 
கலைக்கப்படுகிறது . அதனால் , இம்முறை கடனாளர்களால் கலைக்கப் 
படுதல் குறிப்பிடப்படுகிறது . நிறுவனம் , 

கடன்களை 
அடைக்க முடியாத நிலையில் இருப்பின் இம் முறை கையாளப்படு 
கிறது . 


என்று 


கூட்டத்திற்கான அறிக்கை , உறுப்பினர்களுக்கும் கடனாளர் 
களுக்கும் ஒரே சமயத்தில் அனுப்பப்படுவதோடு , அதை அரசிதழி 
லும் ( Official Gazette ) , நிறுவனமுள்ள வட்டாரங்களில் புழங் 
கும் இரு செய்தித்தாள்களிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் . 
கடனாளர்கள் கூட்டம் , உறுப்பினர்கள் கூடிய அன்றே அல்லது 
அடுத்த நாளன்று கூடலாம் . இயக்குநர்கள் கடனாளர்கள் 
கூட்டத்தில் நிறுவனத்தின் விவகாரங்களையும் , கடனாளர்களின் 
பட்டியலையும் , அவர்களுக்குச் செலுத்தப்பட வேண்டிய தொகை 
களையும் தெளிவாகக் காண்பிக்க வேண்டும் . அந்தக் கூட்டத்தில் ,, 
கடனாளர்கள் செய்த தீர்மானத்தைப் பதிவாளருக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் . 


உறுப்பினர்களும் கடனாளர்களும் தங்கள் தங்கள் கூட்டங் 
களில் நிறுவனத்தைக் கலைப்பாளரை ( Liquidator ) நியமிக்க 
வேண்டும் . இரு தரப்பினரும் வெவ்வேறு நபர்களை நியமித்தால் , 
கடனாளர்களால் நியமிக்கப்பட்டவரே கலைப்பாளராக அமர்த்தப் 
படுவார் . இதில் இயக்குநர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் குறை 
யிருந்தால் நீதிமன்றத்துக்கு முறையிடலாம் . கடனாளர்கள் 
கலைப்பாளரை நியமிக்கவில்லை 

என்றால் , உறுப்பினர்களால் 
நியமிக்கப்பட்டவர் கலைப்பாளராக அமர்த்தப்படுவார் . 
பார்வைக் குழு ( Committee of Inspection )) 

கடனாளர்கள் ஐவர் கொண்ட் ஒரு பார்வைக் குழு அமர்த்த 
லாம் நிறுவனமும் ஐவரை அக் குழுவில் அமர்த்தலாம் . ஆனால் , 
கடனாளர்கள் அதை மறுத்தால் , நீதிமன்றம் அந்தச் சிக்கலைப் 
போக்கலாம் . பார்வைக் குழு இல்லாவிடில் , கடனாளர்கள் கலைப் 
பவர் ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் . அவ்வாறு செய்யா 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


243 


விடில் , நீதிமன்றம் கலைப்பவர் ஊதியத்தை நிர்ணயிக்கிறது . 
கலைப்பவர் அமர்த்தப்பட்டவுடன் இயக்குநர் குழுவின் அதிகா 
ரங்கள் முடிவடைகின்றன . கலைப்பவர் , உறுப்பினர்களால் கலைக்கப் 
படும் முறைகளையே கையாளவேண்டும் . ஆனால் , இவர் உறுப் 
பினர்கள் , கடனாளர்கள் ஆகிய இரு தரப்பினரையும் கலந்து 
ஆலோசித்து ஆவன செய்யவேண்டும் . 


இரு முறைகளுக்கும் உகந்த முறைகள் ( Provisions applicable to 

every voluntary Winding up ) ( பி -510 முதல் 521 ) 

நிறுவனத்தின் இயக்குநர்கள் , மேலாளர் , செயலாளர் அல்லது 
அதிகாரி நிறுவனத்தின் விவகாரங்களை விளக்குகின்ற விவரப் 
பட்டியலைக் கலைப்பவருக்கு அனுப்பவேண்டும் . அதில் , ( 1 ) நிறு 
வனத்தின் சொத்துகள் , கைவசமுள்ள பணம் , வங்கிகளில் உள்ள 
பணம் , முறையாவணங்கள் முதலானவைகளும் , ( 2 ) நிறுவனத் 
தின் கடன்களும் பொறுப்புகளும் , ( 3 ) நிறுவனத்தின் கடனா 
ளர்கள் , அவர்கள் பெயர் , முகவரி , பிணைப்புள்ள அல்லது பிணைப் 
பில்லாக் கடன்கள் ( Secured and unsecured debts ) முதலானவை 
களும் , ( 4 ) நிறுவனத்திற்கு வரவேண்டிய கடன்களும் , கடனாளி 
களின் ( Debtors ) பெயர் , முகவரி , வரும் கடன் , வாராக் கடன் 
( Realisable and unrealisable ) முதலான விவரங்களும் , ( 5 ) மற் 
றும் கலைப்பவரால் கேட்கப்பட்ட இதர விவரங்களும் , மிகவும் 
தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் காட்டப்பட 
வேண்டும் . 


நிறுவனத்தைக் கலைப்பவரின் அதிகாரங்கள் ( Powers of the Volun 

tary Liquidator ) 

கலைப்பவருக்கு ( Voluntary Liquidator ) , கலைப்பு அதிகாரிக்கு 
( Official Liquidator ) உள்ள எல்லா அதிகாரங்களும் உண்டு . 
கலைப்பு அதிகாரி நீதிமன்றத்தின் அனுமதி பெற்றுச் செய்கிறார் . 
ஆனால் , கலைப்பவர் , கலைக்கப்படும் முரைக்குகந்தவாறு , உறுப் 
பினர்களின் அல்லது கடனாளர்களின் அனுமதி பெற்றுச் செய்கி 
றார் . ஆனால் , தானாகக் கலைக்கப்படும் முறையில் கலைப்பவருக்குக் 
கீழ்க்கண்ட அதிகாரங்கள் உண்டு . 


( a ) பங்குக் கடப்பாட்டாளர்கள் பட்டியலைத் தயாரிப்பது . 
( b ) பங்குத்தொகையில் செலுத்த வேண்டிய தொகைகளைக் கோரு 
வது , ( c ) நிறுவனத்தின் பொதுக்கூட்டங்களைக் கூட்டுவது . கட் 
டாயமாகக் கலைக்கப்படுவதில் ( Compulsory Winding up ) மேற் 
கூறிய அதிகாரங்களை நீதிமன்றம் வகுக்கின்றது . ஆனால் , இவரும் , 
மேற்கூறிய அதிகாரங்களை , நீதிமன்றத்துக்குக் கட்டுப்பட்டுப் பயன் 


244 


நிறுவனச் சட்டவியல் 


படுத்தவேண்டும் . ஆகையால் , அவைகளில் குறை காணுவோர் 
நீதிமன்றத்திற்கு முறையிடலாம் . மேலும் , நீதிமன்றத்துக்கு , 
கலைப்பவரை , தகுந்த காரணம் காட்டப்பட்டால் விலக்கவும் , 
அவருக்குப் பதில் வேறொருவரை அமர்த்தவும் அதிகாரம் உண்டு . 
கலைப்பவர் , உறுப்பினர் , கடனாளர் ஆகிய எவரும் , நிறுவனம் 
கலைக்கப்படும்போது எழும் பிரச்சினைகளைக் காண முடிவு செய்ய 
வும் , கட்டாயமாகக் கலைக்கப்படும்போது நீதிமன்றம் வகிக்கும் 
அதிகாரங்களைப் பயன்படுத்தும்படியும் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளலாம் . 

கலைப்பவர் நிறுவனத்தை உண்டாக்கியதிலும் , உருவாக்கிய 
திலும் ( Promotion and formation ) மோசடி உள்ளது என்று 
நீதிமன்றத்துக்கு அறிக்கை அனுப்பினால் , நீதிமன்றம் அவ்வாறு 
செய்ததாகக் குறிப்பிடப்பட்டவரை பொது விசாரணை செய்ய 
( Public Examination ) ஆணையிடுகிறது . 
நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் கலைக்கப்படுதல் 

( Winding up subject to the supervision of the Court ) 
( பி , 522 to 527 ) 

நிறுவனம் தானாகக் கலைக்கப்படுவதற்குத் தீர்மானம் செய்த 
பிறகு அவ்வாறு கலைக்கப்படுவது தன் மேற்பார்வையில் செய்யப் 
படவேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிடலாம் . அதன் பிறகு 
நீதிமன்றம் கலைப்பாளருடன் இணைந்து வேலை செய்ய ஒன்று அல் 
லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுக் காப்பாளர்களை ( Additional 
liquidators ) நியமிக்கலாம் . கலைப்பாளர்களை விலக்கவும் , காலி 
யான இடங்களை நிரப்பவும் நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் உண்டு . 
கலைப்பாளர்கள் தம் அதிகாரங்களை நீதிமன்றத்தின் கட்டுதிட்டங் 
களுக்குட்பட்டுப் பயன்படுத்தவேண்டும் . நீதிமன்றத்தின் மேற் 
பார்வையில் கலைக்கப்படும்போது , நீதிமன்றம் கட்டாயமாகக் 
கலைக்கப்படும்போது உள்ள எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத் 


தலாம் . 


மும்முறைகளுக்கும் உகந்த முறைகள் ( Provisions applicable to 

every mode of winding up ) ( பி . 528 to 560 ) 

ஒரு நிறுவனம் எம்முறையில் கலைக்கப்பட்டாலும் , கீழ்க் 
காணும் விதிகளைக் கலைப்பு அதிகாரியும் , கலைப்பாளர்களும் பின் 
பற்ற வேண்டும் . 
பங்குக் கடப்பாட்டாளர்களின் பொறுப்பு 

நிறுவனம் கலைக்கப்பட ஆணையிட்ட தேதியில் உறுப்பினராக 
இருப்பவர்கள் அனைவரும் தத்தம் பங்கில் செலுத்தப்படவேண் 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


245 


டிய தொகையை நிறுவனத்திற்குத் தேவைப்பட்டால் செலுத்து 
வதற்குப் பொறுப்புள்ளவராகிறார்கள் . கலைக்கப்படுவதற்கு ஓர் 
ஆண்டுக்கு முன்பே விலகிய உறுப்பினர்களுக்கு எவ்விதப் 
பொறுப்புமில்லை . ஆனால் நிறுவனம் விலக்கப்படுவதற்கு ஓர் 
ஆண்டுக்கு முன்பு விலகியவர்கள் பொறுப்புள்ளவராகிறார்கள் . 
ஆனால் , இவர்கள் உறுப்பினர்களாய் இருந்தபோது நிறுவனம் 
பெற்ற கடன்களுக்குத்தான் பொறுப்புள்ளவராவர் . அந்தக் கடன் 
களுக்கும் , உறுப்பினர்கள் தான் முதலில் பொறுப்புள்ளவர்கள் . 
அவர்கள் செலுத்தவில்லை என்றால் தான் இவர்களுக்குப் பொறுப் 
புண்டாகிறது . உறுப்பினர்கள் இறந்தால் அவர்களுடைய சட்டச் 
சார்பாளர்கள் ( Legal representatives ) அதற்குப் பொறுப்புள்ளவ 
ராகிறார்கள் . இயக்குநர்கள் , மேலாண்மை முகவர் , மேலா 
ளர்கள் முதலானோர் வரம்பற்ற பொறுப்பேற்றிருந்தால் , அவர்கள் 
பங்குத் 

தொகைக்கும் மேலாக நிறுவனத்தின் கடன்களும் 
பொறுப்புகளும் முழுவதையும் அடைப்பதற்குத் தேவையான 
தொகையைத் தரவேண்டும் . பொறுப்புறுதி நிறுவனத்தின் 
உறுப்பினர்கள் , தாங்கள் ஏற்றுக் கொண்ட பொறுப்பிற்குள்ளாக , 
நிறுவனத்திற்குக் கடன்களை அடைக்கத் தேவைப்படும் தொகை 
யைத் தரவேண்டும் . 


கொடுபடவேண்டிய கடன்கள் ( Debts payable ( பி . 528 ) 

நிறுவனத்தின் எல்லாக் கடன்களும் , அவைகள் , நிச்சயிக்கப் 
பட்டதாயினும் அல்லது நிச்சயிக்கப்படாவிட்டாலும் , நிகழ்வு 
சார்ந்த கடனாயிருந்தாலும் ( Contingent ) , நிகழ்காலக் கடன் 
அல்லது எதிர் காலக் கடன்களாயிருந்தாலும் , குறிப்பிட்ட 
தொகையாயிருந்தாலும் அல்லது நிச்சயிக்கப்பட வேண்டிய 
தொகையாக அவைகளுக்குரியவர்களுக்குச் செலுத்தப்பட வேண் 
டும் . பிணைக்கடனாளர் ( Secured Creditor ) தன் பிணையத்தை 
விற்றுக் கடனை எடுத்துக் கொள்ளலாம் . அல்லாவிடில் தன் பிணை 
யத்தை விட்டுக் கொடுத்துவிட்டு , இதர கடனாளர்களைப்போல் 
கடன் தொகையைப் பெற்றுக் கொள்ளலாம் . 
முதன்மையாகக் கொடுபடவேண்டிய கடன்கள் ( Preferential 

Debts ) ( பி . 530 ) 

நிறுவனத்தின் சொத்துகளில் இருந்து , நிறுவனம் கலைக்கப் 
படுவதற்குத் தேவையான தொகை போக , மீதியுள்ளதிலிருந்து 
முதலில் கொடுபடவேண்டிய கடன்கள் பின்வருமாறு : 


( a ) மத்திய , மாநில அரசினர்களுக்குச் சேரவேண்டிய கடன் 
கள் , வரிகள் , கட்டணங்கள் . 


246 


நிறுவனச் சட்டவியல் 


( b ) நிறுவனத்தின் பணியாளர்களுக்குக் கொடுபடவேண்டிய 
நான்கு மாதச் சம்பள பாக்கி . 

( c ) பணியாளர்களுக்கு விடுமுறை நாட்களுக்குத் தரப்பட 
வேண்டிய தொகை . 

( d ) தொழிலாளர் காப்பீட்டுச் சட்டப்படி ஒரு வருடத்திற் 
குள் கொடுபடவேண்டிய தொகை முழுவதும் . 

( e ) தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டத்தின்படி தரப்பட 
டிய தொகைகள் . 

( f ) தொழிலாளர்களுக்குக் கொடுபட வேண்டிய ஓய்வு ஊதி 
யம் ( Pension ) , வருங்காலச் சேம நிதி ( Provident Fund ) , பணிக் 
கொடை ( Gratuity ) முதலான தொகைகள் . 

( g ) 235 அல்லது 237 ஆவது பிரிவுகளின்படி செய்யப்பட்ட 
விசாரணைகளின் செலவுத் தொகைகள் . 

மேற்கூறிய கடன்கள் யாவும் ஒன்றுக்கொன்று சமமாகக் 
கருதப்பட்டு , முழுவதும் செலுத்தப்படவேண்டும் . அவைகளுக்கு 
நிறுவனத்தின் சொத்துகள் போதவில்லை என்றால் , விகிதாவாரி 
யாகக் கொடுபடவேண்டும் . இந்தக் கடன்கள் யாவும் செலுத்தப் 
பட்ட பிறகு , மீதியுள்ள சொத்துகளிலிருந்து இதர கடன்களை 
அடைக்கவேண்டும் . 

கடன்கள் யாவும் அடைப்பட்ட பிறகு , எஞ்சியுள்ள சொத்து 
களைப் பங்குக் கடப்பாட்டாளர்களுக்கு , அவர்களுடைய பங்குத் 
தொகையின் விகிதப்படி செலுத்தப்படவேண்டும் . அதற்குப் 
பிறகும் : மிஞ்சியுள்ள தொகைகளை இந்தியச் சேம வங்கியில் 
( Reserve Bank of India ) நிறுவனம் கலைக்கப்பட்ட கணக்கில் 
செலுத்த வேண்டும் ( Companie s Liquidation Fund Account ) . 
நிறுவனம் கலைக்கப்படுமுன் செய்யப்பட்ட செயல்கள் ( Antecedent 

transactions ) ( பி . 531 முதல் 534 ) 

நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு முன்பு , நிறுவனத்தின் சில 
செயல்கள் செல்லாதவைகளாகக் கொள்ளப்படுகின்றன . 

அவை 
பின்வருமாறு : 

( 1 ) ஓர வஞ்சகக் கடனடைப்பு (Fraudulent preference ) : 
நிறுவனம் கலைக்கப்பட்ட ஆறு மாதத்திற்கு முன்பு செய்யப்பட்ட 
சொத்துரிமை மாற்றம் , அல்லது செலுத்தப்பட்ட கடன்தொகை 
ஓரவஞ்சகக் கடனடைப்பாகக் கருதப்படுகிறது . மேற்படி 
உரிமை மாற்றங்கள் செல்லாதவையாகி 

அவைகள் கலைப்பு 
அதிகாரியைக் கட்டுப்படுத்தாது . 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


247 


Re Eric Holmes ( Property Ltd ,. ) 1965 , 2 All E.R. 333 
என்ற இவ்வழக்கில் ஒரு நிறுவனம் நிலங்கள் வாங்கி , அவைகளில் 
கட்டடம் கட்டும் தொழிலை மேற்கொண்டிருந்தது . அதன் 
பங்குநர் ஒருவர் , நிறுவனத்திற்கு அவ்வப்போது கடன் கொடுத்து 
உதவினார் . மேற்படி கடன்களை அந்தப் பங்குநர் கேட்கும்போது 
சொத்துகளின் பேரில் பற்று ( Charge ) வழங்குவதாக நிறுவனம் 
உறுதி செய்தது . நிறுவனம் கடன்களைத் திருப்பிக் கொடுக்க 
முடியாதபோது , பங்குநர் சொத்துகளின் பேரில் பற்று வழங்கும் 
படி கேட்டார் . நிறுவனமும் அவ்விதமே செய்தது . ஆனால் , 
அவ்வாறு செய்த இரு மாதங்களுக்குள் நிறுவனம் கலைக்கப்பட்டது . 
கலைப்பு அதிகாரி , நிறுவனம் வழங்கிய பற்று செல்லாது என்றும் , 
அது தன்னைக் 

தன்னைக் கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார் . ஆனால் , 
நீதிமன்றம் அவர் கூறுவது முறையல்ல என்றும் , வேண்டும்போது 
பற்றுத் தருவதாக முன்னதாகவே , செய்து கொண்ட ஒப்பந்தத் 
தின்படி செய்தது ஒருபோதும் ஓர வஞ்சனைக் கடனடைப்பு ஆகாது 
என்றும் முடிவு செய்தது . 


V. 


அபிஷியல் லிக்யூடேட்டர் வெங்கடரத்னம் [ Oncial 
Liquidator v . Venkataratnam , ( 1966 ) 1 Comp . L.J. 243 Andh . ] 
என்ற இவ் வழக்கில் ஒரு மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்தின் 
பேரில் , தரப்பட வேண்டிய கடனுக்காக வழக்குப் போடப் 
பட்டது . வழக்கில் ஒத்திசைவின் பேரில் ( Under Compromise ) 
நிறுவனத்தின் 3 பேருந்துகளைக் கடனாளருக்குக் கொடுத்தது . 
பின்னர் சில நாட்களுக்குள் நிறுவனம் கலைக்கப்பட்டது . கலைப்பு 
அதிகாரி , நிறுவனம் பேருந்துகளைக் கொடுத்த ஓர வஞ்சனையான 
செயல் என்று சாதித்தார் . ஆனால் , நீதிமன்றம் அதை ஒப்புக் 
கொள்ளாது , நிறுவனம் செய்தது ஓரவஞ்சனை அல்ல என்று முடிவு 
செய்தது . 

( 2 ) தன்னிச்சையான உரிமை மாற்றம் ( Voluntary trans 
fer ) ( 531 A பி . ) நிறுவனம் கலைக்கப்பட்ட ஒரு வருடத்திற்குள் 
நிறுவனம் செய்த உரிமை மாற்றம் எதுவும் செல்லாததாகி , 
கலைப்பதிகாரியைக் கட்டுப்படுத்தாது . 

பின்கண்ட 
உரிமை மாற்றங்கள் பாதிக்கப்படவில்லை ! 

( a ) நிறுவனம் பொதுவாகத்தான் தொழில் நடைமுறைப் 
படி செய்த உரிமை மாற்றங்கள் ( Transfers made in the ordinary 
course of business ) 


ஆனால் , 


( b ) நன்னம்பிக்கையோடு ( good faith ) மறுபயன் கொடுத்து 
மாற்றம் பெற்றவருக்குச் செய்த உரிமை மாற்றம் . 


248 


நிறுவனச் சட்டவியல் 


பொறுப்பிணைச் சொத்துகளைப் பொறுப்பேற்காதிருத்தல் 
( Disclaimer of Onerous Property ) ( பி . 535 ) 


கலைப்பதிகாரி பொறுப்பிணைச் சொத்துகளை , நீதிமன்றத்தின் 
அனுமதி பெற்றுப் பொறுப்பேற்காதிருக்கலாம் . பின்வரும் 
சொத்துகள் பொறுப்பிணை யுள்ளவையாகக் கருதப்படுகின்றன : 
( 1 ) கடுமையான உடன்படிக்கைகள் உள்ள நிலக் குத்தகைகள் , 
( 2 ) நிறுவனத்தின் பங்குகளும் , பங்கு மூலமும் ( Shares and 
stocks ) , ( 3 ) விற்க முடியாத அல்லது எளிதில் விற்கமுடியாத 
சொத்துகள் , ( 4 ) ஆதாயம் இல்லா ஒப்பந்தங்கள் . 

அபிஷியல் லிக்யூடேட்டர் V. ராகா கெமிகல்ஸ் புட் ப்ரொ 
டெக்ட்ஸ் லிமிடெட் [ Official Liquidator v . Raka Chemicals 
Food Products Ltd. , ( 1968 ) 1Comp. L. .J 220 ] என்ற இவ் வழக் 
கில் கலைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை , மற்றொரு நிறுவனம் 
கோரிக்கைத் தொகையான 46,052 ரூபாய்கள் செலுத்தும்படி 
கேட்டது . கலைப்பு அதிகாரி அதைச் செலுத்துவதற்குத் தவணை 
பெற்றுக் கொண்டு , நீதிமன்றத்திடம் , அந்த நிறுவனம் நல்ல 
செல்வ நிலையில் இல்லாமையால் அப் பங்குகளைப் பொறுப்பேற்கா 
திருப்பதற்கு அனுமதி கேட்டார் . நீதிமன்றமும் அவ்வாறே 
அனுமதித்தது . 

கலைப்பதிகாரி பொறுப்பேற்காததை எழுத்து மூலம் தெரி 
விக்க வேண்டும் . மேலும் அதை நிறுவனம் கலைக்கப்பட்ட ஒரு வரு 
டத்திற்குள் செய்ய வேண்டும் . கலைப்பதிகாரி நிறுவனம் கலைக்கப் 
பட்ட ஒரு மாதத்திற்குள் மேற்படி சொத்துகள் இருப்பதை 
அறியாதிருந்தால் , அவர் அவைகளைப் பின்னர் அறிந்த தேதியி 
லிருந்து 12 மாதங்களுக்குள் பொறுப்பேற்காததைத் தெரிவிக்க 
வேண்டும் . 


நிறுவனங்களை மோசடி செய்யும் முறைகளில் நடத்தினாலும் , 
அல்லது பொய்க் கணக்குகள் எழுதி வைத்தாலும் , மேற்படி தவறு 
களைச் செய்தவர்களை விசாரித்து தண்டிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு 
அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன . நிறுவனத்திற்குத் தீங் 
கிழைத்து இழப்புகளை அடையச் செய்தவர்களை மேற்படி இழப்பு 
களை நிறுவனத்திற்கு ஈடு செய்யும்படி நீதிமன்றம் ஆணையிடலாம் . 


நிறுவனம் கலைக்கப்பட்டதைச் செல்லாததாக்குதல் ( Annulment of 

Dissolution ) ( பி . 559 ) 

சமாதியில் நித்திய நித்திரையிலாழ்ந்த நிறுவனத்தை நிமிர்ந்து 
உயிர் பெற்றெழச் செய்யவும் சட்டம் வழி செய்துள்ளது . நிறு 


நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் 


249 


வனம் கலைக்கப்பட்ட இரண்டு வருடங்களுக்குள் , கலைப்பதிகாரி 
அல்லது வேறு நலன் கொண்ட நபர் , செய்த மனுவின் பேரில் 
நிறுவனம் கலைக்கப்பட்ட ஆணையை நீக்கி , நிறுவனத்தை மீண்டும் 
உயிர்ப்பிக்கலாம் . அதன் பிறகு , நிறுவனம் கலைக்கப்படாததைப் 
போல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் . யாருடைய மனுவில் 
ஆணையிடப்பட்டதோ அவர் ஆணையிட்ட 30 நாட்களுக்குள் சான் 
றிட்ட ஆணையின் நகலைப் பதிவாளருக்கு அனுப்பவேண்டும் . 
செயலற்ற நிறுவனங்கள் ( Defunct Companies ) பி . 560 

ஒரு நிறுவனம் செயலற்றதாயுள்ளது என்று பதிவாளர் கருதி 
னால் , அந்த நிறுவனத்திற்குத் தபால் மூலம் அறிக்கை அனுப்பி 
அது தொழிலைச் செய்கிறதா என்று விசாரிக்கலாம் . அதற்கு 3 . 
நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் , மறுபடியும் , 30 நாட்கள் 
முடிந்த 14 நாட்களுக்குள் , பதிவு செய்யப்பட்ட அறிக்கை மூலம் 
( Registered notice ) 30 நாட்களுக்குள் பதில் அனுப்பும்படியும் , 
அப்படி அனுப்பத் தவறினால் நிறுவனத்தின் பெயரைப் பதிவேட் 
டில் அடிக்கப்படும் என்றும் தெரிவிக்க வேண்டும் . அதற்கும் 30 
நாட்களுக்குள் பதில் இல்லை என்றால் , பதிவாளர் அரசிதழில் அந்த 
நிறுவனம் மூன்று மாதங்களுக்குள் தக்க சமாதானம் காட்டா 
விட்டால் , அதன் பெயர் பதிவேட்டில் அடிக்கப்படும் என்றும் 
விளம்பரம் செய்ய வேண்டும் . பெயர் அடிக்கப்பட்டதும் 
நிறுவனம் கலைக்கப்பட்டதாகிறது . 

அவ்விதமே கலைக்கப்படும் நிறுவனத்தில் , கலைப்பதிகாரி 
யாரும் பதவியில் இல்லை என்றாலும் அல்லது ஆறு மாதங்களுக்கு 
மேலாக வரவு செலவுக் கணக்குகளை அனுப்பவில்லை என்றாலும் , 
பதிவாளர் அறிக்கைகளை மேற்படி குறிப்பிட்ட வகையில் அனுப்பி , 
பதில் இல்லை என்றால் , நிறுவனத்தின் பெயரை மேலே குறிப்பிட்ட 
வாறு அடித்துவிடலாம் . அதோடு நிறுவனம் கலைக்கப்படுகிறது . 

ஆனால் , அவ்வாறு கலைக்கப்பட்ட 20 வருடங்களுக்குள் , 
நிறுவனமோ , உறுப்பினரோ அல்லது கடனாளரோ மனுச் செய்து , 
நீதிமன்றம் , நிறுவனம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் 
என்று கருதினால் , அவ்விதமே ஆணையிடலாம் . மேற்படி ஆணை 
யின் சான்றிட்ட நகலைப் பதிவாளருக்கு அனுப்பிய உடனே , 
நிறுவனம் பெயர் அடிக்கப்படாததைப் போல எப்போதும் போல 
செயலாற்றலாம் . 
பதிவாகாத நிறுவனங்கள் கலைக்கப்படுதல் ( Winding up of unregis 

tered Companies) 

இந்திய நிறுவனச் சட்டத்தின் பத்தாவது பாகத்தில் பதிவா 
காத நிறுவனங்கள் கலைக்கப்படும் முறைகளையும் விதிகளையும் 


250 


நிறுவனச் சட்டவியல் 


குறிப்பிடப்பட்டுள்ளன . மேற்கூறிய விதிகளை 582 to 590 பிரிவு 
களில் காணலாம் . 

இப் பாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளைத் தவிர , 
மற்றபடி ஒரு பதிவாகாத நிறுவனம் , பதிவான நிறுவனங்கள் 
கலைக்கப்படும் இதர விதிகளுக்குட்பட்டதாகும் . 

ஒரு பதிவாகாத நிறுவனம் எந்த மாநிலத்தில் தலைமை 
அலுவலகம் கொண்டுள்ளதோ அந்த மாநிலத்தின் நீதிமன்றமே 
அந்த நிறுவனத்தைக் கலைப்பதற்குரிய அதிகாரமுடையதாகும் . 

ஒரு பதிவாகாத நிறுவனம் , தானாகக் கலைக்கப்படும் முறை 
யையோ அல்லது நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் கலைக்கப்படும் 
முறையையோ பின்பற்ற முடியாது . ஆகவே ஒரு பதிவாகாத 
நிறுவனம் கட்டாய முறையில் தான் கலைக்கப்பட வேண்டும் . 
கலைக்கப்படுவதற்குரிய 

காரணங்கள் : 

ஒரு பதிவாகாத 
நிறுவனம் கீழ்க்காணும் காரணங்களுக்காகக் கலைக்கப்படலாம் : 
( a ) நிறுவனம் கலைக்கப்பட்டதாகவோ அல்லது தொழிலைச் செய் 
யாமலோ அல்லது கலைக்கப்படுவதற்காகவே செயலுறுவதாக 
இருக்க வேண்டும் . 

( b ) கடன்களை அடைக்க முடியாமை , 
( c ) நீதியும் நேர்மையுமான காரணம் . 

ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ( Foreign Company ) செயலற்ற 
தாயின் , அதையும் ஒரு பதிவாகாத நிறுவனத்தைப் போன்றே 
கலைக்கப்படலாம் . 

நிறுவனத்தின் கடன்களுக்கும் பொறுப்புகளுக்கும் , உறுப் 
பினர்களுக்கிடையே உள்ள உரிமைகளைச் 

செய்யவும் , 
நிறுவனத்தைக் கலைப்பற்குரிய செலவுகளுக்கும் தேவையான 
தொகைக்குப் பொறுப்புள்ள ஒவ்வொரு நபரும் பங்குக் கடப்பாட் 
டாளராவர் ( Contributory ) . 

ஒரு பதிவாகாத நிறுவனம் நீதிமன்றத்தால் கலைக்கப்பட 
ஆணையிடப்பட்ட பிறகு , நீதிமன்றத்தின் அனுமதியின்றி யாதொரு 
வழக்கும் அல்லது சட்ட 

முறையான நடவடிக்கையும் 
நிறுவனத்திற்கெதிராக எடுக்க முடியாது . மேலும் , ஒரு பதிவா 
காத நிறுவனம் வழக்காடவோ அல்லது வழக்குத் தொடுக்கவோ 
உரிமையற்றதாயின் , மேற்படி உரிமைகளையும் , அதன் சொத்து 
களில் உள்ள உரிமைகளையும் நீதிமன்றம் கலைப்பதிகாரிக்கு வழங்க 
லாம் . 

மேற்குறிப்பிட்ட தனிமுறை விதிகளைத் தவிர , மற்றும் ஒரு 
பதிவான நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு அனுசரிக்கப்படும் எல்லா 
விதிகளும் ஒரு பதிவாகாத நிறுவனத்திற்கும் அனுசரிக்கப்படும் . 


சென்னைப் பல்கலைக்கழக வினுக்கள் 

( Madras University Questions ) 


முதனிலை 

( Preliminary ) 
1. What is a Company ? What are its characteristic 
features ? ( Apr. 1971 ) . 

2. Distinguish a Company from a Partnership ( Apr. 71 ) . 

3. What are the steps to be taken for forming a Company ? 
( Apr. 72 ) . 

4. Write a short note on Illegal Association ( Oct. 72 ) . 
5. What is a Private Company and state its Privileges 

Describe the procedure for converting a Private 
Company into a Public Company . ( Oct. 72 ) . 

6. Define a Company . Distinguish a Company from ( a ) 
Partnership ( b ) Illegal Association ( c ) A club ( Oct. 73 ) . 

7. ( a ) What are the advantages and disadvantages of 
incorporation ? ( b ) What are the kinds of Companies that can 
be incorporated under the Companies Act . ( Oct. 1973 ) . 
Short Notes 
8. ( a ) Illegal Association ( Oct. 72 ) . 

( b ) Government Company ( Oct. 72 ) . 

( c ) Salomon v . Salomon Ltd. ( Apr. 73 ). 
9. Describe the process by which a Company is 
incorporated under the Companies Act . ( Oct. 73 ) 


252 


நிறுவனச் சட்டவியல் 


10. State the provisions for the Statutory Conversion of 
a Private Company into a Public Company . Can a Public 
Company be Converted into a Private Company ? ( Apr. 74 ) . 

11. Once the formalities of the Companies Act are 
complied with , the registered Company exists as a legal entity 
distinct in Law from those persons who from time to time are 
its members , Discuss ( Oct 74 ). 

12. Define a Company and an “ existing Company . Also 
bring out clearly the difference between a Company and a 
Partnership . ( Oct. 74 ) . 


அமைப்பு முறை ஏடு 

( Memorandum ) 
1. What do you understand by a Memorandum of 
Association of a Company ? 

What are its contents ? 
Compare it with Articles of Association ( Apr. 71 ) . 
2. Write short notes on 

A Sibary Railway Carriage and Iron Co. v . Richie 
( Oct. 1971 ) . 

3. Indicate the Procedure for reduction of share capital 
of a Company ( Apr. 1972 ). 

4. How can a Company alter its memorandum ? 
Describe the Procedure to be followed ( Oct. 1972 ) . 

5. If a Company borrows beyond its powers what are 
the remedies open to a Creditor ? 

( a ) Where the Company still retains the money ? : 
( b ) Where the Company has used the money to dis 

charge some of its debts ? ( Oct. 1972 ) . 
6. When can a Company make a change in the following ? 
Describe the procedure for making a change . 

( a ) Name clause . 
( b ) Objects clause . 
( c ) Registered Office clause . ( Apr. 1973 ) . 


சென்னைப் பல்கலைக்கழக வினாக்கள் 


253 


7. Discuss the relative importance of- 

( a ) Memorandum of Association of a Company . 
( b ) The 

Articles of Association of a Company . 
( Oct. 73 ) . 
8. ( a ) Explain the Doctrine of ultra vires under the 

Company Law . 
( b ) What are the Consequences of ultra vires acts of a 

Company . ( Apr. 71 ) , ( Oct. 73 ) . 
9. Explain briefly the procedure by which a company 
may reduce its share capital ( Apr. 1973 ) . 

10. Write short notes 

Shanti Prasad y . Kalinga Tubes Ltd. ( Apr. 72 ) . 

11. Examine the procedure for the reduction of capital 
under the Indian Companies Act , 1956. ( Apr. 74 ) . 

12. Role of Memorandum of Association in regulating 
the relations between a Company and its members - Comment 
( Apr. 74 ) . 

13. By what method and to what extent may a Company 
alter its objects as set out in the memorandum of association 
( Oct. 74 ) . 


செயல்முறை விதிகள் 

( Articles of Association ) 
1. Explain the meaning of Articles of Association of a 
Company and its function . 
How can the Articles of Association be altered ? 

( Oct. 1971 ) . 
2. Examine how far the Memorandum and Articles of 
Association bind 

( a ) the members to the Company 
( b ) the members interse 
( c ) the Company and outsiders 

( d ) the Company to the members ( Apr. 72 ) . 

3. Explain the Doctrine of Indoor management . What are 
the exceptions to the Doctrine ? ( Apr. 73) . ( Oct. 72 ) . 


254 


நிறுவனச் சட்டவியல் 


of a 


4. State the scope of articles of Association 
Company. When can a Company alter its articles ? ( Apr. 73 ) . 
Shorts Notes 

5 ( a ) Prospectus ( Oct. 73 ) , 
Problem 

6. Directors of a Company had power to borrow money 
but under the articles if they borrowed more than Rs 5,000 / 
they had to get the consent of the shareholders . Without such 
consent, they borrowed Rs . 10,000 /- from themselves . To what 
extent the Company is bound by the debentures ( Apr. 74 ) . 

7. The Articles of a Company provided that a dismissed 
employee of the Company shall surrender his shares to the 
Company . Is the provision ultra vires the Company . ( Oct. 74 ) . 


திட்ட அறிவிப்பு 

( Prospectus ) 
1. ( a ) Define a prospectus : 
What are the important matters to be set out in a 

prospectus ? 
( b ) What are the consequences of mis statements in a 

prospectus ? ( Apr. 71 ) . 
Short Notes 

2. Prospectus ( Apr. 74 ) , 

3. What is a statement in lieu of Prospectus ? By what 
companies is it issued , and what is its effect ? ( Oct. 74 ). 
Problem 

4. X , induced by the fraudulent statements of y, has 
signed the memorandum of association of a company for fifty 
shares . Advise X as to his remedy in this case. ( Oct. 74 ) . 


பங்குகள் 

(Shares) 
1. ( a ) Explain what is meant by a Hotment of shares and 
how is it made ? 

( b ) What is the effect of irregular allotment ? ( Apr. 71 ) 


சென்னைப் பல்கலைக்கழக வினாக்கள் 


255 


2. How can shares in a company be transferred ? 

When can a company refuse to transfer shares ? 
( April 1972 ) 
3 ( a ) Explain how a share in a company is transferred . 
( b ) When can a company refuse to register transfer of 

shares ( Oct. 73 ) 
4 A Transferred his shares to B , but Directors refused to 
register the shares . Later on , a call was made on A , could A 
recover the amount of the call from B. ( Apr. 74 ) . 
Write Short Notes 

( a ) Calls ( Apr. 71 , Apr. 73 , Oct. 73 ) . 
( b ) Forfeiture of shares ( Apr. 72 , Apr. 73 ) . 
( c ) Lien on shares ( Oct. 72 ) . 
( d ) Share warrants ( Apr. 71 , Apr. 73 ) . 
( e ) Preference shares ( Oct. 71 ) , ( Apr. 73 ) . 
( f) Redeemable preference shares ( Apr. 73 ) . 
( g ) Dividend (Oct. 73 ) . 

( h ) Share warrant ( Oct 74) . 
5. What is the difference between shares and stock ? 
Oct. 74 ) . 


மூலதனமும் பங்குகளின் வகைகளும் 

( Capital and kinds of Shares ) 
1. What are the kinds of share capital that can be issued 
under the Companies Act ? Point out the distinction between 
them ( Oct. 71 ) 
Short Notes 

( a ) Preference Shares ( Oct. 71 ) , ( Apr. 73) . 
( b ) Redeemable preference shares ( Apr. 73 ) . 

( c ) Share certificate ( Apr. 74 ) 
3. Distinguish between : 

( a ) Share certificate and share .warrant , 
( b ) Transfer and Transmission of shares ( Apr. 74 ). 


256 


நிறுவனச் சட்டவியல் 


Short Notes 

4. Reserve capital ( Oct. 74 ) . 


கடனீட்டுப் பத்திரங்கள் 

( Debantures ) 
1. Explain the meaning of Debenture What are the 
powers available to a debenture holder to realise his amount ? 
( Oct. 72 ) . 


Short Notes 

2. Debenture ( Oct. 73 ) . 


பங்குநர்கள் 

( Share holders ) 
1. How one can become a member of a Company ? What 
are the rights and liabilities of members ? When does a person 
cease to be a member of a company ? ( Oct. 71 ) . 

2. State the different modes by which a person can 
become a member of a company ( Apr. 74 ) . 
Problem 

A , a minor , misrepresented his age in his application for 
shares and was allotted shares. A received dividends during 
minority and also continued to receive the same on attaining 
majority . Later on when the company was being wound up, 
A was placed on the list of contributories . Could A dispute his 
liability as a contributory ? ( Apr. 74 ) . 


துவக்குநர்கள் 

( Promotors ) 
1. Who are promotors and what is their part in the 
formation of a company ? ( Oct. 71 ) 

2. • The relationship between a promotor and a company 
floated by him is of a fiduciary character Discuss (Apr. 74 ). 

3. Define a promotor and explain his legal position 
vis- a- vis the company be promotes ( Oct. 74 ) , 


சென்னைப் பல்கலைக்கழக வினாக்கள் 


257 


இயக்குநர்கள் 

( Directors ) 
1. Discuss the position and powers of Directors in a 
Company ( Apr. 71 ) . 

2. How are the meetings of the Board of Directors to be 
held under the Companies Act ? What are the Powers of the 
Board and restrictions on such Powers ? ( Apr. 72 ) . 

3. What are the powers and duties of a Chairman in 
the conduct of a meeting of a Company ? ( Oct. 72 ) . 

4. ( a ) Discuss briefly the position of Directors in a 
Company. 

( b ) What are the disabilities of Directors of a 
Company ? ( Oct. 73 ) . 

5. Discuss the position of Directors under the Indian 
Companies Act , 1951. ( Apr. 74 ) . 

6. State the powers and disabilities of Directors under 
the Indian Companies Act , 1956. ( Oct. 74 ) . 

7. X is a Director of a public limited company . The 
Board of Directors unanimously appointed him as a manager 
of the compony on a monthly salary of Rs . 2,000 /- The 
company refuses to pay his salary on the plea that X being a 
Director cannot hold an Office of Profit, Advise x . ( Oct. 74 ). 


நடத்துநர்கள் 

( Managerial Persons ) 
1. How is the management of a company by undesirable 
persons prevented by the Companies Act ? ( Apr , 72 ). 


கூட்டங்களும் தீர்மானங்களும் 

( Meetings and Resolutions) 
i . What do you understand by an Annual General 
Meeting ? Indicate its importance . 

What are the consequences when a company defaults in 
holding annual general meeting ? ( Apr. 71 ) . 

0-17 


258 


நிறுவனச் சட்டவியல் 


2. What is the nature and purpose of a statutory meeting ? 

What are the matters to be set out in a statutory 
report ? ( Apr. 72 ) . 

3 . State briefly the rules under the Companies Act , regard . 
ing the annual general meeting ? ( Apr. 73 ) . 

4. ( a ) What are the various kinds of meetings that can 
be held under the Companies Act ? 

( b ) Explain the importance of statutory meeting . 
( Oct. 73 ) . 
Write Shori Nores 
5 . ( a ) Quorum ( Oct. 71 ) . 

( b ) Statutory meeting ( Oct. 71 ) . 
( c ) Proxies ( Oct. 71 ) , ( Apr. 73 ) . 

( d ) Poll ( Apr. 72 ), ( Apr. 74 ) . 
6. What are the powers and duties of a chairman in the 
conduct of meeting of a Company ? ( Oct. 72 ) . 

7. Statutory meeting ( Oct. 74 ) . 


கணக்குகளும் தணிக்கைகளும் 

( Accounts and Audit ) 
1. What are the powers and duties of Auditors under the 
Companies Act ? 

Discuss the liability of auditors for negligence of duty . 
( Oct. 71 ) . 

2. Indicate in outline the form and contents of balance 
sheet ( Apr. 73 ) . 

3. What are the rights and powers of an auditor of a 
company ? ( Oct. 73 ) . 

4. In re London and General Bank ( Oct. 72 ) . 

[ They should be watch dogs and not blood hounds . They 
are not concerned with the prudence or non-prudence of the 
Companies Activities . 

Not concerned with the policy of the company nor 
whether it is well managed . ] 


சென்னைப் பல்கலைக்கழக வினாக்கள் 


209 


5 . An Auditor is a Watch - dog but not a blood hound . 
Comment ( Apr. 74 ) . 


புலன் விசாரணை 

( Investigation ) 
1. State the circumstances under which the Central 
Government can order investigation into the affairs of a 
company 

What are the powers of the persons appointed for carrying 
out such investigations ? ( Oct. 71 ) . 

2. When can the Central Government appointed inspectors 
to investigate into the affairs of a company ? What are the 
powers of the inspectors ? ( Oct. 72 ). 

3. When can inspectors investigate into the affairs of a 
company ? What are their powers ? ( Apr. 73 ) . 
Short Notes 

4. Company Law Board ( Apr. 74 ) . 


சிறுபான்மையினர் 

( Minority ) 
1. Explain the meaning of oppression and mis -management 
in the affairs of a company . What are the powers of the court 
to prevent such oppression and mis -management ? ( Apr. 71 ) . 
Write Short Notes 

2. Shanti Prasad y . Kalinga Tubes Ltd. ( A.I.R. 1965 S.C. 
1535 ) ( Apr , 72 ). 

( Oppression must be continuous and not mere lack of 
confidence ) Scope under S. 397 . 

3. Powers of Central Government to prevent oppression 
and mis -management ( Apr. 74 ) . 


ஒப்பந்தங்கள் 

( Contracts ) 
1. Describe the manner in which contracts may be made 
on behalf of a company . What is the effect of such contracts 
on the company ? (Oct. 71 ) . 


260 


நிறுவனச் சட்டவியல் 


Short Notes 

2. Director s contract with the company . ( Apr. 74 ) 


LD BE LOT ST ( You gesoor yto 

( Reconstruction and Amalgamation ) 
1. Discuss briefly the provisions of the Companies Act 
for reconstruction and Amalgamation of Companies ( Oct. 71 ) . 


படரும் பற்று 

( Floating Charge ) 
Irite Short Notes 

1 . Floating Charge ( Apr. 71 ) . 


நிறுவனம் கலைக்கப்படுதல் 

( Winding up of Companies ) 
1. ( a ) What is meant by winding up of a company ? 

( b ) State the circumstances in which a court can 
order winding up of a company ( Apr. 71 ) . 

2. What are the powers of a liquidator in a winding up 
court ? 

What are the powers of control of Central Government 
over such a liquidator ? ( Oct. 71 ) . 

3. What are the duties and powers of a liquidator in a 
voluntary winding up ? ( Apr. 72 ) . 

4. How are unregistered companies wound up under the 
Companies Act . ( Apr. 72 ) ( Part X S. 582-590 ). 

5. Who is a Contributory ? 

Who may be made contributories in a winding up ? 

What is the nature of contributory s liability ? ( Oct. 72 ) 

6 . State the circumstances under which a company may 
be wound up voluntarily ? ( Apr. 73 ) ( Oct. 72 ). 

7 . Summarise briefly the duties and powers of an Official 
liquidator under the Companies Act ( Apr. 73 ) . 


சென்னைப் பல்கலைக்கழக வினாக்கள் 


261 


Write Short Notes 
8. ( a ) Contributory ( Apr. 71 ) , ( Oct. 73 ) . 

( b ) Committee of Inspection ( Apr. 72 ) , ( Oct. 73 ) . 

( c ) Declaration of Solvency ( Oct , 72 ) . 
9. State the consequences of a winding up order in 
respect of : 

( a ) Creditors. 

( b ) Officers and servants of the company ( Apr. 74 ). 
10. When may a Company be wound up by the Court 
( Oct. 74. ) 
Short Notes 

11. Fraudulent preference ( Oct. 74 ) . 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibilography ) 


Palmer On Companies 
L. C. Gower on Companies 
Buckland On Companies Act 
Lindley on Companies 
Indian Companies Act, 1956 as Amended 
Law lexicon ( சட்டச் சொல் அகராதி ) 
Glossary of Administrative Terms 

( ஆட்சிச் சொல்லகராதி ) 


கலைச்சொற்கள் 


A 


Acceptance 
Accountant 
Accounts 
Agency 
Agent 
Advisory Committee 
Agreement 
Allotment of Shares 
Alteration 
Amalgamation 
Amendment 
Annual General Meeting 
Annual Returns 
Annulment 
Apparent Authority 
Appointment 
Arbitration 
Arrangement 
Articles of Association 
Association Clause 
Association 
Adoption 
Assets 
Assignment 
Associate 


ஏற்பு 
கணக்கர் 
பற்று வரவுக் கணக்கு 
முகவரை 
முகவர் 
ஆலோசனைக் குழு 
ஒப்பந்தம் 
பங்குகளை வழங்குதல் 
மாறுதல் 
இணைதல் 
திருத்தம் 
வருடாந்திரப்பொதுக்கூட்டம் 
வருடாந்திரக் கணக்குகள் 
நீக்கல் 
வெளிப்படை அதிகாரம் 
அலுவல் 
நடுவர் முடிவு 
ஏற்பாடு 
செயல் முறை விதிகள் 
சேர்க்கைக் கூறு 
சேர்க்கை 
ஏற்றுக்கொள்ளல் 
சொத்துகள் , சொத்திருப்பு 
உரிமை மாற்றம் 
கூட்டுச் சேர்ந்தவர் 


-- 


-- 


264 


நிறுவனச் சட்டவியல் 


Audit 
Auditor 
Audited Accounts 


தணிக்கை 
தணிக்கையாளர் 
தணிக்கை செய்யப்பட்ட 

கணக்குகள் 


B 


Balance Sheet 
Banking Company 
Bankruptcy 
Bankrupt 
Bearer 
Bearer - debenture 


Bill of Exchange 
Board of Directors 
Board Meetings 
Bonus Shares 
Book - debts 
Books 
Books of Accounts 
Borrowing 
Breach of Trust 
Brokerage 
Broker 
Business 
Business hours 
Buying Agent 
Benefit Fund 


ஐந்தொகைக் குறிப்பு 
வங்கி நிறுவனம் 
நொடிப்பு நிலைமை 
நொடிப்பு நிலையர் 
கொணர்பவர் 
கொணர்பவர் கடனீட்டுப் 

பத்திரம் 
மாற்றுச் சீட்டு 
இயக்குநர்கள் குழு 
இயக்குநர் குழுக் கூட்டங்கள் 
மேலூதியப் பங்குகள் 
ஏட்டு நிலுவைகள் 
பதிவேடுகள் 
கணக்குப்.பதிவேடுகள் 
கடன் கொளல் 
நம்பிக்கை நாசம் 
தரகு 
தரகர் 
தொழில் அல்லது வியாபாரம் 
அலுவல் நேரம் 
கொள்முதல் முகவர் 
நலந்தரும் நிதி 


C 


Calls 
Call Money 
Cancellation of Shares 
Capital 
Cash 
Citizen 
Central Government 
Certificate 
Certificate of Incorporation 


கோரிக்கைகள் 
கோரிக்கைத் தொகை 
பங்குகள் நீக்கம் 
மூலதனம் 
ரொக்கம் அல்லது பணம் 
குடிமகன் 
மத்திய அரசு 
சான்றிதழ் , சான்றுச் சீட்டு 
நிறுவனம் பதிவு செய்யப் 
பட்ட சான்றிதழ் 


265 


கலைச்சொற்கள் 


Certification of Transfer 


Certificate of commence 

ment of business 
Charge 
Charitable Contribution 
Chartered Companies 
Circular 
Commencement of Business 
Commission 
Committee 
Committee of Inspection 
Compensation 
Company 
Compromise 
Conclusiveness 
Condition 
Construction 
Constructive Notice 
Contract 
Contribution 
Contributories 
Court 
Creditors 
Civil Liability 
Crown Debts 
Criminal Liability 
Cumulative Preference 

Shares 
Cumulative Voting 


உரிமை மாற்றமானதைச் 

சான்று செய்வது 
தொழில் துவக்கப்பட்டதற் 
கான சான்றிதழ் 
பற்று 
ஈகைத் தொகை 
பட்டயம்பெற்றநிறுவனங்கள் 
சுற்றறிக்கை 
தொழில் துவக்கம் 
தரகு 
குழு 
பார்வைக் குழு 
நிறையீடு 
நிறுவனம் 
ஒத்திசைவு 
முடிந்த நிலையது 
நிபந்தனை 
விளக்கம் 
கொள் நிலை அறிவிப்பு 
ஒப்பந்தம் 
விகிதப் பொறுப்பு 
பங்குக் கடப்பாட்டாளர்கள் 
நீதிமன்றம் 
கடனாளர்கள் 
உரிமையியல் பொறுப்பு 
அரசுக்குரிய கடன்கள் 
குற்றவியல் பொறுப்பு 
திரட்டப்படும் முன்னுரிமைப் 

பங்குகள் 
திரட்டப்படும் வாக்கெடுப்பு 


- 


- 


D 


Dead Lock 
Debentures 
Debenture -holder 
Debts 
Debtors 
Deceit 
Declaration 


முட்டு நிலை 
கடனீட்டுப் பத்திரங்கள் 
கடனீட்டுப் பத்திரதாரர் 
கடன்கள் 
கடனாளிகள் 
வஞ்சகம் , மோசம் 
விளம்பல் 


266 


நிறுவனச் சட்டவியல் 


Declaration of Solvency 
Deed 
Defamation 
Deferred Shares 
Definition 
Defunct Company 
Delegation 
Depreciation 
Directors 
Disclainer 
Disclosure 
Discount 
Disputed Debt 
Disqualification 
Dissolution 
Dividend 
Domicile 


செல்வநிலை விளம்பல் 
ஒப்பாவணம் 
அவதூறு 
பின்னுரிமைப் பங்குகள் 
வரையறை 
செயலிழந்த நிறுவனம் 
ஒப்படைவு 
தேய்மானம் , மதிப்பிறக்கம் 
இயக்குநர்கள் 
பொறுப்பேற்காதிருத்தல் 
தெரிவித்தல் , வெளிப்படுத்தல் 
தள்ளுபடி 
தகராறு செய்யப்படும் கடல் 
தகுதியின்மை 
கலைத்தல் 
பங்கு ஆதாயம் 
நிலையகம் 


E 


Ejusdem Generis Rule 
Equity Share 
Examination 
Expenses 
Estoppel 
Expert 
Extraordinary Meeting 
Extraordinary Resolution 


இனங் கொளல் விதி 
சம உரிமைப் பங்கு 
விசாரணை 
செலவுகள் 
முரண்தடை 
வல்லுநர் 
சிறப்புக் கூட்டம் 
தனிமுறைத் தீர்மானம் 


F 


False Statement 
Fictitious person 
Fiduciary position 


Fiduciary Relationship 
First General Meeting 
Fixed Charge 
Floating Charge 
Foreign Company 
Forfeiture 
Forged Transfer 


பொய்யுரை 
புனை நபர் 
நம்பிக்கைக்குப் பாத்திர 

மான பதவி 
நம்பக உறவு 
முதற் பொதுக் கூட்டம் 
நிலையான பற்று 
படரும் பற்று 
வெளிநாட்டு நிறுவனம் 
பறிமுதல் 
பொய்யான உரிமை மாற்றம் 


} 


கலைச்சொற்கள் 


267 


Forgery 
Formation of a Company 
Founder s Shares 
Fraud 
Fraudulent Preference 


பொய்யாவணம் புனைதல் 
நிறுவனத்தை உருவாக்குதல் 
நிர்மாணித்தவர் பங்குகள் 
மோசடி 
ஓர வஞ்சகம் , மோசடியான 

சலுகை 
மோசடியான தொழில் 


Fraudulent Trading 


G 


General Meeting 
Government Companies 
Guarantee Company 


பொதுக் கூட்டம் 
அரசினர் நிறுவனங்கள் 
பொறுப்புறுதி நிறுவனம் 


Holding Company 
Honorarium 


H 

கொண்ட நிறுவனம் 
மதிப்பூதியம் 


I 


Illegal Associations 
Incorporation 
Implied Powers 
Indoor Management 


Infant 
Insolvency 
Inspection 
Inspectors 
Interest 
Interium Dividend 
Interpretation 
Intra Vires acts 
Investigation 
Investments 
Irregularities 
Issuing House 


சட்ட முரணான சேர்க்கைகள் 
ஒன்று சேர்த்தல் , இணைதல் 
உட்கிடை அதிகாரங்கள் 
உட்புற நடைமுறைக் கோட் 
பாடு 
இளவர் 
நொடிப்பு நிலைமை 
பார்வையிடல் 
பார்வையாளர்கள் 
வட்டி 
இடைக்காலப் பங்கு ஆதாயம் 
விளக்கம் 
வரம்புக்குட்பட்ட செயல்கள் 
புலனாய்வு , விசாரணை 
முதலீடு 
முறைகேடானவைகள் 
பங்குகள் வழங்கும் தொழி 
லகம் 


J 


Joint Stock Company 


கூட்டுப் பங்கு மூலமுடைய 
நிறுவனம் 


268 


நிறுவனச் சட்டவியல் 


Jurisdiction of Court 


நீதிமன்றங்களின் அதிகார 

எல்லை 
நீதியும் நேர்மையுமான 


Just and Equitable 


L 


Laches 
Liability 
Lien 
Lifting the Veil 
Limited 
Liquidation Account 
Liquidator 
List 
Loans 
Loss of Office 
Lost Capital 


காலந் தவறுதல் 
பொறுப்பு 
பற்றுரிமை 
திரை தூக்குதல் 
வரம்புற்றது 
கலைப்புக் கணக்கு 
கலைப்பாளர் 
பட்டியல் 
கடன்கள் 
பதவி இழப்பு 
இழந்த மூலதனம் 


M 


Management 
Manager 
Managing Agent 
Managing Agency 
Managing Director 
Maximum Number 
Meetings 
Members 


Memorandum of Association 
Minimum Number 
Minimum Subscrition 
Minority 
Minutes 
Misfeasance 
Mismanagement 
Misrepresentation 
Mortgage 


மேலாண்மை 
மேலாளர் 
மேலாண்மை முகவர் 
மேலாண்மை முகவரை 
மேலாண்மை இயக்குநர் 
உச்ச எண்ணிக்கை 
கூட்டங்கள் 
உறுப்பினர்கள் , அங்கத் 

தினர்கள் 
அமைப்பு முறையேடு 
குறைந்த எண்ணிக்கை 
குறைந்த கட்டணம் 
சிறுபான்மையினர் 
நடவடிக்கைக் குறிப்பு 
குற்றச் செயல்கள் 
ஒழுங்கீனமான மேலாண்மை 
திரித்துக் காட்டல் 
அடைமானம் 


N 


Negligence 
Nidhis 


கவனமின்மை 
நிதி 


269 


கலைச்சொற்கள் 


Negotiable Instruments 
Nominal Capital 
Notice 


மாற்று முறையாவணங்கள் 
சொல்லத்தக்க மூலதனம் 
அறிவிப்பு 


0 


- 


Objects 
Office of Profit 
Officers 
Official Liquidator 
One Man Company 
Oppression 
Ordinary Share 
Ordinary resolution 


நோக்கங்கள் 
ஆதாயமுள்ள அலுவல் 
அதிகாரிகள் 
கலைப்பு அதிகாரி 
ஒரு நபரின் நிறுவனம் 
ஒடுக்குதல் 
சாதாரணப் பங்கு 
சாதாரணத் தீர்மானம் 


- 


- 


P 


Partnership 
Past Director 
Past Member 
Perpetual existence 
Perpetual Sucession 
Perpetual Debentures 


Poll 
Preference Shares 
Preferential Payments 


Preliminary Contracts 
Preliminary Expenses 
Premium 
Present Member 
Presumptions 
Pre- emption 
Private Company 
Priority 
Promotors 
Procedure 
Proceedings 
Profit and Loss Accounts 
Profits 
Prosecution 


கூட்டாண்மை 
முன்னாள் இயக்குநர் 
முன்னாள் உறுப்பினர் 
நிலையாக நடமாடல் 
நிலையான வழியுரிமை 
நிலையான கடனீட்டுப் பத்தி 

ரங்கள் 
வாக்கெடுப்பு 
முன்னுரிமைப் பங்குகள் 
முதன்மையாகக் கொடுபட 

வேண்டிய கடன்கள் 
முன் ஒப்பந்தங்கள் 
முன் செலவுகள் 
மிகையூதியம் 
இந்நாள் உறுப்பினர் 
துணிபு 
வாங்கு முன்னுரிமை 
தனியார் நிறுவனம் 
முதன்மை 
துவக்குநர்கள் 
நடைமுறை 
நடவடிக்கைகள் 
ஆதாய இழப்புக் கணக்குகள் 
ஆதாயம் 
சட்ட நடவடிக்கைத் 
தொடர்பு 


270 


நிறுவனச் சட்டவியல் 


Promotions 
Prospectus 
Provident Fund 
Proxy 
Public Company 
Public Examination 
Public Document 


உண்டாக்குதல் 
திட்ட அறிவிப்பு 
வருங்காலச் சேம நிதி 
மாற்றாள் 
பொது நிறுவனம் 
பகிரங்க விசாரணை 
அரசு ஆவணம் 


Q 


Qualifications 
Quorum 


தகுதிகள் 
குறைவெண் வரம்பு 


R 


அ 


Receiver 
Reconstruction 
Rectification 
Redeemable Preference 

Shares 
Reduction of Capital 
Registrar 
Register of Charges 
Register of Directors 
Register of Members 


பேணுநர் 
மறு நிர்மாணம் 
திருத்தம் 
மீட்கக்கூடிய முன்னுரிமைப் 

பங்குகள் 
மூலதனம் குறைத்தல் 
பதிவாளர் 
பற்றுகள் பதிவேடு 
இயக்குநர்கள் பதிவேடு 
உறுப்பினர்கள் பதிவேடு 


R 


Registered Office 
Registration 
Re - issue 
Remuneration 
Re - organisation of Share 

Capital 
Report 
Rescission 
Reserve Capital 
Resignation 
Resolution 
Retirement 
Rotation 


பதிவு பெற்ற அலுவலகம் 
பதிவு செய்தல் 
மீண்டும் வழங்குதல் 
ஊதியம் 
மூலதனத்தைத் திருத்தி 
அமைத்தல் 
அறிக்கை 
இறுத்தம் 
ஒதுக்கப்பட்ட மூலதனம் 
* பதவி விலகல் 
தீர்மானம் 
ஓய்வு 
முறைப்படி 


கலைச்சொற்கள் 


271 


S 


- 


- 


Science 
Scheme 
Seal 
Secretaries and Treasurers 
Security 
Selling Agent 
Set off 
Secured creditor 
Share Capital 
Share Certificate 
Share holders 
Shares 
Share Premium Account 
Share Warrants 
Special Notice 
Special Resolution 
Special Audit 
Specific Performance 
Statement in lieu of 

Prospectus 
Statutory meeting 
Statutory Report 
Statement of affairs 
Steps 
Stocks 
Stock Exchange 
Subscribers to the 

Memorandum 
Subscriber 
Subsidiary Company 
Substratum 
Surrender of Shares 
Supervision 
Schedule 


அறிவியல் 
திட்டம் 
முத்திரை 
செயலாளரும்பொருளாளரும் 
பிணையம் 
விற்பனை முகவர் 
ஈடு செய்தல் 
பிணையங்கொண்ட கடனாளர் 
மூலதனம் 
பங்குச் சான்றிதழ் 
பங்குநர்கள் 
பங்குகள் 
பங்கு மிகை ஊதியக் கணக்கு 
பங்குப் பற்றாணை 
தனிமுறை அறிவிப்பு 
தனிமுறைத் தீர்மானம் 
தனிமுறைத் தணிக்கை 
ஏற்றது ஆற்றல் 
திட்ட அறிவிப்புக்குப் பதி 

லாக விவரப்பட்டி 
சட்ட முறைக் கூட்டம் 
சட்ட முறை அறிக்கை 
அலுவல்கள் விவரப்பட்டி 
நடவடிக்கைகள் 
பங்கு மூலங்கள் 
பங்கு மாற்றும் களம் 
அமைப்பு முறையேட்டின் 

ஆதரவாளர்கள் 
கட்டணம் தருபவர் 
கிளை நிறுவனம் 
முக்கியக் குறிக்கோள் 
பங்குகளைப் பறிகொடுத்தல் 
மேற் பார்வை 
பின் இணைவு 


- 


- 


T 


Table 
Trading Company 


அட்டவணை 
வியாபார நிறுவனம் 


272 


நிறுவனச் சட்டவியல் 


Transfer of Shares 
Transmission of shares 
Trustee 
Trust Deed 


பங்குகள் உரிமை மாற்றுதல் 
பங்குகள் உரிமை மாறுதல் 
நம்பகர் 
பொறுப்புரிமை அமைப்பு 
ஆவணம் 


- 


U 


Ultra Vires 
Uncalled capital 
Unlimited Liability 
Unregistered Company 


வரம்பு மீறிய 
கோரப்படாத மூலதனம் 
வரம்பற்ற பொறுப்பு 
பதிவாகாத நிறுவனம் 


V 


Vacancy 
Voluntary Winding up 
Votes 
Voting right 


காலியிடம் 
தானாகக் கலைக்கப்படுதல் 
வாக்குகள் 
வாக்குரிமை 


W 

கலைக்கப்படுதல் 


Winding up 


